கிறிஸதியலும்‌ ஒரட்சிப்பியலும்‌ 


மீட்பரும்‌ மீட்பும்‌ சம்பந்தமான வேதாகமத்தின்‌ 


போதனை 


நூலாசிசியர்‌ 
ரோலன்ட்‌ களேகர்‌ 
(Roland Kleger) 


Kreuzlingen, June 2019 


Copyright © Roland Kleger, Doctor of Theology, CH-8280 Kreuzlingen (Switzerland) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 0 


1. அறிமுகம்‌ 


கிறிஸ்துவியலானது  இரட்சகராகிய கிறிஸ்துவைக்‌ குறித்த வேதாகம போதனை ஆகும்‌. 
இரட்சிப்பியலானது இரட்சிப்பை (மீட்பை) குறித்தும்‌, அதனை தனிப்பட்ட விதத்தில்‌ உரித்தாக்குவதுமான 
போதனை. 


முதலாவதாக மீட்பு ஏன்‌ அவசியம்‌? என்ற கேள்வியை நாம்‌ நம்மை நோக்கி வினாவ 
வேண்டியுள்ளது. மீட்பர்‌ என்ற ஒருவர்‌ இருப்பாரானால்‌ மீட்பை வேண்டி நிற்கும்‌ யாரோ 
ஒருவர்‌ நிச்சயமாக அங்கே இருக்க வேண்டும்‌. வேதாகம மானிட வியலானது ஆதாம்‌ 
ஏவாளுடைய வீழ்ச்சியில்‌ இருந்து மனுகுலமானது முற்றிலுமாக கேடு கெட்ட நிலையில்‌ 
(சீர்கெட்ட,பாவம்‌ நிறைந்த) உள்ளது என்பதைப்‌ போதிக்கின்றது (ஒப்‌. ரோம 3:10,23; 5:12; 
எபே 2:1-3; சங்‌ 51:7). பாவம்‌ மரணத்திற்கு வழி நடத்துகிறது (ரோம 6:23). தேவன்‌ தமது 
அன்பின்‌ நிமித்தம்‌ மனிதன்‌ தொலைந்து போக விரும்பவில்லை (எசே 18:23 ஒப்பிடுக). 
மாறாக, அவன்‌ மனந்திரும்பி (பேது 3:9) இரட்சிப்பை கண்டடையவே அவர்‌ விரும்புகிறார்‌ 
(தீமோ 2:3-4). மனித வீழ்ச்சியின்‌ விளைவுகளாக பாவம்‌, மரணம்‌, நியாயத்தீர்ப்பு ஆகியவை 
காணப்படுகின்றன. இதன்‌ காரணமாக அவனுக்கு மீட்பு அவசியமாய்‌ இருக்கின்றது. பின்வரும்‌ 
வரைபடம்‌ இதனை தெளிவுப்படுத்துகிறது: 


மனிதனுடைய வீழ்ச்சியும்‌ இரட்சிப்பின்‌ வழியும்‌ பின்வரும்‌ வரைபடத்தின்‌ மூலமாக 
காண்பிக்கப்பட முடியும்‌: 
தேவனுடைய சித்தம்‌ சாத்தானின்‌ சித்தம்‌ 


விடுதலையுணர்வால்‌ மனிதன்‌ தன்னை 
தேவனிடத்திலிருந்து பிரித்துக்கொள்கின்றான்‌ 


தேவனுடனான 


) 6 சாத்தானின்‌ 
உறவில்‌ உள்ள 


அடிமைத்தனத்தில்‌ 


மனிதன்‌ 


இயேசுவின்‌ பாவநிவர்த்தி மரணம்‌ 


| சிலுவை 


இயேசு கிறிஸ்துவின்‌ தேவனிடத்திற்கு மீண்டும்‌ சாத்தானின்‌ 
இரத்தத்திற்கூடாக நடத்திச்‌ செல்லும்‌ வாசல்‌ சித்தம்‌ போல்‌ 


அடிமைத்‌ வாழும்‌ மனிதன்‌ 
தனத்திலிருந்து மனிதன்‌ 
விடுவிக்கப்படுகின்றான்‌ 


இதிலிருந்து, வீழ்ச்சி முதல்‌ சுபாவமாகவே மனிதன்‌ கடவுளிடமிருந்து பிரிந்தும்‌, சாத்தானிற்கு 
அடிமைப்பட்டூம்‌ வாழுகினறான்‌ என்ற முடிவிற்கே நாம்‌ வருகின்றோம்‌. (ஒப்‌. சங்‌ 51:7-8; ஏசா 
59:2; எபே 2:1.3). 


்‌ கிறிஸ்துவியல்‌: கிரேக்க தலைப்பான கறறிஸ்டோஸ்‌ என்பது கறிஸ்து அதாவது அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌ (Christ, i.e. 
the Anointed One) என்பதாகும்‌. “லோகோஸி” (18905) என்பது இச்சந்தர்ப்பத்தில்‌ போதனையை (1ஒஎChiறஏ) குறிக்கிறது. 
இரட்சிப்பியல்‌ : கிரேக்க வார்த்தையான “சோட்டர்‌” (50167) என்பதன்‌ அர்த்தம்‌ இரட்சகர்‌ என்பதாகும்‌. அதன்‌ பெயர்ச்‌ 
சொல்லான “சோடேரியா” (5téria) என்பதன்‌ அர்த்தம்‌ “இரட்சிப்பு” என்பதாகும்‌. எனவே, கிறிஸ்துவியலில்‌ நாம்‌ 
இரட்சகரைக்‌ குறித்தும்‌, மீட்பியலில்‌ நாம்‌ மீட்பும்‌ அதனை உரித்தாக்குவதும்‌ குறித்து நாம்‌ பேசுகிறோம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 1 


இவ்விரிவுரையில்‌ பின்வரும்‌ மூன்று தலைப்புக்களைக்‌ குறித்து கவனம்‌ செலுத்துவோம்‌: 


1. மீட்பர்‌ எனும்‌ நபர்‌ 
2. மீட்பரின்‌ பணியும்‌ மூவகை அந்தஸ்தும்‌ 
3. மீட்பும்‌ அதை உரித்தாக்குதலும்‌ 


இங்கே கிறிஸ்துவியலைக்‌ குறித்தும்‌ மீட்பியலைக்குறித்தும்‌ அறிமுகப்படுத்தும்‌ மூன்று முக்கிய 
புதிய ஏற்பாட்டு வசனங்கள்‌ இதோ: 


பிதாவானவர்‌ குமாரனை உலகரட்சகராக அனுப்பினாரெண்று நாங்கள்‌ கண்டு 
சாட்சியிட்கிறோம்‌ (யோவா 4:14) 


அவராலேயன்றி வேறொருவராலும்‌ இரட்சிப்பு இல்லைத நாம்‌ இரட்சிக்கப்படும்படிக்கு 
வானத்தின்‌ கீழெங்கும்‌, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமேயல்லாமல்‌ வேறொரு 
நாமம்‌ கட்டளையிடப்படவும்‌ இல்லை. (அப்‌ 4:12) 


அதற்கு அவர்கள்‌: கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும்‌ உன்‌ 
வீட்டாரும்‌ இரட்சிக்கப்படுவீர்கள்‌ எண்று சொன்னார்கள்‌,...(அப்‌ 16:31) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 2 


II. தேவனுடைய மீட்பின்‌ திட்டம்‌ 


A. தேவனுடைய மீட்பின்‌ திட்டமானது கிறிஸ்துவில்‌ மெய்ப்பிக்கப்‌ 
பட்டுள்ளது (நிறைவேற்றப்பட்டூள்ளது) 


பாவத்தில்‌ விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன்‌ செய்த எல்லாவற்றையும்‌ 
“இரட்சிப்பு” என்ற வார்த்தை உள்ளடக்குகின்றது. உலகதோற்றத்திற்கு முன்பாக தேவன்‌ 
ஏற்படுத்திய மனுக்குலத்திற்கான மேற்படி திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தேவையான 
எல்லாவற்றையும்‌ தேவன்‌ செய்து முடித்துள்ளார்‌ என்பதையே இவ்‌ இரட்சிப்பு அல்லது 
விடுதலை என்ற பதம்‌ உள்ளடக்கி நிற்கின்றது. 


நித்தியமும்‌ சர்வ ஞானியுமான தேவன்‌ மனிதன்‌ பாவம்‌ செய்வான்‌ என்பதை முன்னதாகவே 
அறிந்திருந்தார்‌. தேவன்‌ அதனை அப்படியாக இருக்க விரும்பினார்‌ என்றும்‌, அதனால்‌ அவர்‌ 
அதற்கு பொறுப்பாளி என்றும்‌ கருத முடியுமா? நிச்சயமாகவே இல்லை, சாத்தானும்‌ அவனைப்‌ 
பின்‌ தொடர்ந்த தூதர்களும்‌ தேவனுக்கு எதிராக கலகம்‌ செய்தது போன்றே மனிதன்‌ நன்மை 
தீமை தெரியும்‌ தனது சுதந்திரத்தை சன்மார்க்க சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தி விட்டான்‌. 
(ஒப்‌.வெளி 12:2-3; ஏசா 14:9ff; எசே 28:1111; 2பேது 2:4; யூதா 2). தேவன்‌ தமது மைந்தன்‌ 
இயேசு கிறிஸ்துமூலம்‌ படைத்த இந்த அகிலத்தின்‌ மீது எப்போதும்‌ இறைமையுடன்‌ 
ஆட்சிசெய்கின்றார்‌ இனியும்‌ செய்வார்‌ என்பதை அது ஒருபோம்‌ மாற்றப்போவதில்லை. (ஓப்‌. 
யோவா 1:38; கொலோ 1:15; எபி 1:2-3). தேவன்‌ மனித குலத்தை பாவத்திலிருந்து 
மீட்பதற்காக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு நாம்‌ அனுப்புவார்‌ என்றும்‌ (1பேது 
1:20),கிறிஸ்து இயேசுவில்‌ உள்ள கிருபையின்‌ அழைப்பை யார்‌ ஏற்றுக்கொள்வார்‌ என்றும்‌ 
முன்னதாகவே அறிந்திருந்தார்‌ (ஒப்‌.ரோம 8:29-39; சங்‌ 139:14-16). தேவனுடைய முற்றும்‌ 
முழுமையுமான திட்டம்‌ உலகத்தோற்றத்திற்கு முன்னதாகவே இருந்தது... அப்படியில்லாவிடில்‌, 
தேவன்‌ தேவனாக இருக்க முடியாது, அல்லது வேதாகமம்‌ கூறுகின்ற நித்தியமான சர்வ 
வல்லமையுள்ள, சர்வ ஞானமுள்ள தேவனாக இருக்க முடியாது. 


இயேசு கிறிஸ்துவிற்கூடான இந்த பரிபூரணமான திட்டம்‌ நிச்சயமாக: 


உ தேவனுக்கும்‌ மனுக்குலத்திற்குமான ஐக்கியம்‌ சீர்பொருந்தப்பண்ணப்படுகிறபடியால்‌ 
தேவனுக்கு இது பிரியமாயும்‌ ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாயும்‌ இருக்கின்றது. 

உ பாவத்தின்‌ விளைவினால்‌ மனிதன்‌ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டபடியினால்‌ 
பாவத்தை பரிகரிக்க பலமுள்ளதாய்‌ இருக்கின்றது. 


உ தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதால்‌ 
பாவத்திற்கான நியாயத்தீர்ப்பை செயற்படுத்துவதில்‌ அது செயற்திறன்‌ மிக்கதாய்‌ 
உள்ளது. (ஒப்‌. ஆதி 2:16-17; ரோம 6:23; எசே 18:4; எண்‌ 23:19). 

உ பாவத்தை ஆரம்பித்து வைத்தவனாகவும்‌, வைக்கிறவனாகவும்‌ சாத்தான்‌ இருப்பதினால்‌ 
(ஓப்‌.யோவா 8:44; எபி 2:14-16; 1 யோவா 3:8). கொலைகாரனும்‌, பழைய 
பொய்யனுமாய்‌ இருக்கிற அவனை வல்லமை இழக்கச்‌ செய்ய அது செயற்திறன்‌ 
மிககதாய்‌ இருக்கிறது. 


தனது சூழலோடும்‌ பிற மனித உறவுகளோடும்‌ தனக்குள்‌ இருக்கும்‌ சமநிலை 
குழப்பமடைகின்றது என்று மனிதன்‌ நினைக்கின்றான்‌ என்பதை நவீன மானுடவாதம்‌ 
ஏற்றுக்கொள்கின்றது. எனவே மனிதன்‌ இதிலிருந்து தன்னை விடூவித்துக்கொள்ள தியானம்‌, 
உளவியல்‌ சிகிச்சை என்ற முறைகளைச்‌ கையாளுகின்றான்‌. மனித வரலாற்றின்‌ 
ஆரம்பத்தின்போது மனிதன்‌ தன்னைத்தானே மீட்க முயலும்‌ இந்த பழைய முயற்சியையே 
நினைவுபடுத்துகின்றது. 
ஆதி 3:7 அப்பொழுது அவர்கள்‌ இருவருடைய கண்களும்‌ திறக்கப்பட்டது; அவர்கள்‌ தாங்கள்‌ 
நிர்வாணிகள்‌ என்று அறிந்து, அத்தியிலைகளைத்‌ தைத்து, தங்களுக்கு 
அரைக்கச்சைகளை உண்டுபண்ணீனார்கள்‌. 


வேதாகமமானது தன்னைத்தானே மீட்டுக்கொள்ளும்‌ எந்த முயற்சியையும்‌ நிராகரிக்கின்றது: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 3 


எரே 13:23 எத்தியோப்பியன்‌ தன்‌ தோலையும்‌, சிவிங்கி தன்‌ புள்ளிகளையும்‌ 
மாற்றக்கூடுமோ? கூடுமானால்‌, தமைசெய்யப்‌ பழகின நீங்களும்‌ நன்மைமெய்யக்கூடும்‌. 


சங்‌ 49:7ff ஒருவனாவது, தன்‌ சகோதரன்‌ அழிவைக்‌ காணாமல்‌ இனி என்றைக்கும்‌ 
உயிரோடிருக்கும்படி, எவ்வீதத்தினாலாவது அவனை  மீட்டுக்கொள்ளவும்‌, அவணியித்தம்‌ 
மீட்கும்பொருளை தேவனுக்குக்‌ கொடுக்கவுங்கூடாதே. 


இரட்சிப்பிற்கு ஒரே வழிதான்‌ உண்டு. அது இயேசு கிறிஸ்துவில்‌ நமக்கு அருளப்பட்ட ஒரே 
வழியாகும்‌ (ஒப்‌. யோவா 14:6; 1யோவா 5:12-13; அப்‌ 4:12). 


ரோம 4:5 ஒருவன்‌ கிரியை செய்யாமல்‌ பாவியை நதிமானாக்குகறவரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைக்கிறவனாயிருந்தால்‌, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நதியாக எண்ணப்படும்‌. 


எல்லா மதங்களும்‌  உரிமைப்பாராட்டினாலும்‌ எந்தவொரு முயற்சியாலும்‌ மனிதன்‌ 
தன்னைத்தானே இரட்சித்துக்‌ கொள்ள முடியாது. மனிதன்‌ கிருபையினால்‌ மாத்திரமே 
இரட்சிக்கப்பட முடியும்‌ என வேதாகம கிறிஸ்தவ விசுவாசம்‌ மாத்திரமே பறைசாற்றுகிறது. 
ஆராய்ச்சியின்‌ இறுதியில்‌ பார்ப்போமானால்‌ சாத்தான்‌ தான்‌ அனைத்து மதங்களின்‌ சிருஷ்டி 
கர்த்தாவாய்‌ இருக்கின்றான்‌. அவன்‌ ஒவ்வொரு தனி மனிதனிற்கும்‌ அவர்கள்‌ 
அபிலாஷைக்கேற்ற ஓர்‌ மதத்தை அருளுவதன்‌ மூலம்‌ பாவம்‌ நிறைந்த மனிதர்களின்‌ 
இருதயத்தில்‌ காணப்படும்‌ வெறுமையை தனக்கு சாதகமாக பயன்படூத்திக்கொள்கின்றான்‌. 
எனவே, ஏழையாயினும்‌ செல்வந்தனாயினும்‌, கற்றவராயினும்‌ கல்லாதவராயினும்‌ 
பட்டணத்தானாயினும்‌ பட்டிக்காட்டானாயினும்‌ தங்கள்‌ தங்களுக்கு சாதகமான மதத்தைத்‌ 
தேடிக்கொள்கின்றார்கள்‌. எல்லா மதங்களும்‌ உண்மையிலேயே சாத்தானுடைய ஓர்‌ 
பொய்யாகவோ அல்லது மாய்மாலமான வஞ்சகமாகவோ இருக்கிறது. 


யோவா 8:44 ....அவன்‌ பொய்யனும்‌ பொய்க்குப்‌ பிதாவுமாயிருக்கிறான்‌... 


மீட்பைக்‌ குறித்து சிந்திக்கும்‌ பொழுது தேவனுடைய வார்த்தைக்கூடாக அவருடைய 
உண்மையான வெளிப்பாட்டைத்தான்‌ நிச்சயமாக நம்பமுடியும்‌. நம்ப வேண்டும்‌: இயேசு 
கிறிஸ்துவானவர்‌ மாம்சத்தில்‌ வெளிப்பட்ட “வார்த்தை” ஆவார்‌ (கிரேக்க மொழியில்‌ வார்த்தை 
என்பது “லோகோஸ்‌'(௩௦ஓ5) என்ற வார்த்தையால்‌ அடையாளப்படுத்தப்படுகின்றது (ஒப்‌. 
யோவா 1:1,14,18). நாம்‌ முதலாவதாக மீட்பைக்‌ குறித்து அல்லது இரட்சிப்பைக்‌ குறித்து 
சிந்திக்க வேண்டுமாயின்‌ மீட்பின்‌ அதிபதியாகிய மீட்பரைக்‌ குறித்து சிந்திக்க வேண்டும்‌ 
(யோவா 4:22,42). கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைக்‌ குறித்த ஆராய்ச்சியானது 
கீழ்க்காட்டப்படுகிறபடி மூன்று பகுதிகளாக விபரிக்கப்படலாம்‌. 


(ற (2 


_——— _——— 


ஞி 


1. படைப்பிற்கு முன்னான கிறிஸ்து 2.மாம்சமான கிறிஸ்து 3. மாட்சிமைபடுத்தப்பட்ட கிறிஸ்து 


சிலுவையிலே நடந்த நிகழ்வானது உண்மையிலே உலகத்தினதும்‌ இரட்சிப்பின்‌ 
வரலாற்றினதும்‌ மைய நிகழ்வாக இருக்கின்றது. இதனால்‌ தான்‌ ஆண்டவர்‌ ஆதாமைத்‌ 
தண்டிப்பதற்கு முன்பாக இரட்சிப்பிற்கான வாக்குத்தத்தத்தை ஏன்‌ கொடுத்தார்‌ என்பதை நாம்‌ 
விளங்கிக்‌ கொள்ள முடிகிறது. 


ஆதி 3:15 உனக்கும்‌ ஸ்திர்க்கும்‌, உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 


உண்டாக்குவேன்‌; அவர்‌ உண்‌ தலையை நசுக்குவார்‌, நீ அவர்‌ குதிங்காலை 
நசுக்குவாய்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 4 


தேவனுடைய வாக்குத்தத்தமானது இங்கே ஓர்‌ “முன்னான சுவிசேஷம்‌” (ஒProto-Gospel) என 
அழைக்கப்படுகின்றது. மொட்டு மலர்ந்து பூவாக அல்லது கனியாக இறுதியில்‌ 
உருவெடுப்பதற்கு இது ஒப்பிடப்படலாம்‌. ஸ்திரியின்‌ “வித்து” அல்லது “சந்ததி” ஆனது 
பிசாசை (சர்ப்பத்தை) மேற்கொள்ளும்‌ ஒரு சந்ததியை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌ தேவ 
குமாரனாகிய இயேசுகிறிஸ்து இவ்வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதைக்‌ காணலாம்‌ (ஒப்‌. 
கலா 3:16,19; 4:4-0). இக்கருத்தோட்டமானது முழு பழைய ஏற்பாட்டுக்கூடாக தொடர்ந்து 
வருவதை அவதானிக்க முடியும்‌. மீட்கும்‌ இவ்வித்தின்‌ வருகை அடையாள 
முன்னுருவங்களாகவும்‌, தீர்க்கதரிசனங்களுக்கூடாகவும்‌ அறிவிக்கப்பட்டூள்ளது. இதோ 
மிகப்பிரபல்யமான சில உதாரணங்கள்‌: 


உ ஆதி 49:10 “சமாதான கர்த்தர்‌ வருமளவும்‌ ([$iloh] = 08112 ) செங்கோல்‌ யூதாவைவிட்டு 
தங்குவதும்‌ இல்லை, நியாயப்பமாணிக்கன்‌ அவன்‌ பாதங்களை விட்டு ஒழிவதும்‌ இல்லை; 
ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ சேருவார்கள்‌.” 

உ யாத்‌ 12 :பஸ்கா ஆட்டுக்குட்டி (ஒப்‌. யோவா 1:29; 1கொரி 5:7) 
லேவி : பிரதான ஆசாரியன்‌ (ஒப்‌. எபி 4:14-16; 8:1FF) 

உ எண்‌ 24:17-19: “அவரைக்‌ காண்பேன்‌, இப்பொழுது அல்ல; அவரைத்‌ தரிசிப்பேன்‌, சமீபமாய்‌ 
அல்ல; ஒரு நட்சத்திரம்‌ யாக்கோபிலிருந்து உதிக்கும்‌, ஒரு செங்கோல்‌ இஸ்ரவேலிலிருந்து 
எழும்பும்‌ அது மோவாபின்‌ எல்லைகளை நொறுக்கி, சேத்புத்திரர்‌ எல்லாரையும்‌ 
நிர்மூலமாக்கும்‌” (ஒப்‌. வெளி 22:16). 

உ உபா 18:17: “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு தர்க்கதரிசியை உனக்காக 
உன்‌ நடுவே உன்‌ சகோதரரிவிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவருக்குச்‌ செவிகொரடுப்பீர்களாக” 
(ஒப்‌. யோவா 4:25-26; அப்‌ 3:21). 

உ சசாமு 7:12-13,27 : “உன்‌ நாட்கள்‌ நிறைவேறி, கீ உள்‌ பிதாக்களோடே 
நித்திரைபண்ணும்போது, நாணன்‌ உனக்குப்பின்பு உன்‌ கர்ப்பப்பிறப்பாகிய உன்‌ சந்ததியை 
எழும்பப்பண்ணி, அவன்‌ ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்‌. அவன்‌ என்‌ நாமத்துக்கென்று ஒரு 
ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌; அவன்‌ ராஜ்ய பாரத்தின்‌ சிங்காசனத்தை என்றைக்கும்‌ 
இிலைக்கப்பணணு வேன்‌” (ஒப்‌. ஏசா 11:1.10; எரே 33:15; மத்‌ 22:42-44; லூக்‌ 1:32-33; அப்‌ 2:29கக; 
ரோம 1:3-4; வெளி 5:5). 

உ சங்‌ 22:69 போன்றவை : அநேகமான சங்கீதங்கள்‌ “மேசியாவைக்‌ குறித்த சங்கீதங்கள்‌” என 
அழைக்கப்படுகின்றன. ஏனெனில்‌ அவைகள்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்த தீர்க்கதரிசனங்களை 
உள்ளடக்கியவையாகும்‌. 

உ ஏசா 7:14: “ஆதலால்‌ ஆண்டவர்‌ தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தைக்‌ கொடுப்பார்‌; 
இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு இம்மானுவேல்‌ 
என்று பேரிடுவாள்‌” (மத்‌ 1:23). 

உ ஏசா 53: மக்களின்‌ பாவத்தை சுமக்கும்‌ தாசன்‌ : (மாற்‌ 15:28; லூக்‌ 22:37; யோவா 12:38; 1பேது 
2:22-24). 

உ தானி 7:13 “இராத்தரிசனஙகளிலே நாண்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, இதோ, 
மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்‌ வானத்து மேகங்களுடனே வந்தார்‌; அவர்‌ நட்ட 
ஆயுசுள்ளவர்‌ இடமட்டும்‌ வந்து, அவர்‌ சமீபத்தில்‌ கொண்டுவரப்பட்டார்‌” (மத்‌ 24:30; வெளி 1:7). 

உ மீகா 5:1-2: “ஏப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, ரம யூதேயாவிலுள்ள 
ஆயரரங்களுக்குள்ளே சிறியதாயிருநதும்‌, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்து 
புறப்பட்டு என்னிடத்தில்‌ வருவார்‌; அவருடைய புறப்படுதல்‌ அநாதிநாட்களாகிய 
பூர்வத்தினுடையது” (மத்‌ 2:0. 

உ சகரி 9:9; 12:10: “சீயோன்‌ குமாரத்தியே, மிகவும்‌ களிகூரு; எருசலேம்‌ குமாரத்தியே, 
கெம்பீரி; இதோ, உன்‌ ராஜா உன்னி த்தில்‌ வருகறார்‌; அவர்‌ நதியுள்ளவரும்‌ இரட்கிக்கிறவரும்‌ 
தாழ்மையுள்ளவமும்‌, கமுதையின்மேலும்‌ கழுதைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ ஏறி 
வருகிறவருமாயிருக்கறார்‌..... அப்பொழுது அவர்கள்‌ தாங்கள்‌ குத்தின என்னை நோக்கிப்பார்த்து, 
ஒருவன்தன்‌ ஓரே பேறூோனவனுக்காகப்‌ புலம்புகிறதுபோல்‌ எனக்காகப்‌ புலம்பி ஒருவன்‌ தன்‌ 
தலைச்சன்‌ பிள்ளைக்காகத்‌ துக்கிக்கிறதுபோல்‌ எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌” (ஒப்‌. மத்‌ 
21:5; யோவா 19:37; வெளி 1:7) 


பொரும்‌ பாலும்‌ இந்த முறையில்தான்‌ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 
உயிர்த்தெழுதலைத்‌ தொடர்ந்து எல்லா வேத வாக்கியங்களும்‌ (அவ்வேளையில்‌ பழைய 
ஏற்பாடு) தன்னைக்‌ குறித்தே சாட்சியிடுகிறது என்பதை தெளிவுபடுத்தினார்‌. (ஒப்‌. லூக்‌ 24:27; 
44-46). 


“தாலம்‌ நிறைவேறிய போது” தேவகுமாரன்‌ இவ்வுலகத்தில்‌ வெளிப்பட்டார்‌: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 5 


கலா. 4:5 “தாலம்‌ நிறைவேறின்போது, ஸ்திர்யினிடத்திற்‌ பிறந்தவரும்‌, 
நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழூானவருமாகிய தம்முடைய குமாரனைத்‌ தேவன்‌ அனுப்பினார்‌”. 


“தாலம்‌ நிறைவேறிய பொழுது” என்ற பதமானது “காலத்தின்‌ முடிவைக்‌” குறிக்கின்றது: 


1பேது 1:20 அவர்‌ உலகத்தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, தமது முலமாய்த்‌ 
தேவன்மேல்‌ விகுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்தக்‌ கடைசிக்‌ காலங்களில்‌ 
வெளிப்பட்டார்‌. 


எபி 1:2 இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ மூலமாய்‌ நமக்குத்‌ திருவுளம்பற்றினார்‌; இவரைச்‌ 
சர்வத்துக்கும்‌ சுதந்தரவாளியாக நியமித்தார்‌, இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ 
உண்டாக்கினார்‌... 


பின்வரும்‌ வினாக்கள்‌ எழுகின்றன. குறித்த காலத்தில்‌ மட்டும்‌ இயேசு கிறிஸ்து தாம்‌ ஏன்‌ 
தோன்றினார்‌? ஏன்‌ அதற்கு முன்பாக அவர்‌ தோன்றவில்லை? உதாரணமாக மனிதனுடைய 
வீழ்ச்சிக்கு பின்பாக உடனடியாக தோன்றியிருக்கலாமே? 


B. தேவனுடைய இரட்சிப்பின்‌ திட்டத்தின்‌ மலர்ச்சி 


தேவன்‌ மனிதனை தன்னுடைய சாயலில்‌ உருவாக்கினார்‌. அவனை ஆணும்‌ பெண்ணுமாக 
சிருஷ்டித்தார்‌ (ஆதி 1:26 -27). மனிதன்‌ தேவசாயலை உடையவனாய்‌ இருக்கின்றான்‌ எனும்‌ 
பொழுது அது அவனுக்கும்‌ அவனுடைய சிருஷ்டிகருக்கும்‌ இடையில்‌ உறவுள்ளவனாக 
இருக்கின்றான்‌ என்பதை காட்டுகிறது. மனிதன்‌ தன்னுடைய சிருஷ்டிகருடன்‌ உறவு 
கொள்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டான்‌. இதனை ஆதி 2-3 அதிகாரங்களில்‌ பார்க்கின்றோம்‌: 
யாவே தேவன்‌ மனிதனுடன்‌ சம்பாஷித்தார்‌. மனிதன்‌ தேவனுடைய சாயலில்‌ உருவாக்கப்பட்ட 
படியினால்‌ அவன்‌ அறம்‌ சார்ந்தவனாக இருக்கிறான்‌. சிருஷ்டிகருக்கும்‌ அவரது சிருஷ்டிக்கும்‌ 
இடையே ஓர்‌ அன்பின்‌ உறவு காணப்படுகிறது. அன்பானது சுயாதீனத்திற்கும்‌ பொறுப்பிற்கும்‌ 
இடையிலே நிற்கின்ற ஒன்றாக நிற்கின்றது. யாவே ஏதேன்‌ தோட்டத்திலே மனிதனைப்‌ 
படைத்து அவனுக்கு கொடூககும்‌ பின்வரும்‌ கட்டளையிலே இந்த சுயாதீனத்தினதும்‌ 
பொறுப்பினதும்‌ எல்லைகள்‌ வரையறுக்கப்பட்டுள்ளன. “தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை 
நோக்கி: நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின்‌ கனியையும்‌ புசிக்கவே புசிக்கலாம்‌. ஆனாலும்‌ 
நன்மைதமை அறியத்தக்க விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌. அதை நீ புசிக்கும்‌ 
நாளில்‌ சாகவே சாவாய்‌ என்று கட்டளையிட்டார்‌” (ஆதி 2:16-17). தெரிந்தெடுக்கும்‌ சுயாதீனம்‌ 
இல்லாவிட்டால்‌ வாழ்க்கையானது இயந்திரத்தை போன்று அல்லது கை பொம்மையைப்‌ 
போன்றதொன்றாக இருந்திருக்கும்‌. துரதிர்ஷ்டவசமாக, மனிதன்‌ தன்னை சர்ப்பமானது (பிசாசு) 
வஞ்சிக்க இடங்கொடுத்துவிட்டான்‌. அவன்‌ “தேவனைப்‌ போல இருக்க” விரும்பினான்‌. 
அதாவது, தேவன்‌ அவனைக்‌ குறித்து திட்டமிடாத ஓர்‌ காரியத்தை அவன்‌ விரும்பினான்‌ (ஒப்‌. 
ஆதி 3:5-7). சாத்தான்‌ என்ன பாவத்தை செய்தானோ அதே பாவத்தினாலே மனிதனை 
வீழ்த்துவதில்‌ வெற்றி கண்டான்‌ (ஏசா 24:11-14; எசே 28:13-17; 2பேது 2:4; யூதா 6. இறுதி 
காலத்தின்‌ போது தேவனுக்கு எதிராக மனிதனின்‌ கலகம்‌ அதே பாவத்தில்‌ தான்‌ 
நிறைவடையும்‌. அந்திக்கிறிஸ்துவானவன்‌ தன்னைத்தானே தேவனாக காண்பித்து. தன்னை 
ஆராதிக்கும்படி கட்டளையிடுவான்‌ (ஒப்‌. 2தெச 2:4 மற்றும்‌ வெளி 13:1410. * தேவன்‌ 
பரிசுத்தராய்‌ இருக்கின்றார்‌; அவரிடத்தில்‌ எவ்வளவேனும்‌ இருளில்லை (ஒப்‌. ஏசா 6:3;யாக்‌ 
1:17; 1 யோவா 1:5). மனிதன்‌ தேவசாயலில்‌ சிருஷ்டிக்கப்பட்டபடியால்‌ அவருடைய பரிசுத்தம்‌ 
அவரால்‌ படைக்கப்பட்டவர்களின்‌ பரிசுத்தத்தை. வேண்டி நிற்கின்றது. (லேவி 19:1; 1பேது 1:16). 
தேவபிரசன்னத்தில்‌ பாவம்‌ வாழமுடியாது. அத்துடன்‌ ஏன்‌ பாவம்‌ தேவனிடத்தில்‌ இருந்து ஓர்‌ 
பிரிவை கொண்டு வந்தது என்பதற்கான காரணமும்‌ இதுதான்‌ (ஓப்‌. ஏசா 6:5; 59:2). ஆதாமும்‌ 
ஏவாளும்‌ ஏதேன்‌ தோட்டத்திலே யாவேயிடம்‌ இருந்து தங்களை மறைத்துக்கொள்ள விரும்பிய 
தருணம்‌ இதனை இன்னும்‌ தெளிவாக காண்பிக்கின்றது. அவர்களுடைய தண்டனை 
அறிவிக்கப்பட்ட பின்பு உடனடியாக பரதீசாகிய தோட்டத்திலிருந்து அவர்கள்‌ 
விரட்டியடிக்கப்பட்டார்கள்‌. அதாவது யாவேயினுடைய பிரசன்னத்திலிருந்து 


2 இந்த பாடத்தைக்‌ குறித்த அதிகமான காரியங்களை என்னுடைய “வேதாகம மானிடவியல்‌” என்ற விரிவுரையில்‌ 
மனிதனின்‌ வீழ்ச்சி என்ற அதிகாரத்தில்‌ காணலாம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 6 


விரட்டியடிக்கப்பட்டார்கள்‌ (ஒப்‌. ஆதி 3:22-24 * ). ஏற்கனவே குறிப்பிட்டபடி தேவன்‌ 
விரும்பியிருந்தால்‌ வீழ்ச்சிக்கு பிற்பாடு அவர்‌ ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ சாகடித்திருக்கலாம்‌. 
உதாரணமாக அவர்‌ முழு பிரபஞ்சத்தையும்‌ நாசம்‌ பண்ணி புதிதாக ஒன்றை 
உருவாக்கியிருக்க முடியும்‌. ஆனால்‌ அதை அவர்‌ செய்யவில்லை! ஏன்‌ செய்யக்கூடாது? ஏன்‌ 
செய்யவில்லை? ஏனெனில்‌ அவர்‌ மனிதனை நேசித்து தம்முடைய சாயலில்‌ உருவாக்கினார்‌. 
அவனுக்கான மீட்பின்‌ திட்டத்தையும்‌ அவர்‌ ஏற்கனவே தயாரித்திருந்தார்‌. அவருடைய குமாரன்‌ 
இவ்வுலகிற்கு மாம்சமாகி அவனுடைய பாவத்தை (பாவத்தின்‌ தண்டனையை) தன்னில்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று (ஏசா 53; 1கொரி 1:30; 2கொரி 5:21; எபி 4:14-16; 9:24-26). 
இப்படியாக, தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையிலான உறவு சீர்ப்பொருந்தப்பண்ணப்படுகிறது 
(ரோம 5:1-2; கொலோ 1:19-20; எபி 10:19-22). ஆனால்‌ பிதாவாகிய தேவன்‌ மனிதனுடைய 
வீழ்ச்சியை தொடர்ந்து உடனடியாக தன்னுடைய குமாரனை அனுப்ப தீர்மானிக்கவில்லை. 
மாறாக, பாவத்தை நாசம்‌ பண்ணும்‌ ஓர்‌ இரட்சகரை அனுப்ப அவர்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினார்‌ (ஆதி 3:15; 1யோவா 3:8). இந்த வாக்குத்தத்தம்‌ நிறைவேறும்‌ மட்டும்‌ மனிதன்‌ 
தன்‌ பாவத்தின்‌ துக்ககரமான விளைவை உணரவும்‌, தன்னுடைய வல்லமைகளினாலும்‌, 
வழிகளினாலும்‌ தன்னுடைய இழந்து போன நிலையில்‌ இருந்து தன்னை விடூவிக்க முடியாது 
என்ற தனது இயலாத தன்மையை மனிதன்‌ உணர்வதற்காகவே. 


ஆதாம்‌ ஏவாள்‌ தங்களுடைய பாவமன்னிப்பை பெறும்‌ படியாக என்ன அறிவுறுத்தலை 
அல்லது என்னவிதமான தீர்வுமுறையை தேவன்‌ கொடுத்தார்‌ என்பதும்‌ நமக்கும்‌ தெரியாது. 
நாம்‌ ஆலோசனைகளைத்தான்‌ முன்வைக்க முடியும்‌. “ஊகம்‌” ($ற201/2//௦71) என்ற வார்த்தை 
இங்கு பயன்படூத்தப்படூமாயின்‌ இது ஒரு மறைமுகமான தரக்குறைவுள்ள ஓர்‌ அர்த்தத்தைக்‌ 
கொடுக்கும்‌. மாறாக “கூற்றுகளுக்குப்பின்னால்‌ பொதிந்திருக்கும்‌ கருத்தை அறிந்து 
கொள்ளுதல்‌” எனவும்‌ குறிப்பிடலாம்‌. ஆதாம்‌ ஏவாள்‌ பாவம்‌ செய்து தேவன்‌ அவர்கள்‌ மேல்‌ 
நியாயத்தீர்ப்பை வழங்கிய பிற்பாடு அவர்‌ தோலினால்‌ உடைகளை செய்து அவர்களை 
மூடினார்‌ என ஆதி 3:21 ல்‌ வாசிக்கிறோம்‌. இப்‌ பின்னணியில்‌ அநேக தகவல்கள்‌ காணப்பட 
முடியும்‌. இருப்பினும்‌, முழு வேதாகமத்தின்‌ வெளிச்சத்தில்‌ சில காரியங்களை நாம்‌ 
அனுமானிக்க முடியும்‌. ஒருவர்‌ விலங்கின்‌ தோலினால்‌ உடுத்துவிக்கப்பட வேண்டூமாயின்‌ ஓர்‌ 
விலங்கு நிச்சயமாய்‌ சாக வேண்டும்‌. உண்மைதான்‌ தேவனால்‌ கூடாத காரியம்‌ 
ஒன்றுமில்லை. அவர்‌ ஒரு விலங்கின்‌ தோலை ஒன்றுமில்லாமையில்‌ இருந்து 
உருவாக்கியிருக்க முடியும்‌. ஆனால்‌ ஆதியிலிருந்து (ஆதாம்‌ ஏவாளின்‌ புத்திரனாகிய ஆபேல்‌ 
தனது மந்தையின்‌ முதற்‌ பலனை பலியாக்குவதைக்‌ குறித்து அது பேசுகிறது) யாவேயானவர்‌ 
மனித குலத்தின்‌ முதற்தோன்றலானவர்களுக்கு (வீழ்ச்சியின்‌ பின்‌ உடனடியாக இருந்தவர்கள்‌) 
ஒரு விலங்கின்‌ பலிக்கூடாக பாவமன்னிப்பை தேடும்‌ படியாக கட்டளைகளை 
வழங்கியிருந்தார்‌. மாம்சத்தின்‌ உயிர்‌ அதன்‌ இரத்தத்தில்‌ இருப்பதால்‌ (லேவி 17:11) இரத்தம்‌ 
சிந்துதல்‌ இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை என எபி 9:22 கூறுகிறது. எவ்வாறாயினும்‌, 
மனிதன்‌ தான்‌ பாவம்‌ செய்த படியினால்‌ அதன்‌ விளைவினால்‌ அவன்தான்‌ உண்மையில்‌ 
மரித்திருக்க வேண்டும்‌. பாவத்தின்‌ விளைவு (சம்பளம்‌) மரணம்‌ (ஆதி 2:16,17; ரோம 6:23). 
பாவம்‌ செய்கிற ஆத்துமாவே சாகும்‌ (எசே 18:20). எபிரேயருக்கு எழுதிய நிருபம்‌ காளை, 
வெள்ளாட்டுக்‌ கடா என்பவைகளின்‌ இரத்தம்‌ பாவத்தைப்‌ போக்காது என்பதைப்‌ போதிக்கிறது 
(எபி 10:4). மனிதனின்‌ வீழ்ச்சியில்‌ இருந்து விலங்குகளின்‌ இரத்தம்‌ ஒரு உருவக அல்லது 
அடையாளப்படுத்தும்‌ அர்த்தமாகவே இருந்தது. அது மாம்சமாகப்‌ போகும்‌ தேவகுமாரனின்‌ 
இரத்தத்தை (ஒரு படம்‌ போன்று) சுட்டிக்காட்டியது. ஆனால்‌ மனிதனானவன்‌ ஆதாமின்‌ 
காலத்தில்‌ இருந்து பின்வரும்‌ காரணங்களுக்காக பலிசெலுத்தி சாட்சியிட்டான்‌. (1)தன்னுடைய 
பாவ மன்னிப்பிற்கான அவசியம்‌ (2) தனக்கான மீட்பின்‌ கிரயத்தை (கிருபாதார பலியாக) 
யாரோ ஒருவர்‌ செலுத்த வேண்டும்‌ என்று தங்கியிருந்தான்‌ (ஒப்‌. மாற்‌ 10:45; எபி 2:9- 11). 
பரிசுத்த வேதாகமமானது பழைய உடன்படிக்கையின்‌ விசுவாசிகளால்‌ செய்யப்பட்ட பாவங்கள்‌ 
தேவனுடைய நீடிய பொறுமையின்‌ நிமித்தம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ படி 
செலுத்தப்பட்ட பலிகளுக்கூடாக ஆரம்பக்கட்டமாக மூடப்பட்டதுமல்லாமல்‌ இரட்சகராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ இறுதியும்‌ நித்தியமுமான பலிக்கூடாக அப்பாவங்கள்‌ முற்றிலுமாக 
ஒரேயடியாக நீக்கப்பட்டுவிடும்‌ என்ற எதிர்பார்ப்பையும்‌ காண்பிக்கின்றது (எபி 9:15). கிறிஸ்தவ 
விசுவாசமானது ஓர்‌ தர்க்கரீதியானது: பாவம்‌ செய்கிற மனிதன்‌ சாகவே சாக வேண்டூம்‌. இதன்‌ 
விளைவாக ஆதாமும்‌ அவனுடைய பாவ சுபாவத்தை சுதந்தரித்துக்‌ கொண்ட அவனுடைய 
பரம்பரையில்‌ வரும்‌ யாவரும்‌ சாக வேண்டும்‌. எல்லோரும்‌ பாவம்‌ செய்தபடியால்‌ (சங்‌ 51:7; 


வெளி 22:1-5 டன்‌ ஒப்பிடுக; புதிய சிருஷ்டிப்பில்‌ மகிமைப்படுத்தப்பட்ட விசுவாசிகள்‌ தங்கள்‌ முதல்‌ மனிதர்களின்‌ 
வீழ்ச்சிக்கூடாக இழந்து போன (ஒரு விதத்தில்‌ பரதீசை மறுபடியும்‌ கண்டுபிடிப்பார்கள்‌. அந்நாளில்‌ 
தேவபிள்ளைகள்‌ முகமுகமாக குமாரனை மாத்திரம்‌ அல்ல பிதாவையும்‌ தரிசிப்பார்கள்‌ (ஒப்‌. யோவா 1:18; யாத்‌ 
33:20; 1தீமோ 1:17; 6:16; யோவா 4:12.20). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 7 


ரோம3:10; 21-23). தன்னுடைய சுய வல்லமையினால்‌ யாவரும்‌ இந்த இக்கட்டான நிலையில்‌ 
இருந்து தப்பிக்க முடியாது. தேவன்‌ மாத்திரமே இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை உண்டு 
பண்ணலாம்‌, உண்டுபண்ண முடியும்‌. ஆனால்‌ இது பழைய தீர்வைப்‌ போல்‌ இருக்காது. 
மனிதன்‌ கீழ்ப்படியவில்லையாயின்‌ அவன்‌ சாக வேண்டும்‌ என தேவன்‌ எச்சரித்துள்ளார்‌. 
தேவன்‌ பொய்யுரையாதவராகையால்‌ (எண்‌ 23:19) மனிதன்‌ தன்‌ பாவத்தின்‌ நிமித்தம்‌ 
தண்டிக்கப்பட வேண்டும்‌. இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில்‌ இருந்து விடுபட ஏதும்‌ 
வழியுண்டா? ஒரேயொருவர்‌ தான்‌. அதுவும்‌ பாவம்‌ இல்லாத தேவன்‌ ஒருவர்‌ தான்‌ 
மனிதனுடைய பாவக்கடனை செலுத்த முடியும்‌. தேவன்‌ மனிதனாக வந்து பாவியான 
மனிதனுடைய இடத்தில்‌ மரித்தால்‌ மாத்திரமே தீர்வு சாத்தியமாகும்‌. நித்தியமும்‌ சர்வ 
ஞானமும்‌ உள்ள தேவன்‌ அநாதியில்‌ இருந்தே இதற்கான வழிவகைகளை செய்துள்ளார்‌. 
தேவன்‌ மனிதனாக வந்து மரிக்கவேண்டுமாயின்‌, அவர்‌ தேவன்‌ என்ற நிலையை இழக்க 
வேண்டும்‌ என நாம்‌ ஆட்சேபிக்க முடியும்‌. இல்லாவிடின்‌, அவர்‌ மரித்திருக்க முடியாது! இது 
உண்மையில்‌ தேவத்துவத்தின்‌ பன்மைத்துவத்திற்கான மேலும்‌ ஒரு நிரூபனமாக உள்ளது. 
இது திரித்துவத்தை போதிப்பதற்காக ஓர்‌ முக்கியமான விவாதமாகவும்‌ உள்ளது. பிதாவாகிய 
தேவன்‌ குமாரனாகிய தேவனை மனுக்குலத்தின்‌ சார்பாக மரிக்க அனுப்பினார்‌ (யோவா 3:16). 
குமாரனானவர்‌ பிதாவிற்கு கீழ்ப்படிந்து நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பலியாக 
செலுத்தினார்‌ (எபி 9:15). மூன்றாம்‌ நாளில்‌ அதே ஆவியானவரால்‌ பிதாவானவர்‌ கிறிஸ்துவை 
உயிரோடே எழுப்பினார்‌ (ரோம 8:9-11; ஒப்‌. 1பேது 3:18). இரட்சிப்பின்‌ திட்டம்‌, விஷேசமாக 
தேவகுமாரனின்‌ மாம்சமாகுதலானது தேவ தூதர்கள்‌ கூட உற்றுநோக்கும்‌ அளவிற்கு 
இரகசியமாகவே உள்ளது (ஒப்‌ 1தீமோ 3:16). பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ தங்களில்‌ 
உள்ள கிறிஸ்துவின்‌ ஆவி சுட்டிக்காட்டும்‌ காலங்களையும்‌ சூழ்நிலையையும்‌ அறிந்து 
கொள்ள முயன்றார்கள்‌. 


1பேது 1:10-12 உங்களுக்கு உண்டான கிருபையைக்‌ குறித்துத்‌ தீர்க்கதரிசனஞ்சொன்ன 
தீர்க்கதரிசிகள்‌ இந்த இரட்சிப்பைக்‌ குறித்துக்‌ கருத்தாய்‌ ஆராய்ந்து 
பரிசோதனைபண்ணனாரர்கள்‌; தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ கறிஸ்துவுக்கு 
உண்டாகும்‌ பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ மகிமைகனளையும்‌ 
முன்னறிவித்தபோது, இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, அந்தக்‌ காலத்தின்‌ 
விசேஷம்‌ இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌. தங்கள்‌ நிமித்தமல்ல, நமதுறிமித்தமே 
இவைகளைத்‌ செரிவித்தார்களென்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது; 
பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தவர்களைக்கொண்டு இவைகள்‌ இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு 
வருகிறது; இவைகளை உற்றுப்பார்க்கத்‌ தேவதூதரும்‌ ஆசையாயீருக்குறார்கள்‌. 


கிறிஸ்துவே இறுதியான தேவனுடைய வார்த்தை (ஒப்‌. எபி 1:2). கிறிஸ்துவைத்‌ தொடர்ந்து 
மீட்புக்கான வேறெந்த பலியுமில்லை. கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவாயிருக்கின்றார்‌. 
(ரோம 10:4). அத்துடன்‌ அவருடைய பலிக்கூடாக ஒரே தடவையில்‌ விசுவாச 
பரிபூரணமாக்கப்படுகின்றார்‌. 


எபி 10:10.14 இயேசுகிறிஸ்துவினுடைய சரீரம்‌ ஒரேதரம்‌ பலியிடப்பட்டதினாலே, அந்தச்‌ 
சித்தத்தின்படி நாம்‌ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌.... ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்‌ 
படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர்‌ என்றென்றைக்கும்‌ பூரணப்படுத்தியிருக்கீறார்‌. 


தேவபக்தி நிறைந்த வயதுமுதிர்ந்த பரிசுத்தவான்‌ சிமியோனின்‌ உதாரணம்‌ (லூக்‌ 2:25-35) 
தேவனுக்கு பயந்த மனிதர்கள்‌ எப்பொழுதும்‌ இருந்து வந்திருக்கின்றார்கள்‌ என்பதையும்‌, 
மீட்பரின்‌ வருகையைக்‌ குறித்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கொண்டிருந்தனர்‌ என்பதையும்‌ 
காட்டுகிறது. “கர்த்தரின்‌ கறிஸ்துவை”' (4.26) காணும்‌ வரை மரிக்கமாட்டார்‌ என 
சிமியோனைக்‌ குறித்து பரிசுத்த ஆவியானவர்‌ வெளிப்படுத்தியிருந்தார்‌. தொன்றுதொட்டே 
மீட்பரின்‌ வருகையைக்‌ குறித்து விசுவாசித்த மக்கள்‌ இருந்து வந்துள்ளனர்‌. தேவன்‌ 
தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்‌ என்றும்‌ விசுவாசித்து எதிர்கால (பரலோக 
நகரத்திற்காக) வாழ்விற்காக காத்துக்கொண்டிருந்த தேவனுடைய மனிதர்களுடைய ஓர்‌ 
பட்டியலை எபி 11ம்‌ அதிகாரம்‌ நமக்குத்‌ தருகிறது. இந்த அதிகாரத்தில்‌ உள்ள *.13 
மிகப்பொருத்தமாக இதைக்‌ குறித்த ஓர்‌ சாராம்சத்தைத்‌ தருகிறது. 


எபி 11:13 இவர்களெல்லாரும்‌, வாக்குத்தத்தம்பண்ணப்பட்டவைகளை அடையாமல்‌, தூரத்திலே 


அவைகளைக்‌ கண்டு, நம்பி அணைத்துக்கொண்டு, பூமியின்மேல்‌ தங்களை அநநியரும்‌ 
பரதேசிகளும்‌ என்று அறிக்கையிட்டு, விசுவாசத்தோடே மரித்தார்கள்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 8 


இரட்சிப்பின்‌ செய்தியானது மீட்பரின்‌ வருகையின்‌ வாக்குத்தத்தத்தில்‌ ஆரம்பிப்பதிலிருந்து 
(ஆதி 3:15 - முன்னான்‌ சுவிஷேசம்‌ என அழைக்கப்படுகிறது) தேவகுமாரன்‌ இவ்வுலகத்தில்‌ 
மாம்சமாகி இவ்வுலகில்‌ பிரவேசித்து அதை நிறைவேற்றும்‌ வரைக்கும்‌ முழு 
வேதாகமத்திற்குள்ளும்‌ மீட்பின்‌ செய்தி மலர்ந்து கிடக்கின்றது. உலக சரித்திரத்தில்‌ நடந்த 
அதி முக்கியமான இந்த சம்பவத்தை சுற்றியே முழு வேதாகமமும்‌ சுழல்கிறது. 
கிறிஸ்துவினுடைய வருகையையும்‌ அவருடைய மீட்பின்‌ வேலையையும்‌ நிறைவாக்கிய 
அதிமுக்கியமான சம்பவங்களையும்‌ முன்‌ உதாரணங்களையும்‌ (உருவகங்கள்‌) கால 
அடிப்படை ரீதியாக சுருக்கித்‌ தந்து தேவனுடைய மீட்பின்‌ திட்டத்தை இங்கு நான்‌ 
விளக்கமுயற்சிக்கிறேன்‌. 


வீழ்ச்சியைத்‌ தொடர்ந்து (ஆதி 3), உடனடியாகவே ஆதாம்‌ ஏவாளின்‌ மகனாகிய ஆபேல்‌ 
தேவனுக்கு பயந்து அவரைப்‌ பிரியப்படுத்தும்‌ படியாக ஒரு பலியைக்‌ கொண்டூ வந்ததை நாம்‌ 
வாசிக்கின்றோம்‌ (ஆதி 4). எபி 11 அதிகாரத்தில்‌ சொல்லப்பட்ட விசுவாசிகளின்‌ நீண்ட 
பட்டியலில்‌ ஆபேல்‌ தான்‌ முதலில்‌ குறிப்பிடப்படுகின்றார்‌. (V.4). ஆபேலின்‌ பலியானது 
வரப்போகும்‌ கிறிஸ்துவின்‌ இறுதிப்‌ பலியை சுட்டிக்காட்டியது. துக்ககரமாக, மனித குலமானது 
தேவன்‌ நோவாவின்‌ காலத்தில்‌ நியாயந்தீர்க்கும்‌ வரையில்‌ மேலும்‌ மேலும்‌ தேவனை விட்டு 
விலகிப்போனது. நோவாவும்‌ அவனது குடும்பத்தினர்‌ மாத்திரமே தேவனுக்கு பயந்தவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌ (ஆதி 6-9; ஒப்‌. மத்‌ 24:37; 2பேது 2:5). ஜலப்பிரளயத்திற்கு பிற்பாடு தேவன்‌ 
மீது இருந்த தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கும்‌ படி நோவா பலிகளை செலுத்தினான்‌ 
(ஆதி 8:20-21). நோவாவின்‌ காலத்திற்கு பின்பு மனுக்குலமானது மிக விரைவாக தேவனை 
விட்டுப்‌ பிரிந்து போனது. இம்முறை தேவனுடைய கட்டளையாகிய “பூமியை நிரப்புங்கள்‌” 
என்பதை எதிர்த்து மக்கள்‌ பாபேல்‌ கோபுரத்தை கட்டியதன்‌ மூலமாக கடவுள்‌ அவர்களுடைய 
பாஷையை தாறுமாறாக்கி நியாயந்தீர்த்தார்‌ (ஆதி.11). 


துரதிர்ஷ்டவசமாக, மனுக்குலம்‌ இன்னும்‌ பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ளாமல்‌ தேவனைவிட்டுப்‌ 
பிரிந்து போனது. இரட்சிப்பின்‌ வரலாற்றில்‌ இந்தக்‌ காலக்கட்டம்‌ இது ஒரு திருப்புமுனையாய்‌ 
மாறியது தேவன்‌ அந்நிய தெய்வங்களையோ, விக்கிரகங்களையோ வழிபடாமல்‌ ஒன்றான 
மெய்த்தேவனாகிய தம்மில்‌ விசுவாசம்‌ வைக்கும்‌ தம்மை போன்ற எல்லோருக்கும்‌ 
தகப்பனாக இருக்கும்படி ஒரு மனிதனாக ஆபிரகாமை அழைத்தார்‌. இவ்வேளையில்‌, தேவன்‌ 
ஆபிரகாமை அழைத்த ஊர்‌ எனும்‌ இடத்தில்‌ கூட விக்கிரக ஆராதனை நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது (ஆதி 11:27; 15:7; யோசு 24:2-3). 


தேவன்‌ ஆபிரகாமை ஓர்‌ பெரிய ஜாதியாக்குவதாக வாக்குறுதி அளித்தார்‌ (ஆதி 12:18). 
ஆபிரகாமும்‌ அவனது மக்களும்‌ எல்லா ஜாதிகளுக்கும்‌ எல்லா தேசங்களுக்கும்‌ ஓர்‌ 
சாட்சியாக இருக்க வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. தேவன்‌ ஆபிரகாமிற்கு கானான்‌ தேசத்தை 
வாக்குத்தத்தம்‌ பண்ணினார்‌. அது பிற்பாடு ஆபிரகாமின்‌ பேரப்பிள்ளையான யாக்கோபுக்கு 
கொடுக்கப்பட்ட புதிய பெயரான இஸ்ரவேல்‌ எனும்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்டது (ஆதி 32:28). 
எங்கேயெல்லாம்‌ ஆபிரகாம்‌ சென்றானோ அங்கேயெல்லாம்‌ பலிகளை செலுத்துவதன்‌ 
மூலமாக தன்‌ விசுவாசத்தை வெளிப்படூத்தினான்‌. அவ்விசுவாசம்‌ வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட 
ஈசாக்கை பலியிட அவன்‌ விரும்பும்‌ அளவிற்கு மேலோங்கி நின்றது. (ஆதி. 22). 
இப்பலியானது இயேசு கிறிஸ்துவின்‌ நித்திய பலிக்கு பல விதங்களில்‌ முன்‌ நிழலாக 
அமைந்திருந்தது. “மோரியா” [1/2 மலை மேலே வாக்குத்தத்தத்தின்‌ புத்திரனாகிய 
ஈசாக்கை பலியிட ஆபிரகாம்‌ ஆயத்தமானான்‌. இந்த மோரியாவில்‌ தான்‌ சாலமோன்‌ பிற்பாடு 
எருசலேம்‌ தேவாலயத்தைக்‌ கட்டினான்‌ (2நாளா 3:1). இதேபோன்று பிதாவாகிய தேவன்‌ 
தம்முடைய ஒரேபேறான குமாரனை (யோவா 3:16; 1யோவா 4:9-10) எருசலேமில்‌ ஓர்‌ பலியாக 
தந்தருளினார்‌ (ஒப்‌. லூக்‌ 13:33). பரிசுத்த வேதாகமத்தின்‌ முதற்‌ புத்தகமாகிய 
ஆதியாகமத்தில்‌ கூட எருசலேமை நோக்கிய நகர்வு அல்லது சிந்தனை காணப்பட்டது 
என்பதனை இது காட்டூகின்றது! ஆனால்‌, ஆபிரகாமின்‌ சந்ததியார்‌ அதற்கு முன்பாக இயேசு 
கிறிஸ்துவிற்கூடாக உண்டாகும்‌ இறுதி இரட்சிப்பை சுட்டிக்காட்டும்‌ விஷேசித்த 
(முன்னடையான)  அனுபவங்களுக்கூடாக கடந்து போக வேண்டியிருந்தது. தேவன்‌ 
ஆபிரகாமுக்கு அவனது சந்ததியினர்‌. 400 வருடங்கள்‌ இன்னுமொரு நாட்டில்‌ அடிமைகளாய்‌ 
ஜீவிப்பார்கள்‌ என்றும்‌, பின்பு அவர்‌ அவர்களை விடூவித்து எகிப்தின்‌ ஆற்றில்‌ இருந்து 
ஜபிராத்து ஆறுவரை பரந்து காணப்படும்‌ வாக்குத்தத்ததேசத்தை ஒருநாள்‌ கொடுப்பார்‌ என்றும்‌ 
கூறினார்‌(ஆதி 15:13-21). எகிப்தில்‌ இஸ்ரவேலின்‌ அடிமைத்தனமும்‌ அதிலிருந்து விடுதலையும்‌, 
விசுவாசிகள்‌ பாவத்தில்‌ இருந்து விடுதலை அடைந்து இயேசு கிறிஸ்துவிற்குள்‌ நித்திய 
ஜீவனை அடைவதற்கு முன்னடையாளமாக எண்ணப்படலாம்‌. இந்த முன்னடையாளம்‌ ஏரோது 
இராஜா தங்கள்‌ பிள்ளையை கொல்லுவான்‌ என்ற பயத்தினால்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
பிறப்பிற்கு பின்பு மரியாளும்‌, யோசேப்பும்‌ எகிப்திற்கு தப்பி ஓடுகின்ற சம்பவத்திற்கூடாக 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 9 


முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளது (ஒப்‌. மத்‌ 2:13££). எகிப்தில்‌ இருந்து இஸ்ரவேலின்‌ 
புறப்படுதலானது இயேசு கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய பெற்றோருடன்‌ இஸ்ரவேலுக்கு 
வருவதற்கு முன்னடையாளமாக அமைகின்றது. 


மத்‌ 2:15 ஏரோதின்‌ மரணபரியந்தம்‌ அங்கே இருந்தான்‌. எகிப்திலிருந்து என்னுடைய 
குமாரனை வரவழைத்தேன்‌ என்று, தீர்க்கதரிசியின்‌ முலமாயக்‌ கர்த்தரால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது (ஒப்‌. ஓசியா 11:1). 


கர்த்தருடைய தூதனானவரே இஸ்ரவேலை எகிப்தில்‌ இருந்து வழிநடத்தினார்‌ (ஒப்‌. யாத்‌ 
3:21. இந்த கர்த்தரின்‌ தூதனானவர்‌ மாம்சமாதலுக்கு முன்னாக தேவகுமாரனோடூ 
அடையாளப்படுத்தப்படுகின்றார்‌ (கிறிஸ்துவின்‌ மாம்சமாதலுக்கு முன்னைய நிலை). இதைக்‌ 
குறித்து அடுத்த அதிகாரத்தில்‌ பார்ப்போம்‌. அப்போஸ்தலனாகிய பவுல்‌ எகிப்தில்‌ இருந்து 
இஸ்ரவேலை விடூவித்து வனாந்திரத்தில்‌ நடத்திய “அநத கன்மலை கீறிஸ்துவே”' என்பதை 
கொரி 10:1-4 வரையுள்ள வசனங்களில்‌ உறுதிப்படுத்துகின்றார்‌. எகிப்திலிருந்து புறப்பட்ட 
பிற்பாடு தேவன்‌ சீனாய்‌ வனாந்திரத்திற்கூடாக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி 
மோசேக்கூடாக தன்னுடைய பிரமாணங்களைக்‌ கொடுத்தார்‌. அதன்‌ நிமித்தம்‌ மோசேயானவர்‌ 
பழைய உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராக வந்ததுடன்‌ புதிய உடன்படிக்கையின்‌ 
மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவிற்கு மாதிரியாகவும்‌ இருந்தார்‌ (ஒப்‌. கலா 3:198f; எபி 7:22; 8:1-11; 
9:15; 12:24; 2கொரி 3:6; மத்‌ 26:28). தேவன்‌ மோசேயைப்‌ போன்று ஓர்‌ தீர்க்கதரிசியை 
அனுப்புவேன்‌ எனவும்‌ அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள்‌ நியாயந்தீர்க்கப்படுவார்கள்‌ எனவும்‌ 
ஏற்கனவே மோசேக்கூடாக அறிவித்திருந்தார்‌ (ஒப்‌. உபா 18:15-18). இந்த தீர்க்கதரிசனமானது 
கிறிஸ்துவின்‌ வருகையில்‌ நிறைவேறியது என அப்போஸ்தலனாகிய பேதுரு 
உறுதிப்படுத்துகின்றார்‌ (ஒப்‌. அப்‌ 3:22-26). மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கத்தை 
அப்போஸ்தலனாகிய பவுலே பிரதானமாய்‌ விளக்கி கூறுகின்றார்‌. நியாயப்பிரமாணமானது 
மனிதனின்‌ பாவமுள்ள தன்மையையும்‌ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத மனிதனின்‌ 
இயலாமையையும்‌ காண்பிக்கின்றது (ஒப்‌. ரோம 3:19-20; 7:7; யாக்‌ 2:10). கிறிஸ்துவிடத்தில்‌ 
நம்மை வழிநடத்தும்‌ ஓர்‌ உபாத்தியராகவே அது இருந்தது. 


கலா 3:19.24-25 அப்படியானால்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ நோக்கமென்ன? 
வாக்குத்தத்தத்தைப்பெற்ற சந்ததி வருமளவும்‌ அது அக்கரமங்களினிமித்தமாகக்‌ 
கூட்டப்பட்டு, தேவதூதரைக்கொண்டு மத்தியஸ்தன்‌ கையிலே கட்டளையிடப்பட்டது.... 
இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம்‌ 
நம்மைக்‌ கஅிறிஸ்துவின்‌டத்தில்‌ கயழிநடத்துகிற உபாத்தியாய்‌ இருந்தது. விசுவாசம்‌ 
வந்தபின்பு நாம்‌ உபாத்திக்குக்‌ கீழூனவர்களல்லவே. 


தேவன்‌ ஆசாரிப்புகூடாரத்தை கட்டும்படி மோசேக்கு அறிவுறுத்தலை வழங்கினார்‌ (பார்க்க. 
யாத்‌ 25-40 அதிகாரங்கள்‌). இவ்வாசாரிப்புக்‌ கூடாரமானது தேவன்‌ தம்முடைய 
ஜனங்களுக்குள்ளே உலாவும்‌ ஓர்‌ வாசஸ்தலமாக இருந்தது: 


யாத்‌ 25:8 அவர்கள்‌ நடுவிலே நான்‌ வாசம்பண்ண, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை 
உணடாக்குவார்களாக. 


இந்த ஆசாரிப்புக்‌ கூடாரத்தில்‌ தாமே மோசே கர்த்தருடன்‌ முகமுகமாய்‌ பேசினார்‌. 


யாத்‌ 33:7-11 மோசே கூடாரத்தைப்‌ பெயர்த்து, அதைப்‌ பாளயத்துக்குப்‌ புறம்பே தூரத்திலே 
போட்டு, அதற்கு ஆசரிப்புக்கூடாரம்‌ என்று பேரிட்டான்‌. கர்த்தரைத்‌ தேடும்‌ யாவரும்‌ 
பாளயத்துக்குப்‌ புறம்பான ஆசரிப்புக்‌ கூடாரத்துக்கு.ப்‌ போவார்கள்‌....ஒருவண்‌ தன்‌ 
சிநேகிதனோடே பேசுவதுபோல, கர்த்தர்‌ மோசேயோடே முகமுகமாய்ப்‌ பேசினார்‌; பின்பு, 
அவன்‌ பாளயத்துக்குத்‌ திரும்பினான்‌; நூனின்‌ குமாரனாகிய யோசுவா என்னும்‌ 
அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன்‌ ஆசரிப்புக்கூடாரத்தை 
விட்டுப்பிரியாதிருந்தான்‌. 


மோசேயோடு முகமுகமாய்‌ பேசிய கர்த்தர்‌ எந்த சந்தேகமுமின்றி தேவகுமாரனாகிய 
கிறிஸ்துவே. குமாரனைத்‌ தவிர வேறொருவரும்‌ பிதாவை தரிசிக்க முடியாது (ஒப்‌. யோவா 
1:18; 1தீமோ 6:16; மற்றும்‌ யாத்‌ 33:20 ஆகவும்‌ இருக்கலாம்‌). நான்‌ ஏற்கனவே குறிப்பிட்டது 
போல புதிய சிருஷ்டிப்பில்‌ பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தப்பட்ட விசுவாசிகள்‌ 
முகமுகமாய்‌ தரிசிப்பார்கள்‌ (வெளி 22:4). ஆசாரிப்புக்‌ கூடாரமானது தேவன்‌ மனிதர்கள்‌ 
மத்தியில்‌ வாசம்பண்ணுவதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அங்கே கொண்டு வரப்பட்ட 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 10 


பலிகள்‌  (லேவியராகமத்தை பார்க்கவும்‌, பரிபூரணராகிய கிறிஸ்துவின்‌ பலியையும்‌, 
அவருக்கூடாக உண்டாகும்‌ இரட்சிப்பையும்‌ முன்னடையாளமாக சுட்டிக்காட்டியது. எபிரேய 
நிருபம்‌ எழுதப்பட்டதின்‌ முக்கிய நோக்கமானது இயேசு கிறிஸ்துவானவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலானவர்‌. தேவதூதர்களுக்கு மேலானவர்‌ (அதி 1,2); மோசேக்கு மேலானவர்‌ (அதி 3); 
யோசுவாவுக்கு மேலானவர்‌ (அதி 4); ஆரோனுக்கு மேலானவர்‌ (அதி 5-6); அத்துடன்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியமும்‌ கிரியையும்‌ மோசேயுடையதும்‌, ஆரோனுடையதும்‌ ஊழியத்திற்கும்‌ 
மேலானதே என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கவே ஆகும்‌ (அதி 8-10:8). யாத்‌ 12ம்‌ 
அதிகாரத்தில்‌ காணப்படும்‌ பஸ்கா பண்டிகையின்‌ ஆரம்பமானது பஞ்சாகமத்தில்‌ காணப்படும்‌ 
பல நிகழ்வுகளையும்‌ சடங்காச்சாரங்களையும்‌ குறிப்பாக முன்னடையாளங்களாக 
வியாக்கியானம்‌ பண்ணுவதை நியாயப்படுத்துகின்றது. குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி 
கொலை செய்யப்பட்டு அதன்‌ இரத்தம்‌ தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்கள்‌ வாசல்‌ 
கதவுகளிலும்‌ நிலைகளிலும்‌ பூசியவர்களை சங்கார தூதனிடம்‌ இருந்து பாதுகாக்கும்‌. இதோ, 
சர்வ லோகத்தின்‌ பாவங்களையும்‌ நிவர்த்தி செய்கின்ற “தேவ ஆட்டுக்குட்டி” (ஒப்‌. யோவா 
1:29; வெளி 5:6,12)எனவும்‌ நம்முடைய “பஸ்கா ஆட்டுக்குட்டி” (1கொரி 5:7) எனவும்‌ இயேசு 
கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில்‌ அழைக்கப்படுவதை நாம்‌ விளங்கிக்கொள்ள இது உதவி 
செய்கிறது. ஆசாரிப்புக்‌ கூடாரத்தையும்‌ தேவாலயத்தையும்‌ பொறுத்தவரையில்‌ மானிடனாக 
பிறந்த தேவகுமாரன்‌ தம்முடைய சரீரத்தையே தேவாலயம்‌ என்று கூறினார்‌ (யோவா 2:19-22). 
இதனால்‌ தான்‌ பரலோகராஜ்ஜியம்‌ சமீபித்திருக்கின்றது (மத்‌ 4:17), ஆம்‌, அவருடனே கூட 
வாழ்ந்த மக்களுக்குள்ளேயே (ஏற்கனவே) இருக்கின்றது என கூறினார்‌ (லூக்‌ 17:21; மத்‌ 
12:28). இதை நாம்‌ எப்படி ஏற்றுக்கொள்வது? அது மிக இலகுவானது இயேசு கிறிஸ்து எங்கே 
இருக்கின்றாரோ அங்கே பரலோக ராஜ்யமும்‌ இருக்கின்றது. யூதர்கள்‌ அவர்களது 
ராஜாவாகிய மேசியாவை புறக்கணித்தபடியினால்‌ தேவராஜ்யமானது அவர்களிடத்திலிருந்து 
எடுக்கப்பட்டு புறஜாதிகளிடத்தில்‌ கொடுக்கப்பட்டது (மத்‌ 21:43). “மற்ற ஜாதிகள்‌” எனும்‌ 
போது இயேசுவை அவர்கள்‌ கர்த்தராகவும்‌ இரட்சகராகவும்‌ ஏற்றுக்கொண்டு இராஜ்யத்தை 
சுதந்தரிக்கின்ற பல தேசங்களில்‌ உள்ள மக்களை குறிக்கின்றது (ஒப்‌. 1பேது 2:9; வெளி 
2:26-28; 5:10; 20:4-6). எப்படியிருப்பினும்‌, இவ்ராஜ்யமானது இன்னும்‌ தெட்டத்தெளிவாக 
வெளிப்படவில்லை. அப்‌. 1:6ல்‌ சீஷர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ வினாவிய வினாவை 
இப்படியாகத்தான்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ பரமேறுகையில்‌ 
தேவனுடைய இராஜ்யம்‌ (முழுமையான விதத்தில்‌ அவரோடு கூட தங்கும்‌ படியாக 
போயிற்று. அது மறுபடியும்‌ முழுமையான விதத்தில்‌ கிறிஸ்து வரும்‌ பொழுது இப்பூமியில்‌ 
ஸ்தாபிக்கப்படும்‌ (ஒப்‌. லூக்‌ 19:11-12; 1கொரி 15:23-28; 2தீமோ 4:1). அப்போஸ்தலனாகிய 
பவுலின்‌ சிந்தனையின்படி கிறிஸ்து இவ்வாழ்வில்‌ பூமியில்‌) இப்போது ஆட்சி செய்கின்றார்‌ 
என்று ஒரு கிறிஸ்தவன்‌ நம்பும்பொழுது, அவன்‌ ஒரு மாயையின்‌ கீழ்‌ வாழுகிறான்‌ (ஓப்‌. 
1கொரி 4:8-13). 


இப்பொழுது மறுபடியும்‌ ஆசாரிப்புக்கூடாரத்திற்கும்‌ தேவாலயத்திற்கும்‌ திரும்புவோம்‌. இயேசு 
கிறிஸ்துவின்‌ மரணத்திற்கு பிற்பாடு மகா பரிசுத்த ஸ்தலத்தையும்‌ உட்பிரவாகத்தையும்‌ பிரித்த 
திரை இரண்டாக கிழிந்தது (மத்‌ 27:51). ஒவ்வொரு மெய்யான விசுவாசியும்‌ அன்றிலிருந்து 
மகா பரிசுத்த ஸ்தலத்தினுள்‌ பிரவேசிக்க முடியும்‌ என்பதற்கு ஓர்‌ வெளிப்படையான 
அடையாளமாய்‌ இருந்தது (எபி. 10:1918). அத்துடன்‌ வருடத்திற்கு ஒரு தடவை (பாவ 
நிவர்த்தியின்‌ நாளின்‌ போது), யொம்‌ கிப்பூர்‌ (Y௦௱ &ர்றறபா): (ஒப்‌. லேவி 16:2,34; எபி 9:7). 
பிரதான ஆசாரியர்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ இரத்தத்தை கொண்டு வரும்‌ அவசியமும்‌ 
இல்லாமல்‌ போகின்றது. கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்‌ பொழுதும்‌ எருசலேமில்‌ இருந்து முழு 
உலகையும்‌ அரசாளுவார்‌ (தானி 2:35; சக 14:8-9.16-17; ஏசா 24:23). அவரே ஆசாரியரும்‌ 
இராஜாவுமாய்‌ இருப்பார்‌. இதனால்தான்‌ என்னவோ எசே 40-48 அதிகாரங்களில்‌ 
இராஜ்யத்தைக்குறித்து பேசும்‌ போது தேவாலயத்துடன்‌ மகா பிரதான ஆசாரியன்‌ 
தொடர்புப்படுத்தப்படவில்லை. நித்தியத்தில்‌ நாம்‌ பிதாவினதும்‌ குமாரனினதும்‌ பிரசன்னத்தில்‌ 
வாழும்‌ போது தேவாலயம்‌ இருப்பதில்லை. ஏனெனில்‌, பிதா குமாரன்‌ என்பவர்களே 
தேவாலயமாய்‌ இருப்பார்கள்‌ (ஒப்‌. வெளி 21:22). 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ வாக்குத்தத்தம்பண்ணப்பட்ட தேசத்தில்‌ குடியமர்ந்த போது ஆசாரிப்புக்‌ 
கூடாரமானது தேவாலயத்தினால்‌ பதிலீடு செய்யப்பட்டது. இஸ்ரவேலர்‌ உண்மையற்ற 
முறையில்‌ இருப்பார்களாயின்‌ தேவன்‌ அவர்களை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடூவார்‌ 
என மோசே அவர்களை எச்சரித்தார்‌ (ஒப்‌. லேவி 26; உபா 28-30). துரதிஷ்டவசமாக 
இஸ்ரவேல்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்த பின்பு தேவனுக்கும்‌ அவரது 
பிரமாணத்திற்கும்‌ உண்மையற்றவர்களாய்‌ மாறினார்கள்‌ (யோசுவா புத்தகத்தை பார்க்கவும்‌). 
இவர்கள்‌ இப்படி செய்ததினால்‌ அவர்கள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ தேவனால்‌ நியாயந்தீர்க்கப்பட 
வேண்டியிருந்தது (நியாயாதிபதிகள்‌ புத்தகத்தை பார்க்கவும்‌). பிற்பாடு சாலமோன்‌ இராஜாவின்‌ 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 11 


துரோகத்தனமும்‌ விக்கிரக ஆராதனையும்‌, அவரது மகனாகிய ரெகோபெயாமின்‌ ஆட்சியின்‌ 
போது பிரிவினைக்கு வழி நடத்தியது (1இராஜா 12). வடராஜ்யத்தின்‌ எல்லா இராஜாக்களுமே 
(பத்து கோத்திரமும்‌) விசுவாச துரோகம்‌ செய்ததினால்‌ அநேக ஜனங்கள்‌ அந்நிய 
தெய்வங்களை வழிபட அது வழிவகுத்தது. (பாகால்‌, அஸ்தரோத்‌). கிரியை நடப்பிக்காமல்‌ 
பேசிக்கொண்டேதான்‌ தேவன்‌ இருக்க வேண்டுமா? ஆம்‌, அவர்‌ தம்முடைய வார்த்தைக்கு 
உண்மையாயிருந்தார்‌. அவரது பொறுமை எல்லையைத்‌ தொட்டது. வட ராஜ்யம்‌ கி.மு 721ல்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்டு போனது (2இராஜா 17). பின்வரும்‌ வசனம்‌ இந்த நிகழ்ச்சிகளை அழகாக 
சுருக்கித்‌ தருகிறது. 


2 இராஜா 17:7 எகிப்தின்‌ ராஜாவாகிய பார்வோனுடைய கையின்கழிருந்த தங்களை எகிப்து 
தேசத்திலிருந்து வூப்பண்ணன தங்கள்‌ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக 
இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ பாவஞ்செய்து, அந்திய தேவர்களுக்குப்‌ பயந்து நடந்தார்கள்‌. 


துரதிர்ஷ்டவசமாக,  தென்ராஜ்யத்தின்‌ (யூதா) அநேகமான இராஜாக்கள்‌ அதிகமான 
ஜனங்களுடன்‌ வடராஜ்யத்தில்‌ (எப்பிராயீம்‌) உள்ள தங்கள்‌ சகோதரரின்‌ உதாரணத்தையே 
பின்பற்றினார்கள்‌. அவர்கள்‌ எப்ராயீமின்‌ துக்கமான முடிவில்‌ இருந்து கூட பாடங்களைக்‌ 
கற்றுக்‌ கொள்ளவில்லை. மாறாக, சில சமயங்களில்‌ அதைவிட மோசமாய்‌ நடந்து 
கொண்டார்கள்‌. இதன்‌ விளைவாக, கர்த்தர்‌ நேபுகாத்நேச்சார்‌ எனும்‌ இராஜாவுக்கூடாக 
அவர்களை சிறைப்பிடித்துப்போகச்‌ செய்தார்‌. (2இராஜா 25). கி.மு. 586ல்‌ நேபுகாத்நேச்சார்‌ 
எருசலேம்‌ தேவாலயத்தை அழித்து மிகப்‌ பெறுமதியான பொருட்களையெல்லாம்‌ 
பாபிலோனுக்கு கொண்டு போனான்‌ நோளா 36:7.18-19). இப்படியாக, மோசேக்கூடாகவும்‌ 
அவருக்கு பின்வந்த தீர்க்கதரிசிகளுக்கூடாகவும்‌ (உதாரணமாக எரேமியா; 2நாளா 36:12,21) 
தரப்பட்ட எச்சரிப்பு நிறைவேறியது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்‌ தங்களை தாழ்த்திய போது 
அவர்கள்‌ தங்கள்‌ சுய தேசத்திற்கு திரும்பவும்‌, தேவாலயத்தைக்‌ கட்டவும்‌ கூடியதாய்‌ 
இருந்தது (ஒப்‌. 2நாளா 36:22-23;எஸ்றா 1-7; சக 4:6-10; ஆகா 1-2). ஆனால்‌, பாபிலோனுக்கு 
யூதா கொண்டு போகப்பட்டதிலிருந்து இன்றுவரையில்‌ யூதர்கள்‌ ஒரு இராஜா இல்லாமலே 
இருந்து வருகின்றார்கள்‌ (ஒப்‌. ஓசி 3:4). அவர்களுடைய உண்மையான இராஜா இயேசு 
கிறிஸ்து வந்தபோது அவர்கள்‌ அவரை மறுதலித்தார்கள்‌ (யோவா 19:15-21). எனவே 
எருசலேம்‌ நேபுகாத்நேச்சாரின்‌ காலத்தில்‌ அழிக்கப்பட்டதிலிருந்து கிறிஸ்துவின்‌ வருகை 
மட்டுமுள்ள காலம்‌ “புறஜாதிகளின்‌ காலம்‌” என அழைக்கப்படுகின்றது. லுக்‌ 21:242 ரோம 
11:25). ஏனெனில்‌ இந்த முழு சகாப்த்தத்தின்‌ போது (இன்றுவரை) இஸ்ரவேல்‌ இன்னும்‌ 
இராஜா இல்லாமலே இருக்கின்றது. கிறிஸ்துவின்‌ வருகையானது இப்‌ “புறஜாதிகளின்‌ 
காலத்திற்கு” ஓர்‌ முடிவை கொண்டு வரும்‌. பின்பு அந்நாளில்‌ தானே இராஜாதி 
இராஜாவாகவும்‌, கர்த்தாதி கர்த்தருமாய்‌ இருக்கின்ற அவர்‌ இறுதியில்‌ எல்லா ஜாதிகளுக்கு 
மேலாகவும்‌ முழு பூமியையும்‌ அரசாளுவார்‌ (தானி 2:35-36; சக 14:914. 


ஏசாயா புத்தகத்தின்‌ கட்டமைப்பையும்‌ அதன்‌ செய்தியையும்‌ பகுப்பாய்வு செய்வதன்‌ மூலம்‌ 
வேதாகமத்தினுடைய செய்திக்கு இயேசு கிறிஸ்து எனும்‌ நபரும்‌ அவரின்‌ கிரியையும்‌ தான்‌ 
மையமாக உள்ளது என காண்பிக்க விரும்புகிறேன்‌. உண்மையில்‌ இந்த மெய்‌ செய்தியானது 
ஏசாயாவின்‌ புத்தகத்தில்‌ மாத்திரமல்ல பழைய புதிய ஏற்பாடுகள்‌ முழுவதும்‌ தெளிவாகக்‌ 
காணப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது." 


ஏசாயாவின்‌ புத்தகமானது தொலைநோக்குடையதாகக்‌ காணப்படூகின்றது. இது 
ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும்‌ ஒரு குறிப்பான நோக்கத்துடனும்‌ குறிக்கோளுடனும்‌ 
எழுதப்பட்டது: 


1வது பகுதி அதிகாரம்‌ 1-39: தாவீதின்‌ வம்ச வழியான ஒருவர்‌ எருசலேமில்‌ இன்னும்‌ ஆண்டு 
கொண்டிருக்கின்றார்‌. ஆனால்‌ தாவீதின்‌ வீட்டாரும்‌ மக்களும்‌ யாவே தேவனை விட்டு 
விலகினபடியினால்‌ (வடக்கு  இராஜ்யத்திலுள்ள அவர்களுடைய சகோதரர்கள்‌ செய்தது 
போலவே) நியாயத்தீர்ப்பானது தவிர்க்கப்பட முடியவில்லை. உடனடியாக எதிர்காலத்தில்‌ 
நடக்கப்‌ போகும்‌ சிறையிருப்பைக்‌ குறித்து அறிவிக்கும்படியாக தீர்க்கதரிசி 
கட்டளையிடப்பட்டூள்ளார்‌: ஏசா 5:13; 6:11-13; 39:5-7. சிதேக்கியாதான்‌ எருசலேமின்‌ கடைசி 
ராஜாவாக இருந்தான்‌. அவனுடைய கலகத்தின்‌ நிமித்தம்‌ நேபுகாத்நேச்சார்‌ அவன்‌ 
கண்களைப்‌ பிடுங்கினான்‌. அதேவேளை, நேபுகாத்நேச்சாரால்‌ சிறைப்பிடிக்கப்பட்டு நாடு 


* For more details see Roland Kleger, Restauratio und Resurrectio in der Jesaja-Apokalypse, Dissertation for his 
academic grade of Doctor of Theology at the Evangelical Theological Faculty Heverlee-Leuven (Belgium), 2001, 
now published (in Germany) with the title Endzeitliche Wiederherstellung Israels und Auferstehung in der Jesaja- 
Apokalypse (Hamburg: Diplomica, 2008). See also my website <«www.Apocalypse-Bible.com. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 12 


கடத்தப்பட்ட யோயாக்கீன்‌ மன்னிக்கப்பட்டான்‌ (2இராஜா 25; நாளா 36) ஆனால்‌, அவன்‌ 
எருசலேமுக்குத்‌ திரும்பவில்லை. நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டபடி அதற்குப்‌ பின்பு இஸ்ரவேலில்‌ 
எந்த ராஜாவும்‌ எழும்பவில்லை. நசரேயனாகிய இயேசுவைத்‌ தவிர. ஆனாலும்‌, அவர்‌ 
தம்முடைய சொந்த ஜனங்களாலேயே நிராகரிக்கப்பட்டார்‌. (யோ 1-11; 18:36; லூக்‌ 19:14.27). 
ஏசாயா 1-39 வரையுள்ள அதிகாரங்களில்‌ இயேசுவே தாவீதின்‌ வீட்டாரின்‌ கலகத்திற்கு 
வேறுபடுத்திக்‌ காண்பிக்கப்படுகிறார்‌. * அவர்தான்‌ இஸ்ரவேலை ஒப்புரவாக்கி எருசலேமிலுள்ள 
சீயோனை ஆளுகை செய்யும்‌ நவ-தாவீது ஆவார்‌. 1-39 வரையுள்ள அதிகாரங்களில்‌ இரு 
சமாந்திர சிந்தனைகளைப்‌ பார்க்கின்றோம்‌: சம்பவங்களின்‌ மையத்திலிருந்து அந்நேரத்திலுள்ள 
தாவீதின்‌ வீடு மறைகிறது (ஏசா 39:7). அவருடைய சந்ததியினரின்‌ இடத்தை நவ-தாவீது 
பெறுகின்றார்‌. (ஏசா 9:5; 11:1.10; 22:22; ஒப்‌. 2சாமு 7:12-16,; எரே 23:5 எசே 34:23-24; 37:24-27; 
லூக்‌ 1:27:33, போன்றஹஷை.” 


ம்‌ பகுதி 40-55ம்‌ அதிகாரங்கள்‌: தீர்க்கதரிசியானவர்‌ இஸ்ரவேலின்‌ பிள்ளைகளின்‌ 
சிறையிருப்பை எதிர்பார்க்கின்றார்‌. £ இஸ்ரவேலருக்கு தீர்க்கதரிசிகளோ தேவாலயமோ 
இனிமேல்‌ இல்லை. தாவீதின்‌ வீடு என்ற பதமானது இனிமேலும்‌ எங்குமே குறிப்பிடப்‌ 
படவில்லை. ஆனால்‌ மாறிக்கொண்டிருக்கும்‌ 55ம்‌ அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டூுள்ளது. 
அவ்வதிகாரத்தில்‌ புதிய உடன்படிக்கை அதாவது “நித்திய உடன்படிக்கை... தாவீதுக்கு 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட என்னுடைய உணமையான இரக்கம்‌” என அறிவிக்கப்பட்டூள்ளது 
(ஏசாயா 55:3; ஒப்‌. 37:35). தீர்க்கதரிசியினுடைய கண்ணோட்டத்தின்படி இவ்வதிகாரத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ இன்னும்‌ நிகழவேண்டியதாயிருக்கின்றது. இஸ்ரவேலானது 
“யாக்கோபின்‌ தாசன்‌” அல்லது வெறுமனே “தாசன்‌” என அழைக்கப்படூகின்றது. 1-39 
வரையுள்ள அதிகாரங்களில்‌ உள்ளது போன்று வரப்போகும்‌ இராஜா எருசலேமின்‌ (யூதா) 
ராஜாவுடன்‌ வித்தியாசப்படூத்தப்பட்டு காண்பிப்பது போன்று 40-55 வரையுள்ள அதிகாரங்களில்‌ 
பாவமில்லாத மேசியாவாகிய “கர்த்தரின்‌ தாசன்‌” பாவத்தின்‌ நிமித்தம்‌ சிறையிருப்பில்‌ உள்ள 
தாசனாகிய இஸ்ரவேலின்‌ மக்களுடன்‌ வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டூுள்ளது (ஏசா 53:9; ஓப்‌. 
2கொரி 5:21). * இந்தப்‌ பகுதியிலுள்ள தாசன்‌ என்னும்‌ வார்த்தையை எப்பொழுதுமே 
இஸ்ரவேலுடன்‌ அடையாளப்படுத்திப்‌ பார்ப்பது தவறான காரியமாகும்‌. 


2 அவருடைய முதல்‌ வருகை, அவரின்‌ குணாதிசயம்‌, அவரின்‌ கிரியைகள்‌ யாவுமே மின்னல்‌ வெளிச்சம்‌ போல்‌ 
அறிவிக்கப்பட்டுள்ளன: ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவரைப்‌ பெறுவாள்‌ (ஏசா 7:14; ஒப்‌. மத்‌ 1:23; ஆதி 3:15). 
அவரால்‌, செபுலோன்‌, நப்தலி ( அதாவது கலிலேயா: ஏசா 8:23-9:1; ஒப்‌. மத்‌ 4:13-16). ஒளியை காண்பார்கள்‌. 
அது “அதிசயமானவர்‌, ஆலோசனைக்‌ கர்த்தர்‌, வல்லமையுள்ள தேவன்‌ நித்திய பிதா, சமாதானப்‌ பிரப” என 
அழைக்கப்படுவதனால்‌ அந்த ஆண்‌ குழந்தையானது தெய்வீக தன்மையுடையதாய்‌ இருக்கும்‌. அவர்‌ தாவீதின்‌ 
சிங்காசனத்தை அரசாளுவார்‌ (ஏசா 9:5-6; ஒப்‌. சாமு 7:12-17; லூக்‌1-27-35). அவர்‌ தாவீதின்‌ குடும்பத்தில்‌ 
இருந்து வருவதினால்‌ (ஏசா 11:1.10; 22:22; ஒப்‌. ரோம 1:3; 15:12). ஏசா 7-11 அதிகாரங்கள்‌ வரையுள்ள 
பகுதிகளில்‌, அவர்‌ நியாயந்தீர்க்கப்படூவதற்கு ஆயத்தமாய்‌ இருக்கின்ற ஆகாபுடன்‌ வேறுபடுத்தி 
காண்பிக்கப்படுகின்றார்‌. 13-23 வரையுள்ள அதிகாரங்களில்‌ அவர்‌ வரப்போகின்ற ஏகாதிபத்திய நியாயாதிபதியாய்‌ 
இருக்கின்றார்‌. எதிர்காலத்தை வெளிப்படுத்தும்‌ பகுதிகளில்‌ ஏசாயா அவர்‌ எருசலேமில்‌ அரசாளுவதாக 
காணுகிறார்‌ ஒப்‌. ஏசா 24:23:27:13). 

வ இறுதியாக ஒப்புரவாகுதல்‌ வரப்போகும்‌ புதிய தாவீதிற்கூடாக மாத்திரமே சாத்தியமாகும்‌ என காண்பிப்பதற்கு 
தன்னுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படூத்திய தேவபக்தியற்ற யூதாவின்‌ இராஜாவிற்கும்‌ வரப்போகும்‌ புதிய 
தாவீதிற்கும்‌ இடையில்‌ ஒரு பெரும்‌ வித்தியாசத்தைக்‌ காண்பிப்பதே ஏசாயாவின்‌ வெளிப்படையான நோக்கமாக 
இருந்தது. ஏசாயாவின்‌ இந்த நோக்கமானது உண்மையில்‌ இரண்டு அவதானங்களால்‌ உறுதிப்படூத்தப்படுகின்றது. 
(1)13-23 வரையுள்ள அதிகாரங்களில்‌ (இது ஜாதிகளுக்கான நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து பேசுகிறது) தாவீதின்‌ 
இராஜ்யத்தை தொடர்ந்து அரசாளுபவர்‌ யார்‌ என்ற அறிவிப்பு காணப்படுகிறது. விசேடமாக 22ம்‌ அதிகாரத்தில்‌ 
யூதாவின்‌ வீட்டாரைக்‌ குறித்து குறிப்பிடுவதன்‌ மூலமாக காண்பிக்கப்படுகின்றது (ஒப்‌. ஏசா 22:22 மற்றும்‌ வெளி 
3:7). இப்புத்தகத்தின்‌ முதலாவது பகுதி (1-39 அதிகாரங்கள்‌) மக்களுடைய சிறையிருப்பை குறித்தும்‌, 
இராஜ்யபரம்பரையிலுள்ள மகன்மாரைக்‌ குறித்தும்‌ அறிவித்து 39:6-7ல்‌ முடிவடைகின்றது. 

7 அவர்‌ தாமே சிறையிருப்பில்‌ இருப்பார்‌ என்பது அதன்‌ அர்த்தமல்ல. விக்கிரக ஆராதனையை வன்மையாக 
கண்டித்தல்‌ ( ஒப்‌.ஏசா 57:3-12; 65:3-7.11; 66:3.17) பாபிலோனிய சிறையிருப்பின்‌ பின்னர்‌ உள்ள சந்தர்ப்ப 
சூழ்நிலை (542 1௱ Leben) விக்கிரக வழிபாடு கண்டனம்‌ செய்யப்படுவதற்கு முரணாக இருக்கின்றது. ஏனெனில்‌ 
சிறையிருப்பிற்கு பிற்பாடு உள்ள காலத்தில்‌ யூத மக்களின்‌ விக்கிரக ஆராதனையை கண்டிக்கின்றமை அதன்‌ 
பின்பு குறிப்பிடப்படவில்லை. மறுபுறத்தில்‌ தீர்க்கதரிசி தாமே சிறையிருப்பில்‌ உள்ளது போன்று அல்லது 
சிறையிருப்பில்‌ இல்லாதது போன்று பேசுவாரானால்‌ தன்னுடைய மக்களுக்கு எதிராக யாவேயின்‌ ஒரு 
“குற்றச்சாட்டை” குறித்து அவர்‌ ஏசா 57:16ல்‌ பேசிக்கொண்டிருக்கின்றார்‌ என்பதை விளங்கிக்கொள்ள 
முடியாதிருக்கும்‌. ஏனெனில்‌ இந்தப்‌ பிரச்சினையானது மக்களுடைய மனமாற்றத்திற்குப்‌ பிற்பாடு முடிந்து 
விட்டதாகவே கருதப்படுகின்றது. ஆனால்‌ தற்போதைக்கு மக்கள்‌ மனந்திரும்பவே அழைக்கப்பட்டூள்ளனர்‌ (ஏசா 
56:1ff; 58:1ff; 59:21]. 

5 ஏசாயாவின்‌ முதற்‌ பகுதியில்‌ உள்ள கருத்துக்களுக்கும்‌ 2ம்‌ பகுதியில்‌ உள்ள கருத்துக்கும்‌ இடையிலான 
ஒற்றுமையானது அதிசயமாய்‌ காணப்படுகிறது. 42ம்‌ அதிகாரமானது 49-55 வரையுள்ள அதிகாரங்களில்‌ 
காணப்படும்‌ கூற்றுக்களுக்கு ஒரு பாலமாக விளங்குகின்றது. ஏசா 42:7 ஆனது ஏசா 35:5 ஐ உறுதிப்படுத்தி 
62:1ஐ சுட்டிக்காட்டுகின்றது. ஏசா 35:4-5ம்‌ 61:1லும்‌ குறிப்பிடப்பட்டூள்ள நபரானவர்‌ தாசனுடன்‌ 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 13 


இந்த 2ம்‌ பகுதியின்‌ முக்கிய கருப்பொருளானது தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்சகராகிய 
கோரேசை மாத்திரம்‌ குறிக்காமல்‌ மீட்பராகிய கர்த்தரின்‌ தாசனையும்‌ அது குறிக்கிறது. 
ஏசாயா 42:1-17 வரையுள்ள வசனங்களை கவனமாக ஆராய்வோம்‌ : கர்த்தரின்‌ ஆவியானவர்‌ 
அவர்‌ மேல்‌ தங்கியிருக்கின்றார்‌; அவர்‌ ஜாதிகளுக்கு நியாயத்தை கொண்டு வரவும்‌, 
அவர்களுக்கு ஒளியாக இருக்கவும்‌ அழைக்கப்பட்டூள்ளார்‌. சந்தேகத்திற்கு இடமின்றி இது 
கிறிஸ்துவின்‌ 1ம்‌ வருகையை குறிக்குமேயொழிய, இஸ்ரவேல்‌ ஜனத்தை அப்படியே 
குறிப்பதில்லை (ஒப்‌. ஏசா 42:1-4 ஐ மத்‌ 12:18-21 உடன்‌). இங்கே கர்த்தரின்‌ தாசனானவர்‌ 
இஸ்ரவேலாக இருக்க முடியாது. ஏனெனில்‌ அவர்‌ இஸ்ரவேலை கர்த்தரிடத்தில்‌ கொண்டு வர 
அழைக்கப்பட்டூுள்ளார்‌ (ஏசாயா 49:5-ஒ! £” இஸ்ரவேலானது புதிய உடன்படிக்கையின்‌ 
மத்தியஸ்தராக இருப்பது மிக கடினமானதாக இருக்கும்‌ (ஏசா 42:6; 49:8) என்பதால்‌ இது 
அதிகமாக மனுஷகுமாரனாக வந்த தேவ குமாரனுக்கே பொருந்தும்‌ (ஒப்‌. புதிய 
உடன்படிக்கை: 1தீமோ 2:5; எபி 9:15; 12:24 அத்துடன்‌ மத்‌ 26:28; லூக்‌ 22:20 ஐ பார்க்கவும்‌). 
அவர்‌ ஜாதிகளுக்கு ஒளியைக்‌ கொண்டு வருவார்‌ (ஏசா 42:60. மேசியாவாகிய கர்த்தரின்‌ 
தாசனானவர்‌ பாவமில்லாதவராக இருந்தார்‌, இருந்து கொண்டே இருப்பார்‌ (ஏசா 53:9-12; ஓப்‌. 
யோவா 8:46; 2கொரி 5:21; எபி 4:15; 7:26; 1பேது 1:19; 2:22-25; 3:18), அவர்‌ தண்டனையை 
வேண்டிநிற்கும்‌ நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்‌ (ஓப்‌. ஏசா 5:11: “அவர்‌ தாமே 
அவர்களின்‌ அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பார்‌” ). ஏசா 26:21 டன்‌ இதனை ஒப்பிடவும்‌: 
(இந்த பூமியில்‌ உள்ள ஜனங்களின்‌ பாவத்திற்காக அவரது வருகையும்‌ தண்டனையும்‌) 
மற்றும்‌ ஏசா 27:9 (யாக்கோபின்‌ குற்றம்‌). அத்துடன்‌ ஏசா 64:9 (யாவே தம்முடைய 
ஜனங்களின்‌ பாவங்களை எப்பொழுதும்‌ நினைவு கூற மாட்டார்‌). கர்த்தரின்‌ தாசனானவர்‌ 
இந்த குற்றங்களை அகற்றி பிரதியீடாக மரிப்பதற்கு வருகிறார்‌. அக்கிரமமானது மறுபடியும்‌ 
எழும்ப முடியாத அளவிற்கு மிக அதிகமான பாரத்துடன்‌ இந்த பூமியில்‌ விழுந்து கிடக்கின்றது 
(ஏசா 24:20). அக்கிரமக்காரர்‌ நிச்சயமாகவே மரிக்க வேண்டும்‌. ஏசா 1:2.28; 50:1; 66:24), 
ஆனாலும்‌ கர்த்தரின்‌ தாசனானவர்‌ பாவங்களை நீக்கிப்போட வருகிறார்‌ (ஒப்‌. ஏசா 43:1.25; 
44:22)என்பதினால்‌ அவர்‌ அப்பாவங்களை தன்னில்‌ தானே சுமக்க வருகிறார்‌ என்பதாகும்‌ 
(ஏசா 53:5,8,12)."' 


3ம்‌ பகுதி: 56-66 அதிகாரங்கள்‌: மனந்திரும்புகின்ற யாவருமே” சீயோன்‌ மலையின்‌ விருந்திலே 
பங்குபெறுவார்கள்‌. தீர்க்கதரிசியானவர்‌ யாவே தன்னுடைய மக்களுடனும்‌ பல 


இணங்காணப்பட்டூள்ளார்‌ (ஒப்‌.ஏசா 42:7; 49:9). இவர்‌ தான்‌ பாவத்தின்‌ குற்றத்தில்‌ இருந்து தம்‌ ஜனங்களை 
மீட்கும்‌ மேசியா என எண்ணப்படுகிறார்‌. அத்துடன்‌ ஏசா 53:2ஐ 11:1-2.10: டன்‌ ஒப்பிடவும்‌. இங்கே மேசியா 
இளங்கிளைக்கு அல்லது வேருக்கு ஓப்பிடூகின்றார்‌. 

° See likewise Walter C. Kaiser, Jr. Towards an Old Testament Theology (Grand Rapids: Zondervan Publishing 


House, 1978), pp. 215-217. 
10 


ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கின்ற, நீதியுள்ள ஒருவராகிய தாசனானவர்‌, அக்கிரமக்காரருக்காக மரிக்கும்‌ 
தாசன்‌ தம்முடைய சொந்த அநீதியின்‌ நிமித்தமும்‌, குற்றத்தின்‌ நிமித்தமும்‌ சிறையிருப்பிற்குப்‌ போகும்‌ யூத 
மக்களாம்‌ இஸ்ரவேலுடன்‌ நிச்சயமாய்‌ அடையாளங்‌ காணப்பட முடியாது (ஒப்‌. ஏசா 5:13; 67-12; 27:7-9 
போன்றவை). கர்த்தரின்‌ தாசனானவர்‌ மாத்திரமே பாவமில்லாதவராக இருக்கின்ற படியினால்‌ அவர்‌ தாமே 
தம்முடைய மக்களுக்காக பிரதியீடான ஓர்‌ மரணத்தை மரணிக்க முடியும்‌ (ஒப்‌. ஏசா 53:9-12; அத்துடன்‌ பார்க்க 
ஏசா 59:16; 63:5). இஸ்ரவேலின்‌ ஜனங்களைப்‌ போன்று நிச்சயமாகவே இவர்‌ மரணத்தை சம்பாதித்ததில்லை. 
தீர்க்கதரிசி தாமே தேவனால்‌ அழைக்கப்பட்டிருந்தும்‌ அவரும்‌ பாவமில்லாமல்‌ இல்லை (ஒப்‌. ஏசா 6:5-7). 
** இயேசு கிறிஸ்துவில்‌ நிறைவேறிய ஏசா 53ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள எல்லா புதிய ஏற்பாட்டு வசனங்களையும்‌ 
பட்டியல்‌ பட௫ூத்துதல்‌ என்பது மிக அதிகமான காரியமாகும்‌. லூக்‌ 22:37யும்‌ மாற்‌ 10:45யும்‌ குறிப்பிட்டு நான்‌ 
இத்துடன்‌ முடித்துக்‌ கொள்கிறேன்‌. ஏசாயா 53ல்‌ காணப்படும்‌ விவரமான கிறிஸ்துவியலைக்‌ காண்பதற்கு (1815 
Walter Wolff, Jesaja 53 im Urchristentum, 4th edition (reprint of the 3rd edition revised of Evangelische Verlags- 
Anstalt, Berlin, 1952) Giessen: Brunnen-Verlag, 1984 யும்‌, ஏசா 53 ஐக்‌ குறித்து அறிய. Oswalt 1. Allis, The Unity 
of Isaiah: A Study in Prophecy (Philadelphia: The Presbyterian and Reformed Publishing Company, 1950), pp. 87ff 
இப்புத்தகத்தை பார்க்கவும்‌ பரிந்துரை செய்கிறேன்‌. 

மக்கள்‌ பரிதாபமான நிலையில்‌ வாழுகிறார்கள்‌ எனவும்‌ எருசலேமில்‌ உள்ள தேவாலயம்‌ தேவனற்ற மக்களால்‌ 
மிதிக்கப்பட்டு கிடப்பதாகவும்‌ (ஏசா 63:18) நகரம்‌ அழிக்கப்பட்டுக்‌ கிடக்கின்றதாகவும்‌ வர்ணிக்கப்படுகிறது (ஏசா 
64:9-10). அதிக கடுமையாக ஆய்வு செய்யும்‌ வியாக்கியாணிகளாலும்‌ வேத  விற்பண்ணர்களாலும்‌ 
வலியுறுத்தப்படுகிறபடி (இவர்கள்‌ மூன்று ஏசாயாக்களை குறிப்பிடுகிறார்கள்‌) ஏசாயா புத்தகம்‌ மூன்று பேரால்‌ 
எழுதப்பட்டது என கருதுகிறார்கள்‌. இப்பகுதியானது சிறையிருப்பிற்கு பின்னாக வாழ்ந்த எழுத்தாளரினால்‌ 
உருவாக்கப்பட்டதாக கருதப்பட முடியாது. 2ம்‌ தேவாலயம்‌ (சிறையிருப்பிற்கு பின்னான ஆலயம்‌) 
அந்தியோக்கஸ்‌ எப்பிபானஸ்‌ (Antiochus Epiphanes 164 BC) என்பவரினால்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலானது என்பது 
உண்மை. ஆனால்‌, அது அவனால்‌ முற்றாக எரித்துப்‌ போடப்படவில்லை. மாறாக கி.பி. 70களிலே அது ரோம 
பேரரசினால்‌ தான்‌ முற்றாக சுட்டெரிக்கப்பட்டது. இந்த காரணத்தினால்‌ தான்‌ இவ்வேளையில்‌ இவ்விரிவுரையின்‌ 
இப்பகுதியின்‌ ஆரம்ப காரியமாக ஏசா 5:13; 16:11-12; 40-48  முன்வைக்கின்றேன்‌. இங்கு தீர்க்கதரிசியானவர்‌ 
பாபிலோனிய சிறையிருப்பை ஜனங்களின்‌ விக்கிரக ஆராதனைக்கும்‌ தேவபக்தியற்ற தன்மைக்கும்‌ கிடைத்த 
தண்டனையாக முன்னறிவிக்கிறார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 14 


தேசங்களிலிருந்து தன்னிடம்‌ திரும்பியோருடனும்‌ சேர்ந்து சீயோன்‌ மலையில்‌ இருப்பதாக 
காணுகிறார்‌. இப்புத்தகத்தின்‌ 3ம்‌ பகுதியில்‌ உள்ள எவருடன்‌ கர்த்தரானவர்‌ வேறுபடுத்தி 
காண்பிக்கப்பட்டூள்ளார்‌? ஏன்‌ இப்புத்தகத்தில்‌ “இராஜா” அல்லது “இராஜாவாக இருக்கின்ற” 
என்று அர்த்தங்கொள்ளப்படும்‌ “மலாக்‌” (lk) எனும்‌ வேரானது யெகோவாவிற்கு 
பிரயோகிக்கப்படாமல்‌ ஜாதிகளின்‌ இராஜாக்களுக்கு மாத்திரமே பயன்படுூத்தப்பட்டூள்ளது? ஏன்‌ 
தாவீதின்‌ பெயர்‌ இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஈசாயின்‌ கிளை, வோர்‌, இம்மானுவேல்‌, 
யாக்கோபின்‌ தாசன்‌ எனும்‌ இப்பதங்களை ஏன்‌ நாம்‌ இப்‌ பகுதியில்‌ காணமுடிவதில்லை? ' 
இங்கே மத்தியஸ்தர்‌ எனும்‌ பதம்‌ குறிக்கப்படுவததனால்‌ தாசன்‌ எனும்‌ பதம்‌ 
பயன்படுத்தப்படவில்லை (ஒப்‌. ஏசா 59:15-17; 63:5-7). அவர்‌ கர்த்தர்‌ என மாத்திரமே 
குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. ஏன்‌? இங்கு தீர்க்கதரிசியானவர்‌ இப்பகுதியில்‌ இருப்பவர்‌ யாராக 
இருந்தாலும்‌ அவருடைய இடத்தை கர்த்தர்‌ நிரப்ப முடியுமாதலால்‌ (1-39 அதிகாரங்களில்‌ 
யூதாவின்‌ இராஜா அல்லது இஸ்ரவேல்‌) அல்லது இப்புத்தகத்தின்‌ முதல்‌ இரு பகுதியிலும்‌ 
காணப்படும்‌ பிரதியீட்டை பிரதிநிதித்துவம்‌ செய்வதனால்‌ யாக்கேரபின்‌ தாசனுக்கு பதிலாக 
கர்த்தரின்‌ தாசன்‌ என்பதை 40-55 வரையுள்ள அதிகாரங்களில்‌ உள்ளது போன்று கர்த்தரை 
இப்புத்தகத்தில்‌ உள்ள இரு பகுதிகளிலும்‌ வேறொரு நபருடன்‌ உடன்படூத்த வேண்டிய 
அவசியமில்லை. இஸ்ரவேலின்‌ இராஜாவைக்‌ குறித்த அல்லது யூதேயாவைக்‌ குறித்த ஒரு 
குறிப்புக்களும்‌ அங்கே இல்லை. அத்துடன்‌ இப்‌ புத்தகத்தின்‌ 3ம்‌ பகுதியில்‌ கர்த்தருக்கு கூட 
“இராஜா” என்ற பதம்‌ குறிப்பிடப்படவில்லை. தேவனுடைய ஆட்சியானது (இறுதியில்‌) ஒரு 
ஸ்தாபிக்கப்பட்ட உண்மையாக இருப்பதினால்‌ இராஜா தன்னுடைய ஆட்சியைத்‌ தொடங்கி 
விட்டார்‌ என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 


யாவே இராஜாவும்‌ பிரதான ஆசாரியருமாய்‌ இருக்கின்றார்‌. ஜெப வீடாகிய அவருடைய வீடு 
அதாவது தேவாலயம்‌ அங்கே இருக்கின்றது. அங்கே ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ ஊழியத்தை 
நிறைவேற்றுகின்றார்கள்‌. எசே 40-48ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ளது போன்று (இப்பகுதியும்‌ 
சந்தேகத்திற்கிடமின்றி மேசியாவின்‌ இராஜ்யத்தை குறிக்கிறது) பிரதான ஆசாரியர்‌ ஒருவரும்‌ 
இங்கு குறிப்பிடப்படவில்லை. இத்தேவாலயத்தில்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவே தீர்க்கதரிசியாகவும்‌, பிரதான ஆசாரியராகவும்‌ இராஜாவாகவும்‌ இருப்பார்‌. 
தீர்க்கதரிசி, ஏனெனில்‌ அவரிடத்திலிருந்து வார்த்தையும்‌, நீதியும்‌, நியாயப்பிரமாணமும்‌ 
புறப்பட்டுப்‌ போகும்‌ (ஒப்‌. ஏசா 2:3-4; மீகா 4:2). பிரதான ஆசாரியர்‌, ஏனெனில்‌ அவருடைய 
பலிக்கூடாக தம்முடைய ஜனங்களுக்கான கிரயத்தை அவர்‌ செலுத்தியுள்ளார்‌ (ஏசா 53), 
அவர்‌ வரும்பொழுது (ஏசா 59:20-21; ஒப்‌. சக 14:3-5), மனிதர்களால்‌ அறையப்பட்ட ஒருவராக 
அவர்‌ வருவார்‌ (ஏசா 53:5; ஒப்‌. சக 12:10; வெளி 1:7). மனிதர்கள்‌ அவரை நோக்கிப்‌ பார்த்த 
பொழுது அதாவது அவர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட பொழுது (யோவா 19:37) அவர்‌ ஓர்‌ 
தாசனின்‌ நிலையை சேர்த்துக்கொண்டார்‌. ஆயினும்‌, அவர்‌ வருகையில்‌ அவரைக்‌ 
குத்தியவர்கள்‌ அவரை காணும்‌ பொழுது (வெளி 1:7) அவர்‌ இராஜாதி இராஜாவாகவும்‌, 
கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ என்ற நிலையில்‌ இருப்பார்‌ (வெளி 19:16). இன்னுமொரு 
வார்த்தையில்‌ சொன்னால்‌, அவர்‌ தமது மகிமையை விட்டூ (ஏசா 9:15; யோவா 17:5), இப்‌ 
பூமிக்கு வந்து மரணபரியந்தம்‌ கீழ்ப்படிவுள்ளவராயிருந்தார்‌ (ஏசா 53:5-12; பிலி 2:64; 2கொரி 
8:9). அதனால்‌ பிதா அவரை எல்லாவற்றிற்கும்‌ மேலாக உயர்த்தினார்‌. குமாரனானவர்‌ 
மேசியாவாகவும்‌ (அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌) (ஒப்‌. ஏசா 52:13; பிலி 2:9) , அதேவேளையில்‌ 
கர்த்தராகவும்‌ இருக்கின்றார்‌ (அப்‌ 2:34-36). அவர்‌ மணிதர்களுக்குள்ளே நித்திய கால 
முழுவதும்‌ (இம்மானுவேல்‌ என்பதன்‌ அர்த்தம்‌ தேவன்‌ நம்மோடு இருக்கின்றார்‌ என்பதாகும்‌. 
அவருக்கு நியமித்துள்ள இடத்தை எடுத்துக்‌ கொள்ள இறுதியில்‌ திரும்ப வருவார்‌. 


இச்சமாந்திர சிந்தனைகள்‌ ஏசாயா புத்தகத்தின்‌ முழுவதிலும்‌ மூன்று பகுதிகளுக்கூடாக 
அவதானிக்கப்பட முடியும்‌: மகிமையும்‌ உன்னதநிலையிலிருமிருந்து அடிமையின்‌ 
ரூபமெடூத்தலும்‌ பிற்பாடு மறுபடியும்‌ உயர்த்தப்படலும்‌! மக்களுடையதும்‌ அவர்களுடைய 
கர்த்தருடையதுமான வழிகள்‌ சமாந்திரமாக சென்றாலும்‌ அங்கே மிக முக்கியமான 
வித்தியாசம்‌ காணப்படுகிறது. 


இஸ்ரவேலும்‌ அவர்களது இராஜாவும்‌ (அவர்களுடன்‌ சேர்ந்து இறுதியில்‌ எல்லா 
மனுக்குலமும்‌: ஒப்‌. ஆதி 3:1-6) 11114; ரோம 5:12; ஏசா 24:5-6.20) விசுவாச துரோகம்‌ 
இழைத்து விட்டார்கள்‌; அவர்களின்‌ உடன்படிக்கையின்‌ தேவனாகிய கர்த்தரை விட்டூ திரும்பி 


ர்‌ “தாசன்‌” எனும்‌ ஒருமை பதத்தில்‌ வழங்கப்படும்‌ இந்தப்‌ பதமானது இப்புத்தகத்தில்‌ இனிமேல்‌ 
தோற்றமளிக்காது. மாறாக, யாவேக்கு உண்மையானவர்கள்‌ என்று கருதப்படுபவர்களுக்கே இப்பதம்‌ பன்மையில்‌ 
குறிப்பிடப்படுகின்றது (ஏசா 65:8-15 ல்‌ உள்ள பகுதியில்‌ இது ஏழு தடவைகள்‌ பயனடபடுத்தப்பட்டூள்ளது). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 15 


விட்டார்கள்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே உயர்த்த விரும்பினார்கள்‌. எனவே, 
அவர்கள்‌ முடியுமானால்‌ உணர்வடைந்து, மனந்திரும்பி, தங்களைத்‌ தாழ்த்துவதனால்‌ 
யெகொவா அவர்களை மறுபடியும்‌ ஏற்றுக்கொண்டு அவர்களுடன்‌ ஓஒப்புரவாகத்தக்கதாக 
அவர்களை தாழ்மைப்படூத்தி சிறுமைப்படுத்தி சிறையிருப்பிற்கு அனுப்ப வேண்டியதாய்‌ 
இருந்தது. 


ஏசாயா புத்தகத்தில்‌ மனிதனின்‌ வழி இப்படியாக இருக்கின்றது: 
தம்மைத்‌ தாமே உயர்த்தல்‌ (1-39) யாவேயினால்‌ உயர்த்தப்படல்‌ (56-66) 


தாழ்த்தப்படல்‌ (40-55) 


மறுபடியும்‌ ஏற்றுக்கொள்ளப்படலும்‌ மனிதனுடைய உயர்வும்‌ ஏசாயாவின்‌ செய்தியின்‌ பிரகாரம்‌, 
கர்த்தரின்‌ கிரியைகளினால்‌ சாத்தியமாகும்‌. இவர்‌ ஓர்‌ இராஜரீக பிள்ளையாக (ஏசா 
7:14;9:5;11:2.10) நித்தியத்திலிருந்து இவ்வுலகத்திற்கு வந்து (ஏசா 9:5; ஒப்‌. மீகா 5:1 மற்றும்‌ 
பு.ஏ .: யோவா 1:1; 17:5.24; எபி 7:1-3) ஓர்‌ சேவகனைப்‌ போல்‌ வாழ்ந்ததன்‌ மூலம்‌ இது 
சாத்தியமாகின்றது. தங்களுடைய பாவத்தின்‌ நிமித்தம்‌ மக்கள்‌ சிறையில்‌ இருந்தார்கள்‌. 
தங்கள்‌ முதுகிலே அடியைப்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌ (ஏசா 51:23). தாசனானவர்‌ வந்து 
அவர்களை மீட்கும்படியாய்‌ அவர்‌ தாமே முதுகில்‌ அடியை பெற்றுக்கொண்டார்‌ (ஏசா 50:6. 
தம்முடைய ஜனங்களை மீட்கும்‌ படியாக கர்த்தரின்‌ தாசன்‌ தன்னைத்‌ தாழ்த்தி 
மனுக்குலத்தின்‌ பாவத்தை தன்மேல்‌ ஏற்றுக்கொண்டு தான்‌ குற்றமற்றவராய்‌ இருந்தும்‌ 
அவர்களுக்காக மரிக்க ஆயத்தமுள்ளவராய்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ மறுபடியும்‌ ஜீவனுள்ளவராய்‌ 
வருகிறார்‌. தம்முடைய பரம்பரையைக்‌ கண்டு அரசாளுவார்‌. (ஏசா 52:13-15ல்‌ உள்ள 
“...அவர்‌ உயர்த்தப்பட்டு, மேன்மையும்‌ மகா உன்னதமுமாயிருப்பரர்‌....” என்ற வார்த்தையை 
ஏசா 57:15ல்‌ உள்ள “நித்தியவாசியும்‌ பரிசுத்தர்‌ என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும்‌ 
உன்னதமுமானவர்‌ சொல்லுகீறார்‌:” என்ற வசனத்தில்‌ உள்ள வார்த்தைகளுடன்‌ ஓப்பிட்டூப்‌ 
பார்க்கவும்‌. இப்புத்தகமானது பின்வரும்‌ விதமாக தெளிவாக கட்டமைக்கப்பட்டூள்ளது. 
இப்புத்தகத்தின்‌ முதற்‌ பகுதியில்‌ (1-39) தமது வாயின்‌ (ஏசா 11:4) கோலினால்‌ 
கொடுமையானவர்களை தண்டிக்கின்ற வரப்போகும்‌ ஒரு இராஜாவாக மேசியா 
சித்தரிக்கப்பட்டூள்ளார்‌. இரண்டாவது பகுதியில்‌ (40-55) தீர்க்கதரிசியானவர்‌ ஓர்‌ பிரதியீடாக 
மற்றவர்களுடைய பாவத்தின்‌ நிமித்தம்‌ (ஏசா 53:5) அவர்‌ தாமே தம்மை அடிக்கிறவர்களுக்கு 
(ஏசா 50:6) தம்முடைய முதுகை வழங்குகின்ற கர்த்தரின்‌ தாசனின்‌ 
தாழ்மைப்படுத்தப்படலையும்‌ சிறுமைப்படுத்தலையும்‌ அறிவிக்கின்றார்‌. 


ஏசாயா புத்தகத்தில்‌ மேசியாவாகிய தேவகுமாரனின்‌ வழி பின்வருமாறு செல்கிறது: 
உயர்த்தப்படல்‌ (1-39) மறுபடி உயர்த்தப்படல்‌ (56-66) 


தம்மைத்‌ தாழ்த்துதல்‌ (40-55) 


பிலிப்பியர்‌ 2ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள பவுலின்‌ அறிவுறுத்தல்‌ இப்படியாகத்தான்‌ கிரகித்துக்‌ 
கொள்ளப்பட வேண்டியுள்ளது. எப்படி இயேசுகிறிஸ்து தம்முடைய எல்லா சலுகைகளையும்‌ 
மகிமைகளையும்‌ (பிதாவோ௫ கூட இருந்த உதறித்தள்ளிவிட்டு தம்மைத்‌ தாமே 
தாழ்த்தியதினால்‌ பின்பு பிதாவினால்‌ அவர்‌ உயர்த்தப்பட்டது போல நாமும்‌ நம்மை நாமே 
தாழ்த்தும்படியாக அமழைக்கப்பட்டூுள்ளோம்‌. தேவன்‌ பெருமையைப்‌ போன்று எதனையுமே 
வெறுத்ததில்லை என்பதை பரிசுத்த வேதாகமம்‌ வலியுறுத்தி கூறுகிறது. 


யாக்‌ 4:6 அவர்‌ அதிகமான கிருபையை அளிக்கறாள்‌. ஆதலால்‌ தேவன்‌ 
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்‌, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை 
அளிக்கிறாரென்று சொல்லியிருக்கறது. 


1பேது 5:56 ...நங்களெல்லாரும்‌ ஒருவருக்கொருவர்‌ கழிப்படிந்து,  மனத்தாழ்மையை 
அணந்துகொள்ளுங்கள்‌; பெருமையுள்ளவர்களுக்குத்‌ தேவன்‌ எதிர்த்து நிற்கிறார்‌, 
தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளித்தார்‌. ஆகையால்‌, ஏற்றகாலத்திலே தேவன்‌ 
உங்களை உயர்த்தும்படிக்கு, அவருடைய பலத்த கைக்குள்‌ அடங்கியிருங்கள்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 16 


111. படைப்பிற்கு முன்னிருந்தே இருக்கும்‌ இயேசு கிறிஸ்து. 


நாம்‌ இயேசு கிறிஸ்துவை பிரதானமாக புதிய ஏற்பாட்டின்‌ பக்கங்களுக்கூடாக அறிகிறோம்‌. 
அவர்‌ நமக்காக “கிறிஸ்மஸ்‌” அன்று பிறந்தார்‌. நமக்காக பிறந்த இவர்‌ உண்மையில்‌ யாராக 
இருக்க முடியும்‌? 


இயேசு கிறிஸ்துவின்‌ ஆரம்பத்தைக்‌ குறித்த அப்போஸ்தலனாகிய யோவானின்‌ சாட்சியை நாம்‌ 
பார்க்கும்‌ பொழுது பின்வரும்‌ அழகான வசனங்களைக்‌ காணலாம்‌. 


யோவா 1:15 யோவான்‌ ஸ்நானகர்‌ தன்னைக்‌ குறித்து இப்படி சொல்கிறார்‌: “எனக்குப்‌ 
பின்வருகிறவர்‌ எனக்கு முன்னிருந்தவர்‌, ஆகையால்‌ அவர்‌ என்னிலும்‌ மேன்மையுள்ளவர்‌ 
என்று நான்‌ சொல்லியிருந்தேனே, அவர்‌ இவர்தான்‌ என்று சத்தமிட்டுக்‌ கூறினான்‌”. 


ஆனால்‌ இயேசு கிறிஸ்துவானவர்‌ “யோவான்‌ ஸ்நானகனுக்கு ஆறு மாதங்களுக்கு பின்பாக 
பிறந்தவர்‌. அப்படியாயின்‌ அவர்‌ எப்படி “யோவான்‌ ஸ்நானகனுக்கு முன்பாக இருக்க 
முடியும்‌?” இயேசு கிறிஸ்து அதற்கும்‌ முன்செல்லும்‌ ஓர்‌ காலத்தைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


யோவா 8:58 அதற்கு இயேசு: ஆபிரகாம்‌ உண்டாகறதற்கு முன்னமே நான்‌ இருக்கிறேன்‌ 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


அத்துடன்‌ அவர்‌ மேலும்‌ சொன்னது: 


யோவா 17:5.24 பிதாவே, உலகம்‌ உண்டாகிறதற்குமுன்னை உம்மிடத்தில்‌ எனக்கு 
உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நர்‌ என்னை உம்மிடத்திலே 
மகிமைப்படுத்தும்‌. பிதாவே, உலகத்தோற்றத்துக்கு முன்‌ நீர்‌ என்னில்‌ 
அன்பாயிருந்தபடியினால, ந்‌ எனக்குத்‌ தந்த என்னுடைய மகிலையை நூர்‌ எனக்குத்‌ 
தந்தவர்கள்‌ காணும்படியாக, நான்‌ எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும்‌ 
என்னுடனேகூட இருக்க விரும்புகிறேன்‌. 


யோவா 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திவிருந்தது, அந்த 
வார்த்தை தேவனாயிருநதது. 


A. கிறிஸ்து எனும்‌ நபர்‌ 


வேதாகமமானது இயேசு கிறிஸ்து மனிதனாக வருவதற்கு முன்பே உலகத்தோற்றத்திற்கு 
முன்பிருந்தே இருப்பவர்‌ என்பதைப்‌ போதிக்கின்றது. 


நீதி 8:22-23 கர்த்தர்‌ தமது கிரியைகளுக்குமுன்‌ பூர்வமுதல்‌ என்னைத்‌ தமது வழியின்‌ 
ஆதியாகக்‌ கொண்டிருந்தார்‌. பூமி உண்டாகுமுனனும்‌, ஆதிமுதற்கொண்டும்‌ ஊாதியாய 
நான்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டேண்‌. “$V அடிக்குறிப்பு) 


“ Die Zeugen Jehovas behaupten, diese Passage deute darauf hin, dass Jesus Christus durch Gott den Vater geschaffen wurde. 
Dem kann wie folgt entgegnet werden: Das hebraische Verb “gana” (ip ) kann folgende Bedeutungen haben: griinden, 
schaffen, besitzen, sich aneignen, erwerben. Die meisten Bibeliibersetzer ziehen hier die Bedeutung ,, erwerben “ oder ,,besitzen “ 
vor. Wie dem auch sei, die Regeln der Hermeneutik zeigen uns, dass, wenn in solchen Texten gewisse Verse auf Christus 
gedeutet werden konnen, dies noch lange nicht fiir alle Verse bzw. Aussagen gelten muss. Dazu nur ein Beispiel: Die Psalmen 
22 und 69 zahlen zu den so genannten ,,messianischen Psalmen“. So wird z. B. Psa 22:2 in Mat 27:46 (Jesu Ausruf am Kreuz 
bevor er starb), Psa 22:9 in Mat 27:43 (Verhdhnung Jesu am Kreuz durch Zuschauer) und Psa 22:19 in Mat 27:35 (Verlosung 
der Kleider Jesu unter dem Kreuz) zitiert. Psalm 69:10-11.24-26 werden in den Passagen Joh 2:17; Rom 15:3; 11:9-10 und கறத 
1:20 Zzitiert, was aber nicht heissen will, dass alle Aussagen in Psalm 22 und 69 auf Jesus angewendet werden kénnen. In Psa 
69:6, zum Beispiel, spricht David von seiner Torheit und Schuld. Dieses Bekenntnis kann nicht auf Jesus angewendet werden, da 
er ja ohne Siinde war und ist: ஈத்‌. Joh 8:46; 2Ko 5:21; Heb 4:15. Wenngleich man also auch gewisse Aussagen in Spr 8:22ff auf 
Jesus anwenden kann, so bedeutet das nicht zwangslaufig, dass alle Details in jener Passage auf Jesus zutreffen miissen. Da 
nirgends in der Heiligen Schrift gesagt wird, dass Jesus erschaffen wurde, ist es auch (hermeneutisch) unzulissig, sich auf Spr 
8:22ff zu berufen, um dies zu behaupten. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 17 


மீகா 5:2 எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ பூதேயாவிலகர்ள ஆயீரங்களுக்குள்ளை 
சிறியதாயிருந்தும்‌, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்‌ உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு 
என்னிடத்தில்‌ வருவார்‌; அவருடைய புறப்படுதல்‌ அஹநாதிநாட்களாகலிய பூர்வத்தினுடையது. 


கொலோ 1:17 அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநுற்கிறது. 


எபி 1:8 குமாரனை நொக்கி: தேவனே, உம்முடைய சிங்காசனம்‌ என்றென்றைக்குமுள்ளது, 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நதியுள்ள செங்கோலாயிருக்கறது. 


அவருடைய தன்மையைக்‌ குறித்து ஆராயும்‌ பொழுது (அவர்‌ எப்படிப்பட்டவர்‌ என்ன 
குணாதிசயங்களைக்‌ கொண்டவர்‌ போன்ற காரியங்கள்‌: இதைக்‌ குறித்து இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரு இயல்புகள்‌ குறித்த பாடத்தில்‌ பார்ப்போம்‌) கிறிஸ்துவானவர்‌ பிதாவாகிய தேவனோடு 
ஒன்றாக இனங்காணப்படுகிறார்‌. 


யோவா 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த 
வார்த்தை தேவனயயிருந்தது. 


யோவா 10:30 தானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌ 


இதனால்‌ தான்‌ ஆரம்பமே இல்லாத நித்திய தன்மையுடையவராக மட்டுமே அவர்‌ இருக்க 
வேண்டும்‌. அவர்‌  நித்தியத்திலிருந்தே இருக்கிறவராய்‌ இருக்கின்றார்‌. பிதாவோடும்‌ 
படைப்போடும்‌ அவருக்குள்ள உறவு என்ற கேள்வி இயற்கையாகவே எடும்‌ ஒன்றாகும்‌. 


1. (பிதாவாகிய) தேவனோடூ அவருக்குள்ள உறவு. 


யோவா 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ 
நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே வாசம்பணர்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; 
அது பிதாவுக்கு ஒரேபேறோனவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 


யோவா 3:16 தேவன்‌, தம்முடைய ஒரேபேறோன குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ 
அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அமையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, 
இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 

தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ இடையிலான உறவானது பிதாவுக்கும்‌ குமாரனுக்கும்‌ 

இடையிலான உறவு போல்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண 

“இயற்கையான மனித உறவை” போன்றதல்ல. மாறாக, இது “வெளிப்படுத்தப்பட்ட உறவாக 

இருக்கின்றது”. 


Father ஓஒ 
Son அண ன ன னை 4 
இயற்கையான உறவு வெளிப்படுத்தலின்‌ உறவு 


ஒரு முன்வைப்பு: சங்‌ 2:7 ஐ பொறுத்தமட்டில்‌ பின்வரும்‌ கேள்வி கேட்கப்பட வேண்டும்‌: 
“இன்று” என்று இப்பகுதியில்‌ கூறப்படும்‌ பதத்தின்‌ அர்த்தம்‌ என்ன? ஓப்‌. எபி 1:5; அப்‌ 13:33; 
ரோம 1:4). “இன்று” என்ற வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ 
சம்பவத்துடன்‌ தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது போல்‌ தெரிகின்றது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 18 


2. சிருஷ்டிப்புபனான அவருடைய (கிறிஸ்துவின்‌) உறவு. 


சிருஷ்டிப்போடு உள்ள உறவின்போது கிறிஸ்துவானவர்‌ “முதற்பேறோனவர்‌”” என்று 
அழைக்கப்படுகின்றார்‌. 


கொலோ 1:15 அவர்‌ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ முந்தின 
பேறுமானவர்‌. 


இவ்வார்த்தையானது நம்முடைய தற்போதைய சிருஷ்டியுடன்‌ தொடர்புடையது. அவர்‌ முதற்‌ 
பேறானவர்தான்‌. ஏனெனில்‌ அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முன்பே இருக்கிறவர்‌. எல்லோருடைய 
கண்களும்‌ அவர்மேல்‌ நோக்கமாய்‌ இருக்கின்றது (முதல்‌ வரிசையில்‌ இருப்பதைப்‌ போன்று)! 
(ஒப்பிடுக. கொலே 1:16டி-17). 


கொலோ 1:18 அவரே சபையாகிய சரீர்த்திற்குத்‌ தலையானவர்‌; எல்லாவற்றிலும்‌ 
முதல்வராயிருக்கு.ீம்படி, அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர்‌. 


அவர்தான்‌ முதற்‌ பேறானவர்‌. ஏனெனில்‌ அவர்தான்‌ மரித்தோரிலிருந்து முதலாவதாய்‌ 
எழுந்தவர்‌. அவர்தான்‌ மகிமையடைந்த சரீரத்தோடூ முதலாவதாய்‌ எழுந்தவர்‌. 


1 கொரி 15:23 அவனவன்‌ தன்தன்‌ வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்‌, முதற்பலனானவர்‌ 
கிறிஸ்து; பின்பு அவர்‌ வருகையில்‌ அவருடையவர்கள்‌ உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌. 


இதனைத்‌ இந்த பூமியில்‌ இருக்கின்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடன்‌ 
தொடர்புடையதாக பார்க்கும்‌ பொழுது அவர்தான்‌ முதற்‌ பேறானவர்‌: 


ரோம 8:29 தம்முடைய குமாரன்‌ அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறோனவராயிருக்கும்‌ 
பொருட்டு, தேவன்‌ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களைத்‌ தமது குமாரனுடைய 
சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்‌; 


ஆரம்பம்‌, அதிலிருந்து புறப்படுவது எல்லாமே கிறிஸ்துவிடம்‌ இருந்துதான்‌ வருகிறது. எல்லாம்‌ 
அவருக்குள்‌ நிலை நிற்கின்றது. அவர்தான்‌ நம்முடைய மாதிரி, நம்முடைய சட்டம்‌, 
அதேவேளை நம்முடைய குறிக்கோளும்‌ அவர்தான்‌.! 


கொலோ 1:16 ஏனென்றால்‌ அவருக்குள்‌ சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது; 
பரலோகத்திலுள்ளவைகளும்‌ பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌ அவரைக்கொண்டும்‌, 
அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது. 


கொலோ 1:17 அவர்‌ எல்லாவற்றிற்கு.ீம்‌ முநதினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநற்கறது. 


கொலோ 1:18 அவரே சபையாகிய சரீர்த்திற்குத்‌ தலையானவர்‌; எல்லாவற்றிலும்‌ 
முதல்வராயிருக்கு.ம்படி, அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானனவர்‌. 


கொலோ 1:19 சகல பரிபூரணமும்‌ அவருக்குளளை வாசமாயிருக்கும்படி கடவுள்‌ 
விரும்பினரர்‌,.. 


நாம்‌ அவரில்‌ நம்முடைய கண்களைப்‌ பதிக்கிறோமா? நாம்‌ அவருடைய அடிச்சுவடுகளைப்‌ 


பின்பற்றுகிறோமா? நாம்‌ உண்மையில்‌ அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா? (ஒப்‌.பிலி 
2:5; 1பேது 2:21; 1யோவா 2:6. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 19 


B. அவருடைய கிரியை. 


திரித்துவத்திற்குள்ளே மிகவும்‌ பரிபூரணமான ஒருமைப்பாடு உண்டு. பிதாவாகிய தேவனின்‌ 
சித்தமானது அவரது குமாரனாகிய வார்த்தைக்கூடாக (லோகோஸ்‌ (௦905): யோவா 1:1) 
நிறைவேற்றப்படுகிறது. குமாரனானவர்‌ பிதாவினிடத்திலிருந்தும்‌ குமாரனிடத்திலிருந்தும்‌ 
புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்கூடாக கிரியை செய்கின்றார்‌ (ஒப்‌. லத்தீன்‌ பதமான 
“ீர/loqபue” = குமாரனிடத்தில்‌ இருந்தும்‌ கூட: மேலதிக விபரங்களுக்கு ஆவியியல்‌ எனும்‌ 
எனது விரிவுரையைப்‌ பார்க்கவும்‌). கிறிஸ்து தன்னுடைய மானிட நிலைக்கு முன்பாக 
பின்வரும்‌ இரு கிரியைகளையும்‌ செய்து முடித்தார்‌. 


1. சிருஷ்டிகரின்‌ கிரியை. 


யோவா 1:3 சகலமும்‌ அவர்‌ முலமாய்‌ உண்டாயிற்று; உண்டானதொன்றும்‌ 
அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. 


எல்லாமே வார்த்தைக்கூடாக உண்டாக்கப்பட்டது. ஆகவே இப்‌ பிரபஞ்சத்தின்‌ உண்மையான 

சிருஷ்டி கர்த்தா கிறிஸ்துவானவரே. அவர்தான்‌ இந்த சிருஷ்டிப்பை நிறைவேற்றியவர்‌, 

வடிவமைத்தவர்‌ என சொல்ல முடியும்‌. 

கொலோ 1:16 ஏனென்றால்‌ அவருக்குள்‌ சகலமும்‌ சிருஷ்டிக்கப்பட்டது; 
பரலோகத்திலுள்ளவைகளும்‌ பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும்‌ 
காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும்‌, சிங்காசனங்களானாலும்‌, 
கர்த்தத்துவங்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, சகலமும்‌  அவரைக்கொண்டும்‌, 
அவருக்கென்றும்‌ சிருஷ்ழக்கப்பட்டது. 


ஆகவே அவர்‌ நம்முடைய சிருஷ்டிகர்‌ (ஒப்‌. ஆதி 2:7 “யாவே”) அவர்தான்‌ என்னை 
உண்டாக்கியவர்‌. என்ன அருமையான சத்தியம்‌. நம்‌ மீட்பர்தான்‌ நம்மை உண்டாக்கியவர்‌. 
எனவே நம்மீது அவருக்கு இரட்டிப்பான உரிமையுண்டு. (ஒப்‌. ஏசா 43:1). 


2. தக்கவைப்பவரின்‌ (தாங்குகிறவர்‌) கிரியை 
கொலோ 1:17 அவர்‌ எலீலாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநிற்கிறது. 


எபி 1:3 இவர்‌ அவருடைய மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய தன்மையின்‌ 
சொருபமுமாயிருந்து, சுர்வுத்தையும்‌ தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே 
தாங்குகிறவாய்‌, தம்மாலேதாமே நம்முடைய பாவங்களை நக்கும்‌ சுத்திகரிப்பை 
உண்டுபண்ண, உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலதுபாரிசத்திலே 
உட்கார்ந்தார்‌. 


சிருஷ்டிப்பானது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. அது சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு அப்படியே 
விட்டுவிடப்பட்ட ஒன்றுமல்ல. அது சிருஷ்டிகரின்‌ கரத்திலிருந்து வந்திருக்கின்றது. அது 
அப்படியே நிலைத்திருக்கின்றது. அதேபோன்று நேரங்கள்‌, காலங்கள்‌, உலக வரலாறுகள்‌, 
இரட்சிப்பின்‌ வரலாறு யாவுமே அவரது கரத்திலேயே இருக்கின்றது (ஒப்‌. தானி 2:21; வெளி 
5:6-9; 12:12). இதற்கு சமாந்திரமாக கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டிகர்‌ மட்டுமல்ல. அவர்‌ 
ஆன்மீக வாழ்விதைத்‌ தாக்கவைப்பவரும்‌ அதற்கு உத்தரவாதமுமானவர்‌. (ஒப்‌. பிலி1:6, எபி. 
12:2) 


C. அவரைக்‌ குறித்து பழைய ஏற்பாட்டின்‌ சாட்சி. 


பழைய ஏற்பாட்டின்‌ தெளிவான வாசிப்பு, இயேசுகிறிஸ்து மெய்யாகவே தேவகுமாரனாய்‌ 
இருந்தார்‌, இப்பொழுதும்‌ இருக்கின்றார்‌ என்ற முடிவிற்கு நம்மை வழிநடத்துகிறது. பழைய 
ஏற்பாடு முழுவதுமே இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்து சாட்சி கொடுக்கின்றது என்பதை 
நிச்சயமாகவே நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. எம்மாவூருக்கு போகும்‌ வழியில்‌ 
சீஷர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள்‌ இதனை உறுதிப்படுத்துகின்றன. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 20 


லூக்‌ 24:26-27 “திறிஸ்து இவ்விதமாகப்‌ பாடுபடவும்‌, தமது மகிமையில்‌ பிரவேசிக்கவும்‌ 
வேணடியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தர்க்கதரிசிகளும்‌ எழுதின 
வேதவாக்கியங்களெல்லாவற்றிலும்‌ தம்மைக்குறித்துச்‌ சொல்லியவைகளை அவர்களுக்கு 
விவரித்துக்‌ காண்பித்தார்‌. ” 


“வார்த்தை மாம்சமாகியது”' என்பதில்‌ (இயேசு கிறிஸ்துவின்‌ மாம்சமாதலைக்‌ குறித்துப்‌ 
பேசுகின்றது) “வார்த்தை” என்ற சொல்லானது கிறிஸ்து அவருடைய மாம்சமாதலுக்கு 
முன்னமே இருந்தார்‌ என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது அவர்‌ மனிதனாக வர முன்பே 
இருந்தவர்‌. 


யோவா 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த 
வார்த்தை தேவனயிருந்தது. 


யோவா 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ 
நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே வாசம்பண்ணீனார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; அது 
பிதாவுக்கு ஒரேபேறோனவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவை இருந்தது. 


அதேவேளை தேவனுடைய சில நாமங்கள்‌ கூட (யெகோவா மற்றும்‌, யெகோவாவுடன்‌ 
சேர்ந்து வருகின்ற கூட்டுப்‌ பெயர்களும்‌) இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றன. 


1. அவருடைய தோற்றம்‌ 


பழைய ஏற்பாடானது இயேசு கிறிஸ்துவின்‌ தோற்றங்களை அறியத்தருகின்றது 
(கிறிஸ்டோ..பனிஸ்‌ = christophanies). இது கிறிஸ்துவின்‌ மானிடப்‌ பிறப்பிற்கு முன்னான 
நிலையை உறுதி செய்கிறது. உண்மையாகவே இருக்கின்ற ஒருவர்தான்‌ இன்னொருவருக்கு 
காட்சியளிக்க முடியும்‌. 


ஆதி 3:8 பகலில்‌ குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில்‌ உலாவுகிற தேவனாகிய 
கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள்‌ கேட்டார்கள்‌. அப்பொழுது ஆதாமும்‌ அவன்‌ மனைவியும்‌ 
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, தோட்டத்தின்‌ விருட்சங்களுக்குள்ளே 
ஒளித்துக்கொண்டார்கள்‌. 


ஆதி 18:1 பின்பு கர்த்தர்‌ மம்ரேயின்‌ சமபூமியிலே அவனுக்குத்‌ தரிசனமானார்‌. அவன்‌ பகலிலே 
உஷ்ணவேளையில்‌ கூடாரவாசலிலே உட்கார்ந்திருந்தபோது, 


இங்கே கூறப்பட்டுள்ள கர்த்தர்‌ என்பவர்‌ மானிட பிறப்பிற்கு முன்பாக உள்ள கிறிஸ்து தான்‌ 
என வேதாகம கிறிஸ்தவர்கள்‌ பொதுவாக ஏற்றுக்கொள்கின்றார்கள்‌. ஏனெனில்‌ “பீதாவை 
ஒருவரும்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை” (இயேசு கிறிஸ்து எனும்‌ மனிதனைத்‌ தவிர: ஓப்‌. 
யோவா 1:18; 1தீமோ 1:16). மானிட பிறப்பிற்கு முன்னாக கிறிஸ்துவான கர்த்தர்‌ ஆபிரகாமிற்கு 
இரு தூதர்களுடன்‌ தரிசனமானார்‌ (ஆதி 18:22). எபிரேய வேதாகமத்தில்‌ உள்ள ஆதி 19:24 
“இரு கர்த்தர்கள்‌” என தெளிவாக பேசுகிறது. முதலாவது கர்த்தர்‌ ஆபிரகாமிற்கு 
அண்மையில்‌ நேரடியாக நின்று கொண்டிருந்தார்‌. இரண்டாவது வானத்தில்‌ இருந்த கர்த்தர்‌. 
இதிலுள்ள முதலாவது நபர்‌ சோதோம்‌ கொமராவின்‌ மேல்‌ அக்கினியையும்‌ கந்தகத்தையும்‌ 
வரப்பண்ணியவர்‌. ஆபிரகாமிற்கு பக்கத்தில்‌ நின்ற கர்த்தர்‌ கிறிஸ்துவை (மானிட பிறப்பிற்கு 
முன்பு) தவிர வேறு யாருமில்லை. அதேவேளை மற்றவர்‌ பரலோகத்தின்‌ பிதாவானவர்‌. 


யாத்‌ 3:4 அவன்‌ பார்க்கும்ப ழூ கிட்ட வருகிறதைக்‌ கர்த்தர்‌ கண்டார்‌. முட்செழயின்‌ 
நடுவிலிருந்து தேவன்‌ அவனை நோக்கி: மோசே, மோசே என்று கூப்பிட்டார்‌. அவன்‌: இதோ, 
அடியேன்‌ என்றான்‌. 


யாத்‌ 3:3 ல்‌ எரியும்‌ முட்செடியில்‌ மோசேக்கு தோன்றிய அதே நபர்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
என இணங்காணப்பட்டூள்ளார்‌. விரைவாக ஆகாய்‌ 1:13ல்‌ உள்ள பகுதியைத்‌ தவிர (அங்கே 
கர்த்தருடைய தூதனாக தீர்க்கதரிசியாகிய ஆகாயை குறிக்கிறது) மற்ற எல்லா 
இடங்களிலேயும்‌ அது மானிட வடிவம்‌ எடுக்கும்‌ முன்பாக இருந்த தேவகுமாரனையே 
குறிக்கும்‌. கர்த்தருடைய தூதன்‌ என கூறப்படுகின்ற சில பகுதிகள்‌ இதோ: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 21 


நியா 13:3 கர்த்தருடைய தூதனானவர்‌ அந்த எற்திரீக்குதி (சிம்சோனின்‌ தாய்‌) தரிசனமாகி, 
அவளை நோக்கி: இதோ, பிள்ளைபெறொத மலழயான நீ கர்ப்புந்தரித்து, ஓரு குமாரனைப்‌ 
பெறுவாய்‌. 


சக 1:11 பின்பு அவர்கள்‌ மிருதுச்செடிகளுக்குளளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி: 
நாங்கள்‌ பூமியெங்கும்‌ சுற்றிப்பார்த்தோம்‌; இதோ, பூமி முழுவதும்‌ அமைதலும்‌ 
அமரிக்கையுமாய்‌ இருக்கிறது என்றார்கள்‌. 


2. அடையாளங்கள்‌ 


காலம்‌ நிறைவேறிய போது (கலா 4:4) வர வேண்டியவராக இருந்த இயேசு கிறிஸ்து பழைய 
ஏற்பாட்டில்‌ வரவிருக்கும்‌ “நிழலாக” விபரிக்கப்பட்டூள்ளார்‌. எங்கே ஒரு தழல்‌ இருக்கிறதோ 
அங்கே ஓர்‌ சரீரம்‌ இருக்க வேண்டும்‌! இந்த நழைல்கள்‌ ஓர்‌ மாதிரிகள்‌ அல்லது 
அடையாளங்கள்‌ என அறியப்படுகின்றது. அடையாளங்கள்‌ அவருடைய ஆள்தன்மையையும்‌ 
கிரியையும்‌ குறிக்கின்றது: அதற்கு அநேக உதாரணங்கள்‌ உண்டு. புதிய ஏற்பாட்டில்‌ உறுதி 
செய்யப்பட்ட சில உதாரணங்களை குறிப்பிட விரும்புகின்றேன்‌. 


8) அவரைக்‌ குறித்து 
நான்கு வேதாகம உருவகங்களை நான்‌ குறிப்பிட விரும்புகின்றேன்‌: 


ஆதாம்‌ (ரோம 5:14): அப்பழயிருந்தும்‌, மரணமானது ஆதாம்முதல்‌ மோசேவரைக்கும்‌, 
ஆதாமின்‌ மீறுதலுக்கொப்பாய்ப்‌ பாவஞ்செய்யாதவர்களையும்‌ ஆண்டுகொண்டது; 
அந்த ஆதாம்‌ பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன்‌. 


மெல்கிசதேக்‌ (எபி 7:3): இவன்‌ தகப்பனும்‌ தாயும்‌ வம்சவரலாறும்‌ இல்லாதவன்‌; இவன்‌ 
(மெல்கிசதேக்‌) நாட்களின்‌ துவக்கமும்‌ ஜீவனின்‌ முழவுமுடையவனாயிராமல்‌, 
தேவனுடைய குமாரனுக்கு ஓஒப்பானவனாய்‌ என்றென்றைக்கும்‌ ஆசாரியனாக 
நிலைத்திருக்கறான்‌. 


மோசே (உபா 18:15): உண்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு தீர்க்கதரிசியை 
உனக்காக உன நடுவே உன்‌ சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவருக்குச்‌ 
செவிகொடுப்பீர்களாக. 


தாவீது சோமு 7:12-13): “அவன்‌ என்‌ நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தைக்‌ கட்டுவான்‌; 
அவன்‌ ராஜ்ய பாரத்தின்‌ சிங்காசனத்தை என்றைக்கும்‌ நிலைக்கப்பண்ணுவேன்‌. 
லூக்‌ 1:31-33 டன்‌ ஒப்பிடவும்‌: அவர்‌ பெரியவராயிருப்பார்‌, உன்னதமானவருடைய 
குமாரன்‌ என்னப்படுவார்‌; கர்த்தராகிய தேவன்‌ அவருடைய பிதாவாகிய தாவீதின்‌ 
சிங்காசனத்தை அவருக்குக்‌ கொடுப்பார்‌" 


b) அவருடைய கிரியைகளைக்‌ குறித்து. 
நாகு அறியப்பட்ட நான்கு உதாரணங்களுடன்‌ என்னை மட்டூப்படுத்த விரும்புகின்றேன்‌: 


ஆட்டுக்குட்டி (யாத்‌ 12:3): நங்கள்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ யாவரையும்‌ நோக்கி: இந்த மாதம்‌ 
பத்தாம்‌ தேதியில்‌ வீட்டுத்தலைவர்கள்‌, வீட்டுக்கு ஒரு ஆட்டூக்குட்டியாக, ஒவ்வொருவரும்‌ 
ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியைத்‌ தெரிந்து கொள்ளக்கடவர்கள்‌ (ப்‌. யோவா 1:29: “இதோ, 
உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்துதிரக்க்ற கேவ ஆட்டுக்குட்டி. மற்றும்‌ [பேது 1:18-20: 
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே 
மீட்கப்பட்டர்களென்று அறிந்திருக்கறீர்களே. ”) 

பலிகள்‌ (லேவி 1-7): ஒப்‌. எபி 9:14: “நுத்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற 
பலியாகத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ ஜீவனுள்ள தேவனுக்கு 
ஊழியஞ்செய்வதற்கு உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ செத்த கிரியைகளறச்‌ சுத்திகரிப்ப து எவ்வளவு 
நிச்சயம்‌!” எபி 10:14: “ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறுவர்களை ஒரே பலியினாலே இவர்‌ 
என்றென்றைக்கும்‌ பூரணப்படுத்திபிரு க்கிறார்‌. ” 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 22 


ஆசாரிப்புக்‌ கூடாரம்‌ (யாத்‌ 25:40): “மலையிலே உனக்குக்‌ காண்பிக்கப்பட்ட மாதிரியின்டியே 
அவைகளைச்‌ செய்ய எச்சரிக்கையாயீரு '. ஓப்‌. எபி 8:5: “இவர்கள்‌ செய்யும்‌ ஆராதனை 
பரலோகத்திலுள்ளவைகளின்‌ சாயலுக்கும்‌ நிழலுக்கு. ம்‌ ஒத்திருக்கிறது; அப்டியே மோசே 
கூடாரத்தை உண்டுபண்ணப்போகையில்‌: மலையிலே உனக்குக்‌ காணபிக்கப்பட்ட 
மாதிரியின்ப டியே நீ எல்லாவற்றையும்‌ செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன்‌ அவனுக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. ” 


வெண்கல சர்ப்பம்‌ (எண்‌ 21:8): “அப்பொழுது கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: நீ ஒரு 
கொள்ளவாய்ச்‌ சர்ப்பத்தின்‌ உருவத்தைச்‌ செய்து, அதை ஓரு கம்புத்தின்மேல்‌ தூக்கிவை, 
கழக்கப்பட்டவன்‌ எவனோ அவன்‌ அதை நோக்கிப்பார்த்தால்‌ பிழைப்பான்‌ எனறார்‌.” ஓப்‌. 
யோவா 3:14: “சுர்ப்பமானது மோசேயினால்‌ வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதுபோல 


மனுஷ்குமாரனும்‌,.. உயர்த்தப்படவேண்டும்‌. ” 


பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள அடையாளங்கள்‌ அல்லது நிழல்கள்‌ (மேலே காண்பிக்கப்பட்டபடி) 
“ஒரு சரீரம்‌” இருக்கும்‌ பொழுது தான்‌ இருக்க முடியும்‌. இது தேவனுடைய மீட்பின்‌ 
திட்டமானது இயேசு கிறிஸ்துவின்‌ மாம்சமாதலுக்கு முன்னதாகவே இருந்தது என்பதை 
நிருபிக்கின்றது. 


3. தீர்க்கதரிசனங்கள்‌ 


தேவனுடைய இரட்சிப்பின்‌ திட்டம்‌ என்ற அதிகாரத்தில்‌ பழைய ஏற்பாடானது இயேசு 
கிறிஸ்துவினுடைய வருகையைக்‌ குறித்த அநேக தீர்க்கதரிசனங்களை உள்ளடக்குகின்றது. 
அத்துடன்‌ இவை முழு பழைய ஏற்பாட்டிற்கூடாக சிவப்பு கோ௫ போல்‌ செல்கிறது. நான்‌ 
ஆதியாகம புத்தகத்தில்‌ இருந்து மிக பிரபல்யமான சில உதாரணங்களை குறிப்பிட 
விரும்புகின்றேன்‌. 


ஆதி 3:15 உனக்கும்‌ ஸ்திர்க்கும்‌, உண்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌, அவர்‌ உன்‌ தலையை நசுக்குவார்‌, நீ அவர்‌ குதிங்காலை 
நசுக்குவாய்‌ என்றார்‌, 


ஆதி 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்‌, உன்னைச்‌ சபிக்கிறவனைச்‌ 
சபிப்பேன்‌. பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம்‌ உனக்குள்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்றார்‌. 


ஆதி 49:10 சமாதான கர்த்தர்‌ வருமளவும்‌ செங்கோல்‌ யூதாவைவிட்டு நங்குவதும்‌ இல்லை, 
நியாயப்பிரமாணிக்கன்‌ அவன்‌ பாதங்களை விட்டு ஓழிவதும்‌ இல்லை; ஜனங்கள்‌ 
அவரிடத்தில்‌ சேருவார்கள்‌. 


1.  இயேசுகிறிஸ்துவின்‌ மாம்சமாகுதல்‌. 


ஒழுங்கமைக்கப்பட்ட இறையியலில்‌ இயேசுகிறிஸ்து மனிதனாகின்ற விடயமானது மைய 
பொருளாக காணப்படுகின்றது! நம்முடைய மீட்பானது நிற்பதும்‌ அல்லது வீழ்வதும்‌ 
மாம்சமாகுதலில்‌ தங்கியுள்ளது. இயேசுகிறிஸ்துவானவர்‌ உண்மையிலேயே மானிடனாக பிறந்த 
தேவகுமாரனாக இல்லாவிட்டால்‌ மானிட குலத்திற்கு மீட்பே இருந்திருக்க முடியாது. 
இயேசுகிறிஸ்து ஒரே நேரத்தில்‌ தேவனாகவும்‌ மனிதனாகவும்‌ இல்லாவிட்டால்‌ நமக்கு 
இரட்சிப்பும்‌ கிட்டியிருக்காது. 


1 யோவா 4:2 தேவஆவியை நீங்கள்‌ எதினால்‌ அறியலாமென்றால்‌: மாம்சத்தில்‌ வநத 
இயேசுகிறிஸ்துவை அறிக்கைபண்ணுகிற எந்த ஆவியும்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கறது. 


1 யோவா 4:3 மாம்சத்தில்‌ வநத இயேசுகிறிஸ்துவை அறிக்கைபண்ணாத எந்த ஆவியும்‌ 


தேவனால்‌ உண்டானதல்ல; வருமென்று நங்கள்‌ கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவீனுடைய 
ஆவி அதுவே, அது இப்பொழுதும்‌ உலகத்தில்‌ இருக்கிறது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 23 


இந்த வசனங்கள்‌ ஒரு கூர்மையான பட்டயம்‌ போல்‌ இருக்கின்றது. பரிசுத்த வேதாகமமானது 
முன்னமே இருந்தவர்‌ மனிதனானார்‌ என்பதை தெளிவாக கூறுகின்றது: 


யோவா 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ 
நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே வாசம்பணர்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; 
அது பிதாவுக்கு ஒரேபேறோனவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவை இருந்தது. 
வேதாகமமானது அநேக இடங்களில்‌ கிறிஸ்து ஏன்‌ மாம்சத்தில்‌ வந்தார்‌ அதாவது ஏன்‌ அவர்‌ 
மனிதனானார்‌ என நமக்கு கூறுகிறது. 


A. கிறிஸ்துவின்‌ மாம்சமாகுதலின்‌ அவசியம்‌. 


1. வாக்குத்தத்தங்கள்‌ நிறைவேறுவதற்கு 


தேவன்‌ பல தடவைகள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ வித்தியாசமான காலங்களில்‌ அவருடைய 
குமாரனை இப்பூமிக்கு அனுப்ப வாக்குத்தத்தம்பண்ணினார்‌. 


வீழ்ச்சிக்கு பிற்பாடு : 

ஆதி 3:15 உனக்கும்‌ ஸ்திர்க்கும்‌, உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌; அவர்‌ உன்‌ தலையை நசுக்குவார்‌, நீ அவர்‌ குதிங்காலை 
நசுக்குவாய்‌ எணறார்‌. 

கி.மு. 8ம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்பத்தில்‌ சீரிய-எபிராயீம்‌ யுத்தத்தின்‌ போது : 


ஏசா 9:6 நமக்கு ஒரு பாலகன்‌ பிறந்தார்‌; நமக்கு ஒரு குமாரன்‌ கொடுக்கப்பட்டார்‌; 


கர்த்தத்துவம்‌ அவர்‌ தோளின்மேலிருக்கும்‌; அவர்‌ நாமம்‌ அதிசயமானவர்‌, 
ஆலோசனைக்கர்த்தா, வல்லமையுள்ள தேவன்‌, நித்திய பிதா, சமாதானப்பிரபு 
என்னப்படும்‌, 


அநேக வாக்குத்தத்தங்கள்‌ அவரது முதலாவது வருகைக்கு மாத்திரம்‌ அல்ல. அவரது 
இரண்டாவது வருகைக்கும்‌ பொருந்துவதாய்‌ உள்ளது. 


2 கொரி 1:20 எங்களால்‌ தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி, தேவனுடைய 


வாக்குத்தத்த களெல்லாம்‌ இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ என்றும்‌, அவருக்குள்‌ 
“ஆமென்‌” என்றும்‌ இருக்கிறே. 


ரோம 15:8 மேலும்‌, பிதாக்களுக்குப்‌ பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை 
உறுதிமாக்கும்படிக்கு, தேவனுடைய சத்தியத்தினியித்தம்‌ இயேசுகிறிஸ்து 
விருத்தசேதனமுள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானரர்‌; 


2. பிதாவை வெளிப்படுத்துவதற்கு. 


பழைய ஏற்பாடானாது தேவனை சிருஷ்டி கர்த்தாவாகவும்‌, முழு பூமியின்‌ மேல்‌ சர்வாதிகாரம்‌ 
உள்ள கர்த்தராகவும்‌ வெளிப்படூத்துகிறது. தேவகுமாரனாகிய கிறிஸ்து பிதாவை நமக்கு 
வெளிப்படுத்த இப்பூமிக்கு வந்தார்‌. இந்த சத்தியமானது விஷேசமாக யோவான்‌ சுவிஷேசத்தில்‌ 
நமக்கு வெளிப்படூத்தப்பட்டுள்ளது. 


யோவா 1:18 தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை; பிதாவின்‌ மடியிலிருக்கிற 
ஒரேபேறான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்‌. 


யோவா 14:9 “அதற்கு இயேசு: பிலிப்புவே, இவ்வளவுகாலம்‌ நான்‌ உங்களுடனேகூட 
இருந்தும்‌ நீ என்னை அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; 
அப்படியிருக்க, பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறொய்‌?” 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 24 


கலா 4:6ல்‌ இந்த தெய்வீக வெளிப்பாடானாது எவ்வளவு ஆச்சர்யமானது என்பது போல்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. இயேசுகிறிஸ்துவிலும்‌, அவருக்கூடாகவும்‌ பிதாவை “அப்பா, பிதாவே!” 
என அழைக்கலாம்‌” 


3. ஓர்‌ உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய்‌ இருப்பதற்கு 


பாவம்‌ ஒன்றைத்‌ தவிர... இந்த உலகத்தில்‌ ஒரு மனிதன்‌ எவற்றைக்‌ காண முடியுமோ 
அல்லது அனுபவிக்க முடியுமோ இவை யாவற்றையும்‌ செய்து காட்ட அவர்‌ இந்த பூமிக்கு 
வந்தார்‌. 


எபி 4:15 நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரித.பிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, 
பாவரில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கறார்‌. 


ஒரு பிரதான ஆசாரியன்‌ மனிதர்களுக்குள்‌ இருந்துதான்‌ தெரிவுசெய்யப்பட வேண்டும்‌ (எபி 
5:1). அப்படியிருக்கும்‌ பொழுதுதான்‌ அவன்‌ இரக்கமுள்ளவனாகவும்‌ அறியாமையிலும்‌, 
தவறிலும்‌, துக்கத்திலும்‌, சோதனையிலும்‌ வாழும்‌ தன்னுடைய உடன்‌ மக்களின்‌ மேல்‌ 
கருணையுள்ளவனாய்‌ இருக்க முடியும்‌. 


எபி 2:17 அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக, 


தேவகாரிபங்களைக்குறித்து இரக்கமும்‌ உணமையுமுள்ள பிரதான 
ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு 
ஒப்பாகவேணடியதாயிருந்தது. 


அவர்‌ பசியறிந்தார்‌, அனுதாபத்தையும்‌ அனுதாபமின்மையையும்‌ அனுபவித்தார்‌, இரவு 
முழுவதும்‌ விழித்திருந்து ஜெபித்தார்‌. களைப்படையும்‌ மட்டூம்‌ முழு நாளும்‌ வேலை செய்தார்‌. 
சோதிக்கப்பட்டார்‌. தவறாக எண்ணப்பட்டார்‌. துன்பப்படுத்தப்பட்டார்‌. இறுதியில்‌ 
கொல்லப்பட்டார்‌: 


4. பாவத்தை ஒழிக்க 


இயேசு கிறிஸ்துவின்‌ மாம்சமாகுதலின்‌ பிரதான காரணம்‌, மனிதனின்‌ பாவங்களை ஒழிக்க இப்‌ 

பூமிக்கு வந்ததேயாகும்‌. பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணமாக இருந்தபடியால்‌ (ரோம 6:23) அவர்‌ 

மரிக்க வேண்டியிருந்தது. ஆனால்‌, மரிக்க வேண்டுமாயின்‌ அவர்‌ மனிதனாக வேண்டும்‌. 

அதாவது அவர்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ சுதந்தரிக்க வேண்டும்‌ (எபி 2:14)! 

எபி 9:26 அப்பழயிருந்ததானால்‌, உலகமுண்டானது முதற்கொண்டு அவர்‌ அநேகந்தரம்‌ 
பாடுபட வேணடியதாயிருக்குமே; அப்படியல்ல, அவர்‌ தம்மைத்தாமே பலியிழீகிறதினாலே 
பாவங்களை நீக்கும்பொருட்டாக இந்தக்‌ கடைசிக்காலத்தில்‌ ஒரேதரம்‌ வெளிப்பட்டார்‌. 


1 யோவா 3:5 அவர்‌ நம்முடைய பாவங்களைச்‌ சுமந்து தர்க்க வெளிப்பட்டாரென்று 
அறிவீர்கள்‌; அவரிடத்தில்‌ பாவமில்லை. 


மாற்‌ 10:45 அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளாம்படி வராமல்‌, அழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌. 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ சிலுவையில்‌ மரித்திராவிட்டால்‌, அவரது வாழ்வும்‌ பாடுகளும்‌ 
எந்தவொரு குறிப்பான அர்த்தத்தையும்‌ கொண்டிருக்க முடியாது. அவரது மரணம்‌, 
உயிர்த்தெழுதலுக்காய்‌ நன்றி. ஏனெனில்‌ அவருடைய ஆசீர்வாதத்தில்‌ இருந்து நன்மையை 
அனுபவிக்கின்றோம்‌! 

5. பிசாசின்‌ கிரியைகளை அழிக்கும்படிக்கு 

பிசாசின்‌ கிரியைகள்‌ ரோம 13:12 மற்றும்‌ கலா 5:19 லும்‌ விளங்கப்படூத்தப்பட்டூுள்ளது. இயேசு 
கிறிஸ்துவின்‌ கிரியை பின்வரும்‌ விதத்தில்‌ நிறைவேற்றப்பட்டூள்ளது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 25 


1 யோவா 3:8 ...பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்ப ழக்கே தேவனுடைய குமாரன்‌ 
வெளிப்பட்டார்‌... 


எபி 2:14 ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, 
அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; மரணத்துக்கு 
அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அழிக்கும்படி வந்தார்‌... 


சாத்தானிடத்தில்‌ இருந்து வல்லமை எடுத்துக்கொள்ளப்பட்டூவிட்டது. அவன்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டுவிட்டான்‌! கிறிஸ்துவில்‌ நமக்கு வெற்றியுண்டு. இருப்பினும்‌ அவன்‌ நம்மை சோதிக்கவும்‌, 
தாக்கவும்‌, சில நேரங்களில்‌ நம்மை வீழ்த்தவும்‌ முடியும்‌. கவலைக்கிடமாக தேவபிள்ளைகள்‌ 
சோதனைக்கு இடங்கொடூப்பதால்‌ தோற்கடிக்கப்பட்ட எதிரிக்கு கனத்தை கொடுக்கின்றார்கள்‌. 
வெளி 20:20ல்‌ பிசாசுக்கு மேலான இறுதி வெற்றியை காண்கின்றோம்‌. இறுதியில்‌ கந்தகமும்‌ 
அக்கினியுமான கடலில்‌ அவன்‌ தூக்கியெறியப்படுவான்‌. 


6. பரிசுத்த வாழ்வை நமக்கு விளங்கப்படூத்த 


மத்‌ 11:29 நான்‌ சாந்தமும்‌ மனத்தாழ்மையுமாய்‌ இருக்கிறேன்‌; என்‌ நுகத்தை உங்கள்‌ மேல்‌ 
ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; அப்பொழுது, உங்கள்‌ 
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்‌ கிடைக்கும்‌. 


1 பேது 2:21 இதற்காக நிங்கள்‌ அழைக்கப்பட்டுமிருக்கறீர்கள்‌; ஏனெனில்‌, கிறிஸ்துவும்‌ 
உங்களுக்காகப்‌ பாடுபட்டு, நங்கள்‌ தம்முடைய அழச்சுவடுகளைக்‌ தொடர்ந்துவரும்படி 
உங்களுக்கு மாதிரியைப்‌ பின்வைத்துப்போனார்‌. 


நம்முடைய வாழ்விற்கான தேவநியதியாக நமக்கு ஒரு முன்னுதாரணம்‌ தேவைப்படுகிறது. 
எனவே நமக்கு அழைப்பு இவ்வாறமைகிறது. 


பிலி 2:5 கிறிஸ்து இயேசுவிலிருந்த சீந்தையே உங்களிலும்‌ இருக்கக்கடவது... 


1யோவா 2:6 அவருக்குள்‌ நிலைத்திருக்கிறேனென்று சொல்லுகிறவன்‌, அவர்‌ நடந்தபடியே 
தானும்‌ நடக்கவேண்டும்‌. 


பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு நம்மை பிரதானமாக தூண்டூவது சட்ட திட்டங்கள்‌ அல்ல. 
மாறாக, மற்றவர்களுடைய முன்னுதாரணமான வாழ்வேயாகும்‌. எனவேதான்‌, பின்வரும்‌ 
அழைப்பு நம்மை பின்பற்றி வருகிறது. எண்னை பின்பற்றுங்கள்‌! கல்வியின்‌ அடிப்படை 
பிரமாணம்‌ நல்ல முன்மாதிரிகள்‌ அவசியமாகும்‌ என்பதேயாகும்‌: 


இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே தாழ்த்திய உதாரணம்‌ பிலி 2:5-8ல்‌ விவரிக்கப்பட்டூள்ளது. 
அவர்‌ தம்மைத்தாமே வெறுமையாக்கினார்‌. “வெறுமையாக்கினார்‌'” என்பதினால்‌ அவர்‌ தாம்‌ 
தேவனாய்‌ இருப்பதை நிறுத்திவிட்டார்‌ என்று அர்த்தமல்ல. அவரது பூலோக வாழ்வின்‌ போது 
அவரது ஒரு குணாதிசயமும்‌ இல்லாமல்‌ போகவில்லை. அவற்றைப்‌ பாவிக்க அவருக்கிருந்த 
உரிமையை அவர்‌ உதறித்தள்ளினார்‌. அவர்‌ எந்தக்‌ கட்டத்திலும்‌ தேவனாய்‌ இருக்க 
தவறவில்லை (அவர்‌ தம்மைத்தாமே தாழ்த்திய போதும்‌ - இக்‌ கருத்து கெனோசிஸ்‌ 
(Kenosis) என்ற இறையியலுக்கு எதிரானது. இதைக்‌ குறித்து இயேசு கிறிஸ்துவின்‌ இரு 
தன்மைகள்‌ என்ற அதிகாரத்தில்‌ பார்ப்போம்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ சுய-தாழ்மையானது அவர்‌ பிதாவோடு கூட அனுபவித்த மகிமையை 
விட்டு வந்ததுடன்‌ மாத்திரம்‌ மட்டுப்படுத்திவிட முடியாது. மேலாக, அவரது தாழ்மைப்படுத்தல்‌, 
சிறுமைப்படுத்தல்‌ அவருடைய பிறப்பிலிருந்து பரமேறும்‌ வரைக்கும்‌ உள்ள இந்த பூமியில்‌ 
வாழ்ந்த முழு நாட்களுடனும்‌ தொடர்புடையதாய்‌ இருக்கின்றது. யோவா 18:4-8,12 வரையுள்ள 
வசனங்களில்‌ இந்த யதார்த்தம்‌ வெளிப்படையாய்‌ தெரிகின்றது. (அவருடைய கைது 
செய்தலை எதிர்ப்பதை இயேசு கிறிஸ்து செய்யாமல்‌ விட்டூ விடூகின்றார்‌). 


இயேசு கிறிஸ்துவின்‌ சுய-தாழ்மை எவற்றையெல்லாம்‌ உடையதாய்‌ இருக்கின்றது 
என்பதற்கான ஒரு சாராம்சம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 26 


உ உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்து அவர்‌ பிதாவுடன்‌ கொண்டிருந்த மகிமையை 
அவர்‌ தள்ளிவைத்தார்‌ (யோவா 17:5). 

உ மாம்சமாகுதல்‌ (பிலி 2:7). 

உ அவருடைய வல்லமை, குணாதிசயங்களை தள்ளிவைத்தலும்‌, இப்பூமிக்குரிய வாழ்வில்‌ 
அதனை பயன்படூத்தலும்‌ (உதாரணம்‌. மத்‌ 26:53). 


நமக்கான ஒரு சவால்‌ : இயேசு கிறிஸ்துவின்‌ மானிட பிறப்பானது நம்முடைய இரட்சிப்பிற்கு 
முக்கியமானது மட்டுமன்றி, அருட்பணி வேலையைக்‌ குறித்த அதன்‌ தாற்பரியங்களுக்கும்‌ 
முக்கியமானது. 


2 கொரி 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசுகறிஸ்துவின்‌ கிருபையை அறிந்திருக்கறீர்களே; 
அவர்‌ ஐசுவரியமுள்ளவராயிருந்தும்‌, நீஙகள்‌ அவருடைய தரித்திரக்தினாலே 
ஜசுவரியவான்களாகும்படிக்கு, உங்கள்‌ நிமித்தம்‌ தரித்திரரானாரே. 


ரோம 15:3 கிறிஸ்துவும்‌ தமக்கே பிரியமாய்‌ நடவாமல்‌: “உம்மை நுந்திக்கறவர்களுடைய 
நிந்தைகள்‌ என்மேல்‌ விழுந்தது” என்று எழுதியிருக்கறபடியே நடந்தார்‌. 


யோவா 20:21 உங்களுக்குச்‌ சமாதானமுண்டாவதாக; பிதா என்னை அனுப்பினதுபோல நானும்‌ 
உங்களை அனுப்புகிறேன்‌. 


B.இயேசு கிறிஸ்துவின்‌ நாமங்கள்‌ 


பழைய ஏற்பாட்டில்‌ தேவனுக்கு பல நாமங்கள்‌ இருப்பது போல்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ 
தேவகுமாரனுக்கு அதே அளவு நாமங்கள்‌ இருப்பதை காண்கின்றோம்‌. 


1. இயேசு 


“இறையியலில்‌” தேவனுடைய நாமங்களைக்‌ குறித்த அதிகாரத்தில்‌ தேவனுடைய ஒவ்வொரு 
பெயருக்கும்‌ ஓர்‌ விஷேசித்த அர்த்தம்‌ இருப்பதை காணலாம்‌. நாமமானது யார்‌ அந்தப்‌ 
பெயரை உடையவராய்‌ இருக்கின்றாரோ அவருடன்‌ தொடர்புபட்டதாக இருக்கும்‌. தேவனுடைய 
குணாதிசயமானது (தன்மை) நாமங்களுக்கூடாக அல்லது அவருக்கு இருக்கும்‌ 
பண்புகளுக்கூடாக வெளிப்படுத்தப்பட்டூுள்ளது. ஆனால்‌, தேவகுமாரனின்‌ மானிட பிறப்புடன்‌ 
தொடர்புபடுத்தி பார்க்கும்‌ பொழுது இயேசு எனும்‌ பெயரானது (எபிரேய மொழியில்‌ யொசுவா 
[11705௦ ப2]) எந்தவித சந்தேகத்திற்கிடமின்றி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது! 


யாத்‌ 3:13 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி: நான்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரிடத்தில்‌ போய்‌, 
உங்கள்‌ பிதாக்களுடைய தேவன்‌ உங்களிடத்தில்‌ என்னை அனுப்பினார்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லும்போது, அவருடைய நூமம்‌ என்ன? என்று அவர்கள்‌ 
என்னிடத்தில்‌ கேட்டால்‌, நான்‌ அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்‌ என்றான்‌. 


யாத்‌ 6:3 சர்வவல்லமையுள்ள தேவன்‌ என்னும்‌ நாமத்தினால்‌ நான்‌ ஆபிரகாமுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ தரீசனமானேன்‌; ஆனாலும்‌ யேகோவா என்னும்‌ என்‌ 
நாமத்தினால்‌ நான்‌ அவர்களுக்கு அறியப்படவில்லை. 


ஏற்கனவே, குறிப்பிட்டபடி பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள “யாவே” எனும்‌ பெயரானது மிக 
அதிகமாக உலக தோற்றத்திற்கு முன்னமே இருந்த தேவ குமாரனைக்‌ குறிப்பதாக உள்ளது. 


நீதி 30:4 வானத்துக்கு ஏறியுறங்கினவர்‌ யார்‌? காற்றைத்‌ தமது கைப்பிடிகளில்‌ அடக்கினவர்‌ 
யார்‌? தண்ணீர்களை வஸ்துத்திலே கட்டினவர்‌ யார்‌? பூமியின்‌ எல்லைகளையெல்லாம்‌ 
ஸ்தாபித்தவர்‌ யார்‌? அவருடைய நாமம்‌ என்ன? அவர்‌ குமாரனுடைய நாமம்‌ என்ன? 
அதை அறிவாயோ? 

மத்‌ 1:21 “அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌. அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக; 
ஏனெனில்‌ அவர்‌ தமது ஜனங்களின்‌ பாவங்களை நக்கி அவர்களை இரட்சிப்பார்‌. ” 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 27 


இயேசு என்பது தேவனுடைய குமாரனுடைய - மானிடனாய்‌ பிறந்த தேவகுமாரனுடைய 
பெயர்தான்‌. இது எல்லா நாமத்திற்கும்‌ மேலான நாமம்‌ (பிலி 2:9-10). மனிதர்கள்‌ 
இரட்சிக்கப்படும்‌ படிக்கு வானத்தின்‌ கீழெங்கும்‌ கொடுக்கப்பட்ட நாமமும்‌ அதுவே! 


அப்‌ 4:11-12 வீட கட்டுகிறவர்களாகிய உங்களால்‌ அற்பமாய்‌ எண்ணப்பட்ட அவரே (கிறிஸ்து) 
மூலைக்குத்‌ தலைக்கல்லானவர்‌. அவராலேயன்றி வேறோருவராலும்‌ இரட்சிப்பு இல்லை; 
நாம்‌ இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின்‌ கீழெங்கும்‌, மனுஷர்களுக்குள்ளே அவருடைய 
நாமமேய்ல்லாமல்‌ வேறொரு நாமம்‌ கட்டளையிடப்படவும்‌ இல்லை. 


அப்‌ 4ம்‌ அதிகாரம்‌ எப்பொழும்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகின்றது (பார்க்க. வசனங்கள்‌ 
7.10.12.17.18.30). ஒப்பிடுக (அப்‌ 4:17; 5:20.40). சீஷர்கள்‌ அவர்களுக்கு என்ன விருப்பமோ 
எந்த பிரச்சினையும்‌ இல்லாமல்‌ பேசும்படி அனுமதிக்கப்பட்டார்கள்‌. ஆனால்‌, இந்த நாமம்‌ 
மட்டும்‌ உச்சரிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கப்பட்டார்கள்‌. 


ரோம 10:13 ஆதலால்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுகுகொள்ளுகுற எவனும்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌. 


எனவேதான்‌ சீஷர்களுக்கும்‌ தூதுப்பணி அழைப்பு வருகிறது: 


மத்‌ 28:19 ஆகையால்‌, நங்கள்‌ புறப்பட்டுப்போய்‌, சகல ஜாதிகளையும்‌ சீஷராக்கி, பிதா 
குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானங்கொடுங்கள்‌, 
(“நூமத்தில்‌” என்பது கிரேக்கத்தில்‌ ஒருமையில்‌ காணப்படுகிறது). 


அப்போஸ்தல நடபடிகளிலும்‌, நிருபங்களிலும்‌ ஞானஸ்நானமானது சில நேரங்களில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ மட்டுமே கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள்‌ அதனை விளங்கிக்‌ 
கொண்டார்கள்‌. உதாரணமாக: 


அப்‌ 2:38 பேதுரு அவர்களை நோக்கி: நங்கள்‌ மனந்திரும்பி ஒவ்வொருவரும்‌ பாவ 
மன்னிப்புக்கென்று இயேசுகறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்தஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌. 


ரோம 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ அவருடைய 
மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாமலிருக்கீறீர்களா? 


2. கிறிஸ்து 

இயேசு என்பது மானிடனாய்‌ பிறந்த (தன்னைத்தான்‌ தாழ்த்திய) தேவகுமாரனின்‌ பெயராகும்‌. 
இந்த பெயரானது சுவிசேஷங்களில்‌ தாராளமாக வருகின்றது. நிருபங்களில்‌ கர்த்தரின்‌ 
தாழ்மை எங்கெல்லாம்‌ வலியுறுத்தப்படூுகின்றதோ அங்கெல்லாம்‌ அது கூறப்படுகின்றது. 
உதாரணமாக எபி 2:9: தேவனுடைய கிருபையினால்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌, மரணத்தை 
ருசிபார்க்கும்படிக்கு தேவதூதரிலும்‌ சற்றுச்‌ சீறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை 
உத்தரித்ததினிமித்தம்‌ மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ முடகுட்டப்பட்டதைக்‌ காண்கிறோம்‌. 


ஆனால்‌ “கிறிஸ்து?” எனும்‌ நாமமானது மாறாக மகிமையின்‌ நாமம்‌ அல்லது தரப்படும்‌ ஒரு 

பட்டம்‌. 

லூக்‌ 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ உங்களுக்குத்‌ தாவீதின்‌ ஊரிலே 
பிறநதிரு க்கிறார்‌. 


கிறிஸ்து என்பது கிரேக்கத்தில்‌ கிறிஸ்டோ௭ம்‌ [Khrist௦5] என எபிரேய வார்த்தையான 
“மேசியா” [“14884/75] என்பதில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்படுகின்றது. மேசியா என்பதன்‌ 
அர்த்தமானது “அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌” என்பதாகும்‌. 

கிறிஸ்துவானவர்தான்‌ பழைய ஏற்பாட்டில்‌ காணப்படுகின்ற சகல அபிஷேகங்களின்‌ 


நிறைவேறுதலாய்‌ இருக்கின்றார்‌. ஆசாரியர்‌, தீர்க்கதரிசிகள்‌, இராஜாக்கள்‌, யாவருமே தங்கள்‌ 
ஊழியத்தின்‌ ஆரம்பத்தில்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. அப்படியே கிறிஸ்து எனும்‌ 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 28 


பெயரானது கர்த்தருடைய ஊழியத்தை கோடிட்டுக்‌ காட்டுகின்ற ஓர்‌ பெயராக இருக்கின்றது. 
அடுத்த அதிகாரத்தில்‌ அவருடைய பலவிதமான பதவிநிலைகள்‌ விபரமாக 
வர்ணிக்கப்பட்டூுள்ளது (இயேசு கிறிஸ்துவின்‌ மூன்றுவிதமான பதவி நிலைகள்‌ ஏ). 


3. மற்றைய பெயர்கள்‌ 
தேவகுமாரனுக்கு ஏறத்தாழ 250 பெயர்கள்‌ உண்டு. இப்பெயர்கள்‌ அவருக்கு மாத்திரமே 


உரித்தானதாகும்‌! இப்பெயர்களை உடையவராக இருப்பதற்கு எந்த மனிதனுக்கும்‌ 
அருகதையில்லை! வெளிப்படுத்தல்‌ புத்தகத்தில்‌ நாம்‌ காணும்‌ சில உதாரணங்கள்‌ இதோ: 


உ தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ ஆரம்பம்‌ 3:14 
உ அல்பாவும்‌ ஒமேகாவும்‌ (அதாவது ஆரம்பமும்‌ முடிவும்‌)” 1:8 
உ முதலும்‌ முடிவும்‌ 1:17; 2:8 
உ தேவனுடைய குமாரன்‌ 2:18 
உ தேவனுடைய கர்த்தர்‌ 1:8 
உ சர்வவல்லமையுள்ளவர்‌ 1:8 
உ பரிசுத்தமானவர்‌ 3:7 
உ சத்தியமானவர்‌ 3:7; 19:11 
உ “ஆமேன்‌” என்பவர்‌ 3:14. 


C. இயேசுவின்‌ இரு தன்மைகள்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ மானிட பிறப்பானது ஓர்‌ பெரிய இரகசியம்‌: 


1தீமோ 3:16 அன்றியும்‌, தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும்‌ ஓ.ப்புக்கொள்ளுஅிற படியே 
மகாமேன்மையுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே வெளிப்பட்டார்‌, ஆவியிலே நதியுள்ளவரென்று 
விளங்கப்பட்டார்‌, தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌, புறஜாூதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்பட்டார்‌, 
உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. 


இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார்‌. அதேவேளையில்‌ அவர்‌ தேவனாகவும்‌ இருந்தார்‌. 
“கெநோடிசம்‌ ” (“Kt”) என்கிற கொள்கையை பின்பற்றுபவர்களுக்கு இது முரண்பாடாய்‌ 
இருக்கும்‌. இது ஓர்‌ இரகசியமாகத்தான்‌ இருக்கின்றது. 


உ மனித அறிவுக்கு புரிய வைக்க முடியாதது. 
உ விஞ்ஞான ஆய்வுகளுக்கு உட்படாதது. ஆனால்‌, 
உ நம்‌ விசுவாசத்திற்கு பெறுமதிமிக்க அறிவாக இருக்கின்றது! 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ தேவனாகவும்‌ மனிதனாகவும்‌ ஒரே நேரத்தில்‌ இருந்தார்‌ என்பதை 
நிரூபிப்பது முடியாத காரியம்‌. பரிசுத்த வேதாகமம்‌ தான்‌ அதற்கு சாட்சி பகர்கிறது. 
முக்கியமான கேள்வி என்னவென்றால்‌, அன்று பரிசேயர்‌ கேட்ட கேள்வி இன்றுவரை 
கேட்க்கப்படுகின்ற முக்கிய கேள்வியாய்‌ இருக்கின்றது. 


மத்‌ 22:42 “துறிஸ்துவைக்குறித்து நங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌, அவர்‌ யாருடைய 
குமாரன்‌?” 


1” கிரேக்க அடிச்சுவட்டில்‌ அல்பா முதல்‌ எழுத்தாகவும்‌ ஓமேகர இறுதி எழுத்தாகவும்‌ உள்ளது. 

த இந்த திரிபுக்கொள்கையை (தவறான உபதேசம்‌) பிரதிநிதித்துவப்படூத்துபவர்கள்‌ பிலி 2:514 ஐ அடிப்படையாக 
வைத்துக்‌ கொண்டு இயேசுகிறிஸ்து மனிதனாக வந்தபொழுது, அவர்‌ தேவனாக இருப்பதை பரமேறும்‌ வரைக்கும்‌ 
நிறுத்திவிட்டார்‌ என்று போதிக்கின்றார்கள்‌. “கெனோசிஸ்‌” (“௦56”) எனும்‌ வார்த்தையானது எபிரேய 
மொழியாகிய “கெனு” (சா) எனும்‌ வார்த்தையில்‌ இருந்து வருகிறது. பிலி 2:7ல்‌ காணப்படும்‌ “தன்னைத்தானே 
வெறுமையாக்கினார்‌”” என்ற தேவனுடைய மானிடப்‌ பிறப்பை குறிக்கும்‌ பதமானது இக்கிரேக்க வார்த்தையில்‌ 
இருந்துதான்‌ மொழிபெயர்க்கப்பட்டது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 29 


இக்கேள்விக்கான அப்‌.பேதுருவின்‌ பதில்‌ மத்‌ 16:15-28ல்‌ காணப்படுகின்றது. இயேசு ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற பேதுருவின்‌ அறிக்கையானது கட்டப்படும்‌ சபைக்கு 
ஓர்‌ அஸ்திபாரமாக இருக்கும்‌ என இயேசுவினால்‌ அது அறிவிக்கப்பட்டது. இதனால்‌ தான்‌ 
கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்துவத்தைக்‌ குறித்த விசுவாசம்‌ கிறிஸ்துவின்‌ எதிரிகளால்‌ தொடர்ந்து 
தாக்கப்படுகின்றது என்பது நம்மை ஆச்சர்யமடைய வைக்க கூடாது 1யோவா 4:1-3, இதுவே 
ஆவிகளை சோதித்தறியும்‌ உரைக்கல்லாக இருக்கின்றது: மாம்சத்தில்‌ வந்த 
இயேசுகறிஸ்துவை அறிக்கைபண்ணாத எந்த ஆவியும்‌ தேவனால்‌ உண்டானதல்ல; 
வருமென்று நங்கள்‌ கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும்‌ 
உலகத்தில்‌ இருக்கறது. 


1. இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்த தவறான விளக்கங்களும்‌ திரிபுக்‌ 
கொள்கைகளும்‌. 


வேதாகம வெளிப்படுத்தலில்‌ இருந்து நாம்‌ வழிவிலகி செல்வோமானால்‌ பின்வரும்‌ இரு 
தவறுகளில்‌ ஒன்றில்‌ விழுந்து விடுவோம்‌. 


உ இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தன்மையை மிக அதிகமாக வலியுறுத்துவது இது 
அவருடைய மானிட தன்மையின்‌ முக்கியத்துவத்தை மறுக்கிறது. அல்லது 
மறுதலிக்கிறது: 

உ இயேசு கிறிஸ்துவின்‌ மானிடத்‌ தன்மையை மிகைப்படுத்தி வலியுறுத்தல்‌. இது அவரின்‌ 
தெய்வீக தன்மையை மறுதலிக்கும்‌, அல்லது குறைக்கும்‌. 


சபை வரலாற்றின்‌ ஆரம்பத்தில்‌ கூட இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீக தன்மையை மறுதலித்த 
அநேக யூதக்கிறிஸ்தவர்கள்‌ காணப்பட்டனர்‌. உதாரணமாக “எபியோனைட்ஸ்‌” (Ebionites = the 
0௦௦1) கூட்டத்தார்‌ (ஏழைகள்‌ என இதற்கு பொருள்படும்‌). அதேபோன்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
தெய்வீக தன்மையை மறுதலிக்கும்‌ இன்னொரு கொள்கையும்‌ உண்டு. இது “தத்தெடுப்புக்‌ 
கொள்கை?” (ஆAdறtianis5) என அழைக்கப்படுகின்றது. இது ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ ஞானஸ்நானத்தின்‌ போது பிதாவானவரால்‌ அவர்‌ சுவீகரிக்கப்பட்டூ 
தத்தெடுக்கப்பட்டு அவருடைய பக்தியுள்ள தன்மைக்கு பரிசாக தேவகுமாரன்‌ என பிதாவினால்‌ 
பகிரங்கப்படுத்தப்பட்டார்‌ என கூறுகிறது: இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, இவரில்‌ 
பிரியமாயிருக்கிறேன்‌ (மத்‌3:17). இக்கொள்கையானது 8ம்‌ நூற்றாண்டில்‌ இருந்த ஸ்பானிஸ்‌ 
பிஷப்புகளால்‌ (Sறanish bishops) ஆதரிக்கப்பட்டது. 18ம்‌ நூற்றாண்டில்‌ இருந்த தாராள வாத 
கொள்கையை கடைப்பிடிக்கும்‌ குழுக்களும்‌ (॥நbசral ஜுபறழ5), வேதாகமத்தை கடுமையாக 
ஆராய்ச்சி செய்யும்‌ குழுக்களின்‌ பிரதிநிதிகளும்‌ (representatives of Biblical criticism) இவ்‌ 
தத்தெடுப்புக் கொள்கையை ஏறக்குறைய ஆதரித்தார்கள்‌. அவர்கள்‌ இயேசுவை ஓர்‌ 
தீர்க்கதரிசியாகவோ அல்லது நமக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய நல்லதொரு வாழ்வும்‌ 
தேவபக்தி கொண்ட மார்க்க சம்பந்தமான மனிதனாகக்‌ காண்கிறார்கள்‌. அவர்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ இயேசு கிறிஸ்து நற்பண்புகளையுடைய ஒரு மனிதனாக 
இருந்தாரேயொழிய தெய்வீக தன்மை உடையவராக இருக்கவில்லை. 


எந்தவித சந்தேகத்திற்கிடமின்றி இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தைக்‌ குறித்த முரண்பாடானது 
ஏரியஸ்‌ (Aரர்ப5) என்பவரின்‌ கொள்கைக்கூடாக உச்சக்கட்டத்தை எட்டியது. இவர்‌ எகிப்தில்‌ 
உள்ள அலெக்ஸ்சாந்திரியாவில்‌ இருந்து வந்த குருவானவர்‌ (கி.மு.336ல்‌). ஆகையால்‌ தான்‌ 
நாம்‌ ஏரியஸ்‌ முரண்பாட்டைக்‌ (Arian controversy) குறித்துப்‌ பேசுகின்றோம்‌. 


ஏரியஸ்‌ (Aார்ப5) 


ஏரியஸ்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ பரிபூரண தெய்வீகத்தன்மையை மறுதலித்தார்‌. விசேஷமாக 
இயேசு கிறிஸ்துவின்‌ நித்திய நிலையை (விசேடமாக மானிடனாகும்‌ முன்பு இருந்த நிலையை) 
ஒதுக்கித்‌ தள்ளினார்‌. அவர்‌ இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவர்‌ 
எனவும்‌, தெய்வீகத்‌ தன்மையைப்‌ பொறுத்தவரையில்‌ கிறிஸ்து பிதாவிற்கு ஒப்பானவரே 
(similar = homoiousios) ஒழிய சமமானவர்‌ (equalகhomoousios) அல்ல எனக்கூறினார்‌.'” அவரைப்‌ 


“We speak of the fatal lota: “homoiousios” (= similar in essence) and not “homoousios” (= identical in essence). 
Compare in regard to this J.-M. Nicole: Précis d’Histoire de |’Eglise, 5௭௩௦ édition (Nogent-sur-Marne, France: Edition 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 30 


பொறுத்தவரையில்‌ “தேவன்‌ உண்டாக்கிய எல்லா சிருஷடியீலும்‌ அதிசிறந்தது கிறிஸ்து” எனக்‌ 
கருதினார்‌. ஏரியஸ்‌ என்பவர்‌ தேவன்‌ பிதாவானவராக இருந்ததில்லை. அவருடைய 
கருத்துப்படி கிறிஸ்துவின்‌ சிருஷ்டிப்பிற்கூடாகத்தான்‌ தேவன்‌ பிதாவானார்‌. வேறு வார்த்தையில்‌ 
சொன்னால்‌, பிதாவானவருக்கு இணையாக அல்லது சமமான தன்மையுடையவராக கிறிஸ்து 
இருக்கவில்லை! 


கி.பி. 325ல்‌ கென்ஸ்டன்டீன்‌ (௦51816) அரசன்‌ நைசிய சம்மேளனத்தை (council of Nicaea) 
அவர்‌ வாழும்‌ நகரில்‌ கூட்டினார்‌. இது கிறிஸ்துவைக்‌ குறித்து என்ன நினைக்கினறீர்கள்‌? 
அவர்‌ யாருடைய குமாரன்‌? எனும்‌ கேள்விகளுக்கு பதிலளிக்கும்‌ கூட்டமாய்‌ அமைந்தது. 


அத்தனேசியஸ்‌ (கி.பி. 373 


அலெக்ஸ்சாந்திரியாவில்‌ ஓர்‌ உதவித்திருப்பணியாளராக இருந்த (பின்பு அவர்‌ பிஷப்பாக 
வந்தார்‌) அந்தனேசியஸ்‌ தான்‌ ஏரியசை எதிர்த்து இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு சமமானவர்‌ 
(இணையானவர்‌) என உறுதியாய்‌ வாதிட்டார்‌. குமாரனும்‌ பிதாவைப்‌ போலவே நித்திய 
தன்மையுடையவர்‌ என வாதிட்டார்‌. 


இக்‌ குறிப்பிட்ட நைசிய சம்மேளனத்தில்‌ ஏரியசின்‌ வாதம்‌ அடியோடு நிராகரிக்கப்பட்ட 
நைசியாவின்‌ அடையாளம்‌ (5ymbol of Nicaea) (நைசிய கொள்ளை [Nicaenப௱m]) என 
சொல்லப்படும்‌ கொள்கை ஏகமனதாய்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குமாரனின்‌ நித்திய தெய்வீக 
கொள்கையும்‌, அவர்‌ உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்தவர்‌ என்பதும்‌ இவ்வாறு 
உறுதிப்படுத்தப்பட்டது. “கிறிஸ்து  ஜெனிப்பிக்கப்பட்டவர்‌,  உண்டாக்கப்பட்டவர்‌ அல்ல; 
பிதாவிற்கு சரி சமனான தன்மையை (நhomoousio5) உடையவர்‌.” 


இந்த தீர்மானம்‌ அதிக நாட்கள்‌ நடிக்கவில்லை. ஏரியஸ்‌ நைசிய சம்மேளத்தின்‌ முடிவை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. “என்னை யார்‌ என்று சொல்கிறீர்கள்‌” என்ற கேள்வியைக்குறித்த 
விவாதம்‌ எழும்ப அதிக நேரம்‌ பிடிக்கவில்லை. 


ஒரு எதிர்ப்பான பதில்‌ சிரியாவில்‌ உள்ள லவோதிக்கேயாவில்‌ வாழ்ந்த அப்பல்லோனெரிஸ்‌ 
(Apollinaris) (ஏறத்தாள கி.பி 390) என்பவரினால்‌ வைக்கப்பட்டது. அப்பல்லோனெரிஸ்‌ 
முரண்பாடு (அpollinarian controversy) என அழைக்கப்படுவதனால்‌ அது அவரையே சாரும்‌. 
ஆரம்பத்தில்‌ அப்பல்லோனெரிஸ்‌ அத்தனேசியஸின்‌ மித்திரனாக (நண்பனாக) இருந்தார்‌. 
இயேசுகிறிஸ்துவின்‌ தெய்வீகத்தன்மையை அதிகமாய்‌ வலியுறுத்த போய்‌ கிறிஸ்துவின்‌ முழு 
மானிடத்‌ தன்மையையும்‌ அவர்‌ நிராகரித்துவிட்டார்‌. இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு மானிட 
சரீரமும்‌, மானிட ஆத்துமாவும்‌ இருந்தது என்றும்‌, ஆனால்‌ தெய்வீக வார்த்தையானது 
(லோகோஸ்‌) எல்லோருக்கும்‌ இருக்கின்ற மானிட ஆவியை அல்லது உணர்வை எடுத்தது 
என்றும்‌ உறுதியாக கூறினார்‌. அப்பல்லோனெரிஸ்‌ பல சம்மேளனங்களால்‌, விசேடமாக கி.பி. 
381ல்‌ கென்ஸ்டன்டின்நோபில்‌ (Constantinople) சம்மேளனத்தினால்‌ வன்மையாக 
கடிந்துக்கொள்ளப்பட்டார்‌. நைசீய சம்மேளனத்தில்‌ எடுக்கப்பட்ட முடிவுகள்‌ மறுபடியும்‌ உறுதி 
செய்யப்பட்டு நைசீனிய - கொன்ஸ்டன்டினோபொலிட்டன்‌ (Nicaeno-Constantinopolitan) 
விசுவாச பிரமாணம்‌ என அழைக்கப்பட்டது. அதன்‌ ஒரு பகுதி இதோ : 


கண்ணுக்கு புலப்படுகின்றவைகளையும்‌, புலப்படாதவைகளையும்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ உண்டாக்கின சிருஷ்டிக்‌ கர்த்தாவாகிய சர்வவல்லமையுள்ள 
பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன்‌. எல்லா யுகங்களுக்கு 
முன்பாகவும்‌ பிதாவினால்‌ ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரே பேறான தேவகுமாரனாகிய 
இயேசு கிறிஸ்து எனும்‌ கர்த்தரை விசுவாசிக்கின்றேன்‌. அவர்‌ ஜோதியில்‌ 
ஜோதியானவர்‌, மெய்தெய்வீகத்தில்‌ தெய்வமானவர்‌, அவர்‌ ஜெனிப்பிக்கப்பட்டவர்‌, 
மாறாக உண்ணடாக்கப்பட்டவர்‌ அல்ல. பிதாவிற்கு சமமானவர்‌. அவருக்கூடாக 


சகலமும்‌ உண்டாக்கப்பட்டது. மானிடராகிய நமக்காகவும்‌, நம்முடைய 
பாவங்களுக்காகவும்‌ மானிடனாய்‌ வந்தவர்‌. பரிசுத்த ஆவியானவருக்கூடாக 
கன்னிகையின்‌ வயிற்றில்‌ பிறந்தவர்‌. மனிதனாக வந்தவர்‌. பொந்தியு 


பிலாத்துவின்‌ காலத்தில்‌ மரித்து அடக்கம்‌ பண்ணப்பட்டு மூன்றாம்‌ நாளில்‌ 


de |I’Institut Biblique de Nogent, 1990), pp. 46-49 or Williston Walker, A History of the Christian Church, 46 edition 
(Edinburgh: 1. & T. Clark, 1986), pp. 131ff or Adolf Martin Ritter Kirchen- und Theoligiegeschichte in Quellen, Band 
I: Alte Kirche, 6th revised edition (Neukirchen-Vluyn: Neukirchener Verlag 1994), pp. 235ff. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 31 


மறுபடியும்‌ உயிர்த்தெழுந்து வேதவாக்கியத்தின்படி பரத்திற்கு சென்று பிதாவின்‌ 
வலது பாரிசத்தில்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ மரித்தோரையும்‌ உயிரோடூள்ளோரையும்‌ 
நியாயந்தீர்க்கும்படி மறுபடியும்‌ வருவார்‌. அவருடைய இராஜ்யத்திற்கு முடிவிராது. 
நமக்கு ஜீவனைக்‌ கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கின்றோம்‌. 
அவர்‌ பிதாவிடத்திலிருந்தும்‌ குமாரனிடத்திலிருந்தும்‌ புறப்படுபவர்‌. பிதாவுடனும்‌ 
குமாரனுடனும்‌ சேர்த்து ஆராதிக்கப்படுபவர்‌, மகிமைப்படுத்தப்படூபவர்‌, 
தீர்க்கதரிசிகளுக்கூடாக பேசியவர்‌... 


அதற்கு பின்பு உடனடியாக புதிய விவாதம்‌ ஆரம்பமாகியது. அது நெஸ்டோரியன்‌ முரண்பாடு 
(the Nestorian controversy) என அழைக்கப்பட்டது. நெஸ்டோரியஸ்‌ (கி.பி. 451) 
கொன்ஸ்டன்டின்‌ நோபிளில்‌ பிஷப்பாக இருந்தார்‌. அவர்‌ இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும்‌ 
மெய்யான மனிதனும்‌ என கூறினார்‌. ஆனால்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ இவ்விரண்டு 
சுபாவங்களும்‌ பக்கம்‌ பக்கமாக இருக்கின்றன என்றும்‌ இரண்டும்‌ சேர்ந்து ஓர்‌ மெய்யான ஓர்‌ 
ஒருமைப்பாட்டை உருவாக்காமல்‌, இரண்டும்‌ வெவ்வேறு ஆள்தன்மையுடையதாக இருந்தது 
என்ற கருத்தை கொண்டவராக இருந்தார்‌. இவர்‌ எபேசிய சம்மேளனத்தினால்‌ (C௦பாஎ|! ௦7 
Ephesus கி.பி.451ல்‌) முற்றாக நிராகரிக்கப்பட்டார்‌. அவரைப்‌ பின்பற்றியவர்கள்‌ இராஜ்யத்தில்‌ 
இருந்து விரட்டப்பட்டார்கள்‌. அவர்கள்‌ பிரதானமாக பெர்சியாவுக்கு தப்பியோடி குறிப்பாக 
இந்தியாவிற்கும்‌ சீனாவிற்கும்‌ கூட சென்றார்கள்‌. அங்கே அவர்கள்‌ தூதுப்பணி யாத்திரையை 
மேற்கொண்டார்கள்‌. 


அதன்‌ பிற்பாடு யூட்டிக்கியன்‌ முரண்பாடு (Eutychian Controversy) எழுந்தது. யூட்டிக்கஸ்‌ 
கென்ஸ்டன்டினோபிலில்‌ உள்ள ஒரு பிதாவாக (தலைமைக்‌ குருவாக) இருந்தார்‌. இவர்‌ 
நெஸ்டோரியன்‌ கொள்கையை எதிர்க்கப்போய்‌ கிறிஸ்துவில்‌ உள்ள இரு சுபாவங்களும்‌ 
ஒன்றுக்குள்‌ ஒன்று கலந்துவிட்டன (நெஸ்டோரியஸ்‌ கூறியது போன்று ஒன்றிலிருந்து ஒன்று 
பிரிக்கப்படவில்லை என கருதினார்‌). அவருக்குள்‌ இருந்த மனித பண்பானது தெய்வீக 
பண்பிற்குள்‌ உள்வாங்கப்பட்டது. கிறிஸ்துவின்‌ மானிடத்‌ தன்மையானது நமக்குள்ள (மனித 
குலத்தைப்‌ போன்று) சுபாவத்தைப்‌ போன்று அதே தன்மையுடையது என்ற சிந்தனையை 
நிராகரித்தார்‌. £ 1ம்‌ போப்‌ லியோனின்‌ (Pope Leon) உந்துதலுக்கூடாக (கி.பி.451ல்‌) 
யூட்டிக்கியனிசம்‌ (பரyஎhianis) கல்சிடன்‌ சம்மேளனத்தால்‌ (council of Chalcedon) அடியோட௫ 
கண்டனம்‌ செய்யப்பட்டது. இச்சங்கமானது நெஸ்டோரியனிசத்தையும்‌, யூட்டிக்கேசனிசத்தையும்‌ 
கண்டனம்‌ செய்த அதேவேளை இயேசு கிறிஸ்துவில்‌ உள்ள இந்த இரு சுபாவங்களாவன, 
ஒரே நேரத்தில்‌ முழு தேவனாகவும்‌ முழு மனிதனாகவும்‌ இருந்தது என்றும்‌, ஒன்றுடன்‌ ஒன்று 
கலக்கப்பட முடியாதவை என்றும்‌ (யூட்டிக்கசுற்கு எதிராக) அதேவேளை பிரிக்கப்பட 
முடியாதவை என்றும்‌ (நெஸ்டோரியசிற்கு எதிராக) கலப்பில்லாமல்‌, மாற்றமில்லாமல்‌, 
பிரிவினையில்லாமல்‌ பிரிவு இல்லாமல்‌ செயற்படுகின்றன என்றும்‌ உறுதிப்படுத்தினார்கள்‌. ” 


சொன்னாற்போல, ஏரியஸ்‌ முரண்பாடு இன்றைக்கும்‌ பேசப்படும்‌ ஒரு காரியமாக இருக்கின்றது. 
தெய்வீக திரித்துவத்தின்‌ போதனைக்கு எதிராக குரல்‌ கொடுக்கும்‌ இறையியலாளர்கள்‌ 
இன்றும்‌ இருந்து கொண்டுதான்‌ இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ திரித்துவ எதிர்ப்புக்‌ 
கொள்கையரனார்களர்‌ (Antitrinitarians) என்றும்‌ அல்லது ஒருமைத்துவ கொள்கையாளர்கள்‌ 
(Unitarians) என்றும்‌ அழைக்கப்பட்டார்கள்‌. நான்‌ இன்னும்‌ இரு உதாரணங்களைச்‌ சொல்லி 
என்னை  மட்டூப்படுத்த விரும்புகின்றேன்‌. 1) சேரசினியன்‌ இயக்கம்‌ (The Socinian movement) 
இது இத்தாலிய பெயரான லியோ சோசினி (சோசினஸ்‌) [Lelio Sozzini (> Socinus)] க்கு 
உரியது. விசேடமாக அவர்‌ சகோதரனின்‌ மகனாகிய பொஸ்டைனோ சோசினியின்‌ (Faustino 
502211) பெயரைக்‌ கொண்டுள்ளது. அவர்களைப்‌ பொறுத்தவரையில்‌ (வேதாகமம்‌ தேவனுடைய 
ஓர்‌ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடாய்‌ இருக்கின்றது!) வேதாகமம்‌ மனிதனுடைய தர்க்க 
ரீதியான சிந்தனைகளை முரண்படுத்தும்‌ எதனையும்‌ கொண்டிருக்க முடியாது. அதன்‌ 
விளைவாக அவர்கள்‌ திரித்துவத்தையும்‌, விசுவாசத்தினால்‌ இரட்சிப்பு எனும்‌ போதனையையும்‌ 
நிராகரிக்கின்றார்கள்‌. 2) யெகொவாவின்‌ சாட்சிகள்‌ (ehovah’s Witnesses) (காவற்கோபுர 
சமூகம்‌: இது சாள்ஸ்‌ ரசல்‌ டஸ்‌ என்பவரினால்‌ உண்டாக்கப்பட்டது- (Wஅtchtower Society, 
Brooklyn, New York, founded by Charles Taze Russel [1852-1916]). இது ஏரியனிசத்தின்‌ 
வேரிலிருந்து வருகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அவர்கள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நித்திய 


ஞ்‌ Compare with Williston Walker, op. cit., p. 17070. 
ய்‌ Compare with J.-M. Nicole, op. cit., p. 53. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 32 


தெய்வீக தன்மையை மறுதலித்து அவர்‌ தேவனுடைய படைப்பில்‌ முதலாவது எனவும்‌ 
நம்புகின்றார்கள்‌. 


மிகுந்த மனவேதனையுடன்‌ அவதானிக்கப்பட்ட வேண்டிய விடயம்‌ என்னவென்றால்‌, அரசின்‌ 
அனுசரனையில்‌ உள்ள சபைகளின்‌ (state churches) இன்றைய இறையியலாளர்கள்‌ இந்த 
முக்கியமான சம்மேளனங்களின்‌ உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. 


உண்மையில்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ மானிடத்‌ தன்மை அதிகம்‌ கேள்விக்குட்‌ 
படுத்தப்படுவதில்லை. ஆனால்‌ விஷேசமாக அவருடைய நித்திய தெய்வீகத்‌ தன்மை அடிக்கடி 
கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. “நவீன” தாராளவாத கொள்கையின்‌ (“modern” liberal 
Theology) பிரதிநிதிகள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்‌ தன்மையை மறுதலிக்கின்றார்கள்‌. இது 
அந்திக்கிறிஸ்துவின்‌ ஆவியின்‌ விளைவு என 1யோவா 4:3 சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ 
சுபாவத்தைக்‌ குறித்து பரிசுத்த வேதாகமமே என்ன சொல்கிறது என்பதை அறிந்துகொள்வது 
மிக முக்கியமானதாய்‌ இருக்கின்றது. 


2. இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீக சுபாவம்‌ 


ஒத்தமை நற்செய்தி (௦0116 ஜo5றelis) நூல்கள்‌ (மத்தேயு, மாற்கு, லூக்கா) விசேடமாக 
இயேசு கிறிஸ்துவை மனித குமாரனாகவே வெளிப்படுத்துகிறது. அதேவேளை யோவான்‌ 
சுவிஷேசம்‌ இயேசுவை தேவகுமாரன்‌ என்றே முன்வைக்கின்றது! 


“இவர்‌ தேவகுமாரனா, இல்லையா?” என்றதொரு குறிப்பான கேள்வியை யூதர்கள்‌ 
எப்பொழுதுமே எழுப்பினார்கள்‌ என்று சுவிஷேசங்கள்‌ காண்பிக்கின்றன. (ஒப்‌. மத்‌.12:38; 
யோவா 2:18; 3:2). பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிற்கும்‌, செனகரிப்‌ சங்கத்திற்கும்‌ 
முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர்‌ கொண்டு போகப்பட்ட பொழுது இவர்‌ தேவகுமாரனா? 
என்ற கேள்விக்குரிய பதிலை வலியுறுத்தினார்கள்‌ (மத்‌ 26:63-64; மாற்‌ 14:61-62; லூக்‌ 22:70- 
71). யூத கனவான்கள்‌ இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக கொண்டு வந்த ஒரேயொரு 
குற்றச்சாட்டானது, அவர்‌ தன்னை தேவகுமாரன்‌ என அழைத்தார்‌ என்பதாகும்‌. சாத்தான்‌ 
வனாந்திரத்தில்‌ இயேசுவை சோதித்த வேளையில்‌ அவர்‌ உண்மையிலேயே தேவகுமாரனா 
என்பதை காண்பிக்கும்‌ படியாக சவால்‌ விட்டான்‌ என்பது தெளிவாக தெரிகிறது. சொன்னாற்‌ 
போல, அவர்‌ தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம்‌ 
இருக்கவில்லை. இதற்கு விதிவிலக்கான அறிவித்தலாக தம்முடைய உயிர்த்தெழுதலைக்‌ 
குறித்து அறிவித்ததாய்‌ இருக்கலாம்‌ (மத்‌ 12:40; யோவா 2:19). ரோம 3:4-5 வரையான 
வசனங்களில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்‌ தன்மைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல்‌ தான்‌ 
நிரூபனம்‌ என தெளிவாக கூறுகிறார்‌. 


விளக்க குறிப்பு : இங்கே நான்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்ல விரும்பவது என்னவெனில்‌, சிலுவையில்‌ 
தேவனுடைய (தேவகுமாரனுடைய) மரணத்தின்‌ முக்கியத்துவத்தைத்தான்‌. ஏனெனில்‌ அது 
இல்லாமல்‌ மனிதனுடைய மீட்பு இல்லை. மனிதன்‌ தன்னைத்தானோ அல்லது 
மற்றவர்களையோ மீட்டுக்கொள்ள முடியாது (ஒப்‌. சங்‌ 49:4-10; மத்‌ 16:26; மாற்‌ 2:7; கொலோ 
1:13-14). ஒரு பரிபூரண மனிதன்‌ தன்னைத்தானே இரட்சித்துக்‌ கொள்ள முடியும்‌. ஆனால்‌ 
யாரும்‌ பரிபூரணமில்லையே? மனித வீழ்ச்சியில்‌ இருந்து யாவரும்‌ பாவியாகவே 
பிறக்கின்றோம்‌. கொல்கொதாவை பொறுத்தவரையில்‌, வேதாகமமானது இயேசுவின்‌ மானிடத்‌ 
தன்மைக்கும்‌, தெய்வீகத்‌ தன்மைக்கும்‌ வித்தியாசத்தை ஏற்படூத்துவதில்லை (உதாரணமாக 
அப்‌ 20:28). தேவன்‌ மரிக்க முடியாது. ஏனெனில்‌ அவர்‌ நித்தியமானவரும்‌ சர்வவல்லமை 
உள்ளவருமாய்‌ இருக்கின்றார்‌. இக்காரணத்தினாலேயே தேவன்‌ மனிதனாக வந்து 
பாவமனிதர்களுக்குப்‌ பதிலாக மரிக்கவேண்டியதாயிற்று. 


8) அவர்‌ தேவனென தெளிவாக அழைக்கப்படூகின்றார்‌ 

ரோம 9:5 பிதாக்கள்‌ அவர்களுடையவர்களை; மாம்சத்தின்‌ பழி கீறிஸ்துவும்‌ அவர்களில்‌ 
பிறந்தாரே, இவர்‌ என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும்‌ மேலான 
தேவன்‌. ஆமென்‌. 

தீத்து 2:13 நாம்‌ நம்பியிரக்கற ஆனந்த பாக்கியத்துக்கும்‌ மகா தேவனும்‌ நமது 


இரட்சகருமாகிய இயேசுகிறிஸ்துவினுடைய மகிமையின்‌ பிரசன்னமாகுதலுக்கும்‌ 
எதிர்பார்த்துக்கொணடிருக்கும்படி...... 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 33 


எபி 1:8 குமாரனை நோக்கி: “தேவனே, உம்முடைய சிங்காசனம்‌ என்றென்றைக்குமுளளது, 
உம்முடைய ராஜ்யத்தின்‌ செங்கோல்‌ நதியுள்ள செங்கோலாயிருக்கறது... ” 


அவருடைய நாமங்களும்‌ கூட அவருடைய தெய்வீகத்துவத்திற்கு சாட்சியிடுகின்றன: 


லூக்‌ 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ உங்களுக்குத்‌ தாவீதின்‌ ஊரிலே 
பறந்கிருக்கிறார்‌. 


லூக்‌ 22:70 அதற்கு அவர்களெல்லாரும்‌: “அப்படியானால்‌, நீ தேவனுடைய குமாரனா?” 
என்று கேட்டார்கள்‌. அதற்கு அவர்‌: “நிங்கள்‌ சொல்லுகிறபடியே நான்‌ அவர்தான்‌” 
என்றார்‌. 


யோவா 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும்‌ சத்தியத்தினாலும்‌ 


நிறைந்தவராய்‌, நமக்குள்ளே வாசம்பணர்ணினார்‌; அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌; 
அது பிதாவுக்கு ஒரேபேறோனவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவை இருந்தது. 


அப்‌ 3:14 பரிசுத்தமும்‌ நதியுமுள்ளவரை நங்கள்‌ மறுதலித்து, கொலைபாதகனை 
உங்களுக்காக விநீதலைபண்ணவேண்டுமென்று கேட்டு,.. (வெளி 3:7). 

b) பழைய ஏற்பாட்டு விபரணங்கள்‌ அவருக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளன 

ஒப்பிடுக. 

மத்‌ 3:3 உடன்‌ ஏசா 40:3 


யோவா 12:40-41 உடன்‌ ஏசா 6:10-11 


௦) அவர்‌ தெய்வீக தன்மைகளை உடையவராய்‌ இருக்கின்றார்‌ 


யோவா 1:4 அவருக்குள்‌ ஜீவன்‌ இருந்தது, அந்த ஜீவன்‌ மனுஷருக்கு ஒளியாயிருந்தது 
(யோவா 14:6 


எபி 13:8 இயேசுகறிஸ்து நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவராயிருக்கறார்‌. 


யோவா 14:6 அதற்கு இயேசு: நானே வழியும்‌ சத்தியமும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன; 
என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ பிதாவினிடத்தில்‌ வரான்‌. 


1 யோவா 3:16 அவர்‌ தம்முடைய ஜீவனை நமக்காகக்‌ கொடுத்ததினாலே அன்பு 
இன்னதென்று அஹிந்கிருக்கிறோம்‌; நாமும்‌ சகோதரருக்காக ஜீவனைக்கொடுக்கக்‌ 
கடனாளிகளாயிருக்கிறோம்‌ (யோவா 3:16; 1யோவா 4:9). 

எபி 7:26 பறிசுத்தரும்‌, குற்றமற்றவரும்‌, மாசில்லாதவரும்‌, பாவிகளுக்கு விலகினவரும்‌, 
வானங்களிலும்‌ உயர்ந்தவருமாயிருக்கற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு 
ஏற்றவராயிருக்கிறார்‌ (லாக்‌ 1:35; 2கொரி 5:21). 


யோவா 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த 
வார்த்தை தேவனாயிருநதது (கிறிஸ்து நித்தியமானவர்‌: யோவா 8:58; 17:5.24) 


மத்‌ 28:20 நாண்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிட்டயாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளாம்படி 
அவர்களுக்கு உபதேசம்பணணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடவுயரியநதம்‌ சகல 
நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனேகூட இருக்கிறேன்‌ என்றார்‌ (கிறிஸ்து சர்வவியாபி) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 34 


மத்‌ 9:4 இயேசு அவர்கள்‌ நினைவுகளை அறிந்து: நங்கள்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ 
பொல்லாதவைகளைச்‌ சிந்திக்கிறதென்ன? (கிறிஸ்து எல்லாம்‌ அறிந்தவர்‌: யோவா 2:24- 
25; கொலோ 2:3;வெளி 5:6: ஆட்டூக்குட்டியானவரின்‌ 7 கண்கள்‌ அவருடைய சர்வ 
ஞானத்தைக்‌ குறிக்கிறது). 

மத்‌ 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில்‌ வநது, அவர்களை நோக்கி: வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கறது (கிறிஸ்து சர்வ 
வல்லமையுள்ளவர்‌: வெளி 5:6 ல்‌ உள்ள ஆட்டுக்குட்டியானவரின்‌ 7 கொம்புகள்‌ 
அவரது வல்லமையைக்குறிக்கிறது. 

ம) தேவனுடைய கிரியைகள்‌ அவருக்கு உரித்தாக்கப்பட்டூள்ளது. 


யோவா 1:3 சகலமும்‌ அவர்‌ முலமாய உண்டாயிற்று; உண்டானதொன்றும்‌ 
அவராலேயல்லாமல்‌ உண்டாகவில்லை. (கிறிஸ்து சிருஷ்டிகர: கொலோ 1:16; எபி 1:2) 


கொலோ 1:17 அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநற்கறெது. 
(கிறிஸ்து எல்லாவற்றையும்‌ தாங்குகிறவர்‌: எபி 1:3) 


யோவா 5:22.27-29 பமிதாவானவர்‌ தாமே ஒருவருக்கும்‌ நியாயத்தீர்ப்புச்‌ செய்யாமல்‌, 
நியாயத்தீர்ப்புச்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ முழுவதையும்‌ குமாரனுக்கு 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்‌. (கிறிஸ்து உலகத்தின்‌ நியாயாதிபதி: அப்‌ 17:31; 2தீமோ 4:1) 
6) அவர்‌ ஆராதனையை ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. 
ஒரு மனிதனை ஆராதிப்பதோ வழிபடூவதோ பாவம்‌. தேவதூதர்கள்‌ கூட தாம்‌ மனிதர்களால்‌ 
வழிபடப்படுவதை நிராகரிக்கின்றார்கள்‌ (வெளி 19:10; 22:9). சாத்தானும்‌ அவனது தூதர்களும்‌ 
தாம்‌ மனிதர்களின்‌ ஆராதனையை வேண்டி விழுந்து போனார்கள்‌. இயேசு கிறிஸ்து 
ஆராதனையை ஏற்றுக்கொண்டது அவரது தெய்வீக தன்மையை சுட்டிக்காட்டுகிறதாய்‌ 
இருக்கின்றது. 


அவர்‌ தன்னுடைய தாழ்மையின்‌ (சய தாழ்ச்சி) காலத்தின்‌ போது கூட அக்கால 
மனுஷர்களால்‌ ஆராதிக்கப்பட்டார்‌: 


மத்‌ 14:33 அப்பொழுது, படவில்‌ உள்ளவர்கள்‌ வந்து: மெய்யாகவே நர்‌ தேவனுடைய 
குமாரன்‌ என்று சொல்லி, அவரைப்‌ பணிந்துகொண்டரர்கள்‌. 


அவர்‌ தூதர்களால்‌ ஆராதிக்கப்பட்டார்‌: 


எபி 1:6 மேலும்‌, தமது முதற்பேறானவரை உலகத்தில்‌ பிரவேசிக்கச்செய்தபோது: 
தேவதூதர்கள்‌ யாவரும்‌ அவரைத்‌ தொழுது கொள்ளக்கடவர்கள்‌ எனறார்‌. 


இன்றைய மக்களாலும்‌ அவர்‌ ஆராதிக்கப்படுகிறார்‌: 


யோவா 5:23 “குமாரனைக்‌ கனம்பண்ணாதவன்‌ அவரை அனுப்பின பிதாவையும்‌ கனம்‌ 
பண்ணாதவனாயிருக்கிறான்‌.” 


ஒரு நாளில்‌ எல்லோரும்‌ அவரை ஆராதிப்பார்கள்‌: 


பிலி 2:10 .. இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌ பூதலத்தோர்‌ பூமியின்‌ கழூானோருடைய 
முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்படிக்கும்‌...(வெளி 5:13) 


தேவன்‌ மாத்திரமே ஆராதனைக்குரியவர்‌! இதனை இயேசு சாத்தானுக்கு தெளிவாக கூறினார்‌ 
(ஒப்‌. மத்‌ 4:9-10; ஒப்‌. வெளி 19:10; 22:9). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 35 


1) அவர்‌ தாமே தன்னை தேவனாக உரிமைப்பாராட்டினார்‌ 


யோவா 5:18 அவர்‌ ஓயப்வுதாகர்‌ கட்டளையை மீறினதுமல்லாமல்‌, தேவனைத்‌ தம்முடைய 
சொந்தப்‌ பிதா என்றுஞ்சொல்லித்‌ தம்மைத்‌ தேவனுக்குச்‌ சமமாக்கினபடியினாலே, 
யூதர்கள்‌ அவரைக்‌ கொலைசமெய்யும்படி அதிகமாய்‌ வகைதகேழினார்கள்‌. 


யோவா 10:30 நானும்‌ பிதாவும்‌ ஒண்றாயிருக்கிறோம்‌ என்றார்‌. 


யோவா 14:9 அதற்கு இயேசு: பிலிப்புவே இவ்வளவுகாலம்‌ நான்‌ உங்களுடனைகூட இருந்தும்‌ 
நீ என்னை அறியவில்லையா? என்னைக்‌ கண்டவன்‌ பிதாவைக்‌ கண்டான்‌; 
அப்படியிருக்க, பிதாவை எங்களுக்குக்‌ காண்பியும்‌ என்று நீ எப்படிச்‌ சொல்லுகிறொய? 


யோவா 17:11 தான்‌ இனி உலகத்திலிரேன்‌, இவர்கள்‌ உலகத்திலிருக்கிறார்கள்‌; நான்‌ 
உம்மிடத்திற்கு வருகிறேன்‌. பரிசுத்த பிதாவே, நர்‌ எனக்குத்‌ தந்தவர்கள்‌ நம்மைப்போல 
ஒண்றாயிருக்கும்படிக்கு, நீர்‌ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்‌. 


இயேசு மூன்று விதங்களில்‌ தன்னை தேவனுக்கு சமமானவர்‌ என உரிமை பாராட்டினார்‌. 


1. இடத்தைக்‌ குறித்த சமத்துவம்‌ யோவா 17:5,11 
2. சுபாவத்தில்‌ சமத்துவம்‌ யோவா 5:18, 10:30 
3. நித்திய நிலையில்‌ சமத்துவம்‌ யோவா 5:8 


இயேசு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்‌ தன்மை குறித்த தேவவார்த்தையின்‌ சாட்சியை நன்கு 
ஆராய்ந்த பிறகு அது மானிடத்துவத்தைக்‌ குறித்து என்ன பேசுகிறது என நிச்சயமாய்‌ 
ஆராய்ந்து பார்க்க வேண்டும்‌. 


3. இயேசு கிறிஸ்துவின்‌ மானிடத்தன்மை. 


எபி 2:17 அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக, 
கதேவகாரியங்களைக்குறிக்து இரக்கமும்‌ உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்‌ 
படிக்கு எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாகவேணழியதாயிருந்தது. 


௮) அவர்‌ ஓர்‌ மனிதனாக பிறந்தார்‌ 


கலா 4:4 காலம்‌ நிறைவேறினபோது, ஸ்திரீயினிடத்திற்‌ பிறந்தவரும்‌ நியாயப்பிரமானத்துற்குக்‌ 
கழானவருமாகிய தம்முடைய குமாரனைத்‌ தேவன்‌ அனுப்பினார்‌. 


ரோம 1:5 ... மாம்சத்தின்படி தாவீதின்‌ சந்ததியில்‌ பிறந்தவரும்‌... 


லூக்‌ 3 :38 ஏனோஸ்‌ சேத்தின்‌ குமாரன்‌; சேத்‌ ஆதாமின்‌ குமாரன்‌; ஆதாம்‌ தேவனால்‌ 
உணடானவன்‌ (லூக்‌ 3:23). 


அவருடைய கன்னிப்பிறப்பை வேதாகமமும்‌ உறுதி செய்கிறது ( கன்னிப்‌ பிறப்பு): 


ஏசா 7:14 ஆதலால்‌ ஆண்டவர்‌ தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தைக்‌ கொடுப்பார்‌; 
இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு 
இம்மானுவேல்‌ என்று பேரிடநிவாள்‌.(மத்‌ 1:23) 


லூக்‌ 1:30-38 ஆதலால்‌ ஆண்டவர்‌ தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தைக்‌ கொடுப்பார்‌; 
இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு 
இம்மானுவேல்‌ என்று பேரிடுவாள்‌... அதற்கு மரியாள்‌ தேவதூதனை நோக்கி: இது 
எப்படியாகும்‌? புருஷனை அறியேனை என்றாள்‌. (லூக்‌ 3:23) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 36 


மத்‌ 1:18 இயேசுகிறிஸ்துவினுடைய ஜெனனத்தின்‌ விவரமாவது: அவருடைய தாயாகிய 
மரியாள்‌ யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்‌, அவர்கள்‌ கூழவருமுன்னே, அவள்‌ 
பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள்‌ என்று காணப்பட்டது. 


b) மற்ற எல்லோரைப்‌ போலவே அவருக்கு பிள்ளைப்பருவம்‌ இருந்தது 


லூக்‌ 2:40 பிள்ளை வளர்ந்து, ஆவியிலே பெலன்கொண்டு, ஞானத்தினால்‌ நிறைந்தது. 
தேவனுடைய கிருபையும்‌ அவர்மேல்‌ இருந்தது. 


லூக்‌ 2:52 இயேசுவானவர்‌ ஞானத்திலும்‌, வளர்த்தியிலும்‌, தேவகிருபையிலும்‌, மனுஷர்‌ 
தயவிலும்‌ அதிகமதிகமாய்‌ விருத்தியடைந்தார்‌. 


எபி 5:8 அவர்‌ குமாரனாயிருந்தும்‌ பட்டபாடுகளினாலே கீழ்ப்பழிதலைக்‌ கற்றுக்கொண்டு... 


அவர்‌ தேவகுமாரனாக “நூனே!” (இருக்கிறவராய்‌ இருக்கின்றேன்‌) என சொல்லக்கூடியதாய்‌ 
இருந்தது. அதேவேளை மனுஷகுமாரனாக அவர்‌ சாதாரண வளர்ச்சி படிகளுக்கூடாக கடந்து 
சென்றார்‌. 


௦) அவர்‌ ஒரு முழுமையான, சாதாரணமான மனித சுபாவத்தை உடையவராய்‌ 
இருந்தார்‌ 

மனிதன்‌ ஆவி, ஆத்துமா, சரீரம்‌ எனும்‌ மூன்று பகுதிகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றான்‌ 

(ஓப்‌. 1தெச 5:23). 

ஆவி : மாற்‌ 2:8 ...உட€ே தம்முடைய ஆவியில்‌ அறிந்து... 


லூக்‌ 23:46 ... பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை ஓஒப்புவிக்கிறேன்‌.. 
யோவா 13:21 ...இயேசு இவைகளைச்‌ சொன்னபின்பு, ஆவியிலே கலங்கி... 


ஆத்துமா : மத்‌ 26:38 ... என்‌ ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கங்கொழிருக்கறது:... 
யோவா 12:27 ...இப்பொழுது என்‌ ஆத்துமா கலங்குகறது... 


சரீரம்‌ : எபி 10:5 ...ஓரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம்பணணரனீர்‌;... 
எபி 10:10 ...இயேசுகறிஸ்துவினுடைய சரீரம்‌ ஒரேதரம்‌ பலியிடப்பட்டதினாலே..., 
யோவா 2:21 ... அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தைக்குறித்துப்‌ பேசினார்‌. 
எபி 2:14 ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ 
உடையவர்களாயிருக்க, அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; 
இயேசு கிறிஸ்துவானவர்‌ தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு கூட தன்னுடைய மானிடத்‌ 
தன்மையை தக்க வைத்துக்கொண்டிருந்தார்‌ (ஒப்‌. லூக்‌ 24:39) —௯ அது கூட 
கெனோடிசத்திற்கு (8௦46) எதிரான ஓர்‌ விவாதமாக காணப்படும்‌ (மேலே பார்க்கவும்‌) 


0) அவர்‌ மனித தேவைகளையும்‌ பலவீனங்களையும்‌ கொண்டிருந்தார்‌. 


யோவா 4:6 அவர்‌ களைப்படைந்தார்‌. 
மத்‌ 4:2 அவர்‌ பசியாயிருந்தார்‌. 
யோவா 19:28 அவர்‌ தாகமாய்‌ இருந்தார்‌. 
மத்‌ 8:24 அவர்‌ உறங்கீனார்‌. 
யோவா 11:35 அவர்‌ கண்ணீர்‌ விட்டார்‌. 


எபி 4:15 அவர்‌ சோதிக்கப்பட்டார்‌. 
(ஆனால்‌ நம்மைப்‌ போல்‌ அவர்‌ பாவம்‌ செய்யவில்லை.) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 37 


ஜெபமானது மனிதனின்‌ முக்கிய தேவையாக இருக்கின்றது. இது இன்னொருவரில்‌ 
தேவைகளுக்காக சார்ந்திருப்பதை வெளிப்படுத்துகிறது: 


எபி 5:7 அவர்‌ மாம்சத்திலிருந்த நாட்களில்‌, தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க 
வல்லமையுள் வரை நோக்கி, பலத்த சத்தத்தோடும்‌ கண்ணீரோடும்‌ விண்ணப்பம்புணர்ணி, 
வேண்டுதலசெய்து, தமக்கு உண்டான பயபக்தியினி௰ித்தம்‌ கேட்கப்பட்டு, 


புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு கிறிஸ்து ஜெபம்‌ செய்ததை குறித்து 20ற்கு அதிகமான பகுதிகளில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


6) அவர்‌ பாடுபட்டு மரித்தார்‌. 


லூக்‌ 22:44 அவர்‌ மிகவும்‌ வியாகுலப்பட்டு, அதிக ஊக்கத்தோடே ஜெபம்பண்ணினார்‌ 
அவருடைய வேர்வை இரத்தத்தின்‌ பெருந்துளிகளாயத்‌ தரையிலே விழுந்தது. 


எபி 5:8 அவர்‌ குமாரனாயிருந்தும்‌ பட்டபாடுகளினாலே கீழ்ப்பழிதலைக்‌ கற்றுக்கொண்டு... 


யோவா 19:30 இயேசு காழயை வாங்கினபின்பு, “முடிந்தது” என்று சொல்லி, தலையைச்‌ 
சாய்த்து, ஆவியை ஓப்புக்கொடுத்தார்‌. 


தம்முடைய ஜீவனை தாமே கொடுப்பதிலிருந்து அது அவருடைய சொந்த சுயாதீன சித்தத்தின்‌ 
நடவடிக்கை என விளங்கிக்‌ கொள்ளலாம்‌ (யோவா 10:18). 


1) அவர்‌ தன்னை ஓர்‌ மனிதன்‌ என வர்ணித்தார்‌. அத்துடன்‌ மற்றவர்களாலும்‌ மனிதன்‌ என 
அழைக்கப்பட்டார்‌. 


யோவா 8:40 சத்தியத்தை உங்களுக்குச்‌ சொன்ன மனுஷனாகிய என்னைக்‌ கொல்லத்‌ 
தேடுகிறீர்கள்‌... 


அப்‌ 2:22 ...நங்கசர்‌ அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக்கொண்டு தேவன்‌ 
உங்களுக்குளளே பலத்த செய்கைகளையும்‌, அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌ 
நடப்பித்து, ... 


மாற்‌ 10:45 அப்பழயே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளஞும்படி வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌ எனறார்‌. 


1கொரி 15:21 மனுஷனால்‌. மரணம்‌ உண்டானபடியால்‌, மனுஷனால்‌ மரித்தோரின்‌ 
உயிர்த்தெழுதலும்‌ உண்டாயிற்று. 


1தீமோ 2:5 தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ 
ஒருவர... மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே; 


மனிதனாக இருந்தாலும்‌ அவர்‌ பாவமில்லாத பரிபூரண மனிதனாக இருந்தார்‌: 


2 கொரி 5:21 நாம்‌ அவருக்குள்‌ தேவனுடைய நதியாகும்படிக்கு, பாவம்‌ அறியாத அவரை 
நமக்காகப்‌ பாவமாக்கினார்‌. 


எபி 4:15 நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரித.பிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, பாவுமில்லா 
தவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்குறார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 38 


யோவா 14:30 இனி நான்‌ உங்களுடனே அதிகமாய்ப்‌ பேசுவதில்லை. இநத உலகத்தின்‌ 
அதிபதி வருகிறான்‌, அவனுக்கு என்னிடத்தில்‌ ஒன்றுமில்லை. 


இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராக இருந்தார்‌ என்பதை வேதாகமம்‌ உறுதி செய்கிறது: 


யோவா 8:46 என்னிடத்தில்‌ பாவம்‌ உண்டென்று உங்களில்‌ யார்‌ என்னைக்‌ 
குற்றப்படுத்தக்கூடும்‌? 


யோவா 18:38 அதற்குப்‌ பிலாத்து: சத்தியமாவது என்ன என்றான்‌. மறுபடியும்‌ அவன்‌ 
பூதர்களிடத்தில்‌ வெளியே வநது: நூன்‌ அவனிடத்தில்‌ ஒரு குற்றமும்‌ காணேன்‌. 
யோவா 19:4.6) 


4. இயேசு கிறிஸ்து எனும்‌ நபரின்‌ ஒருமைப்பாடு. 


அவர்‌ ஒருவர்‌ தான்‌ தேவன்‌ போன்று இயேசு தேவனாய்‌ இருக்கின்றார்‌. அதேவேளை அவர்‌ 
ஒருவர்‌ தான்‌ மனிதன்‌ போன்று மனிதனாக இருக்கின்றார்‌. இரண்டு சுபாவங்களின்‌ தன்மையும்‌ 
ஒன்றாக்கப்பட்ட பொழுது (அதாவது மானிட பிறப்பின்‌ பொழுது) மாற்றமடையாமல்‌ இருந்தன 
(மாறாதபடி, அதாவது எந்த கலப்புமும்‌, உருமாற்றமும்‌ இல்லாமல்‌). இரு சுபாவமும்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று கலக்கவில்லை. அவருடைய மாம்சமாகுதலிலிருந்து அவர்‌ தெய்வீக 
சுபாவத்தையும்‌ மானிட சுபாவத்தையும்‌ ஒரே நேரத்தில்‌ கொண்டிருந்தார்‌ (அவர்‌ தெய்வ- 
மனிதன்‌; ஆனால்‌, “தேவனாகிய மனிதன்‌ அல்ல” [“theandrரc”]). இயேசு கிறிஸ்துவின்‌ 
ஆள்தத்துவமானது பிரிக்க முடியாததாய்‌ உள்ளது. இதனால்‌ தான்‌ இயேசு கிறிஸ்துவை 
“தேவ-மனிதன்‌'” (தேவன்‌ - மனிதன்‌) என அழைக்கிறோம்‌. ஏனெனில்‌ ஒரே வேளையில்‌ அவர்‌ 
இரண்டூமாக இருக்கின்றார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ நபர்த்துவத்திற்கு சாட்சி பகரும்‌ வேதாகம 
பகுதிகள்‌ இதோ. 


8) வேதாகமம்‌ எப்பொழுதும்‌ அவரைக்‌ குறித்து ஒருமையிலேயே பேசுகிறது 


யோவா 17:23 ...ஒருமைப்பாட்டில்‌ அவர்கள்‌ தேறினவர்களாயிருக்கும்படிக்கும்‌, என்னை நர்‌ 

அனுப்பினதையும்‌, இர்‌ என்னில்‌ அன்பாயிருக்கிறதுபோல அவர்களிலும்‌ 

அன்பாயிருக்கறதையும்‌ உலகம்‌ அறியம்பழக்கும்‌, நான்‌ அவர்களிலும்‌ நூர்‌ என்னிலும்‌ 
இருக்கும்படி வேணடக்கொள்ளுகிறேன்‌ 


இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றி கேள்வி எழுப்பும்‌ பொழுது, அது ஒரு நபரைக்‌ குறித்த 
கேள்வியாகத்தான்‌ இருக்கின்றது. தேவகுமாரனின்‌ மானிடப்‌ பிறப்பிலிருந்து இந்த இரு 
சுபாவமும்‌ “இயேசு கிறிஸ்து” எனும்‌ நபரில்‌ இருந்தன. எப்பொழுதும்‌ இருக்கின்றன. ஆனால்‌ 
இவ்விரு சுபாவங்களும்‌ கலக்கப்படவும்‌ இல்லை பிரிக்கப்படவும்‌ இல்லை. மாறாக 
ஒற்றுமையாக (ஒன்றாகவே) இருக்கின்றன. அதாவது, அதே மற்றும்‌ ஒரே நபரில்‌ இவ்விரு 
சுபாவங்களும்‌ காணப்படுகின்றன. இருப்பினும்‌, இப்பூமியில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ சுய 
தாழ்ச்சியின்‌ (தாழ்மையின்‌) காலத்தின்‌ போது அவர்‌ அதிகமாக தன்னுடைய சலுகைகளையும்‌ 
தனக்கு இருந்த தராதரங்களையும்‌ பயன்படுத்தாமல்‌ தள்ளிவிட்டார்‌ என்பதையும்‌ நாம்‌ 
ஒருபோதும்‌ மறக்க முடியாது. அதாவது அவருடைய குணவியல்புகளை. மற்றப்படி அவர்‌ 
அப்படி செய்யாவிடில்‌ நமக்காக மரிக்க முடியாது (ஒப்‌. யோவா 4:34; மத்‌ 26:39; 24:36; பிலி 
2:61]. 


b) வேதாகமமானது இவ்விரு சுபாவங்களின்‌ உணரமுடியாத ஒற்றுமையைக்‌ 
குறித்து பேசுவதில்லை. 


ரோம 1:5 ..மாம்சத்தின்பழ தாவீதின்‌ சந்ததியில்‌ பிறந்தவரும்‌, ... 
ரோம 1:5 ...யரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து 
உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய்ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கறார்‌... 


ரோம 8:3 ...அதெப்பழயெனில்‌, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம்‌ 
செய்யக்கூடாததைத்‌ தேவனே செய்யும்படிக்கு, தம்முடைய குமாரனைப்‌ பாவமாம்சத்தின்‌ 
சாயலாகவும்‌, பாவத்தைப்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ அனுப்பி, மாம்சத்திலே பாவத்தை 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தர்த்தார்‌... 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 39 


1 யோவா 4:2 தேவஆவியை நீங்கள்‌ எதினால்‌ அறியலாமென்றால்‌: மாம்சத்தில்‌ வநத 
இயேசுகறிஸ்துவை அறிக்கைபண்ணுகிற எந்த ஆவியும்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கறது. 


௦) வேதாகமமானது இயேசுவின்‌ தகைமைகளையும்‌ அவரின்‌ திறமைகளையும்‌ 
குறித்து வெளிப்படுத்துகிறது. அவரின்‌ இரு சுபாவங்களுக்கும்‌ நன்றி. 


மனிதனாகிய இயேசுவின்‌ தெய்வீகத்‌ தன்மை தேவபக்தியுள்ள காரியங்களை அறியவும்‌, 
அதன்படி செய்யவும்‌ அவரைத்‌ தகுதியாக்கியது என சொல்ல முடியும்‌. 


மத்‌ 17:2 அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்‌; அவர்‌ முகம்‌ சூரிபனைப்போலப்‌ 
பிரகாசித்தது, அவர்‌ வஸ்திரம்‌ வெளிச்சத்தைப்போல்‌ வெணமையாயிற்று. 


மாற்‌ 5:41] பிள்ளையின்‌ கையைப்‌ பிழத்து: “தலீத்தாகூமி' என்றார்‌; அதற்கு, சிறுபெண்ணே 
எழுந்திரு என்று உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்று அர்த்தமாம்‌. 


அவரது மனித சுபாவம்‌ பாடுபட்டு மரிக்க அவருக்கு உதவி செய்தது. அவர்‌ தேவனாக 
“மாத்திரம்‌” இருந்திருப்பாரேயானால்‌ (தேவன்‌-மனிதனாக அல்லாமல்‌) அவர்‌ நமக்காக 
மரித்திருக்க முடியாது. 


மாற்‌ 15:39 “அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர்‌ இப்படிக்‌ கூப்பிட்டு ஜீவனை 
விட்டதைக்‌ கண்டபோது: மெய்யாகவே இந்த மனுஷன்‌ தேவனுடைய குமாரன்‌ 
என்றான்‌!” 


0) ஒரு சுபாவத்தினுடைய தரங்கள்‌ பண்புகள்‌) அல்லது மற்ற சுபாவத்தின்‌ 
பண்புகள்‌ மற்றைய நாமத்தின்‌ கீழ்‌ அவருக்கு உரித்தாக்கப்பட்டூள்ளது. 


1கொரி 2:8 அதை இப்பிரபஞ்சத்துப்‌ பிரபுக்களில்‌ ஒருவனும்‌ அறியவில்லை; 
அறிந்தார்களானால்‌, மகிமையின்‌ கர்த்தரை அவர்கள்‌ சிலுவையில்‌ அறையமாட்டார்களே. 


கொலோ 1:13-20 “அவருடைய அன்பின்‌ குமாரன்‌” “அவருடைய இரத்தம்‌ சிலுவையில்‌ 
சிந்தப்பட்டது?” 


யோவா 3:13 பரலலோகத்திலிருநதிறங்கினவரும்‌ பரலோகத்திலிருக்கிறவருமான 
மனுஷகுமாரனையல்லாமல்‌ பரலோகத்துக்கு ஏறினவன்‌ ஒருவனுமில்லை. 


யோவா 6:62 மனுஷகுமாரன்‌ தாம்‌ முன்னிருந்த இடத்திற்கு ஏறிப்போகுறதை நுங்கள்‌ 
காணபீர்களானால்‌ எப்படியிருக்கும்‌? 


ரோம 9:5 பிதாக்கள்‌ அவர்களுடையவர்களை; மாம்சத்தின்பழ கிறிஎற்துவும்‌ அவர்களில்‌ 
பிறந்தாரே, இவர்‌ என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும்‌ மேலான 
தேவன்‌. ஆமென்‌! 


எபி 1:33 இவர்‌ அவருடைய மகிமையின்‌ பிரகாசமும்‌, அவருடைய தன்மையின்‌ 
சொருப்முமாயிருந்து, சர்வத்தையும்‌ தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே 
தாங்குகறவராய்‌, தம்மாலேதாமே நம்முடைய பாவங்களை நக்கும்‌ சுத்திகரிப்பை 
உண்டுபண்ணி, உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலதுபாரிசத்திலே 
உட்கார்ந்தார்‌. 


இயேசு கிறிஸ்து பரத்திற்கு திரும்பி போன போதும்‌ இரு சுபாவங்களையும்‌ தன்னிலே ஒன்றாக 
கொண்டிருப்பவராகவே இருக்கின்றார்‌. அவர்‌ எப்பொழுதும்‌ தேவனாகவும்‌ மனிதனாகவுமே 
இருக்கின்றார்‌. நம்முடைய இரட்சிப்பானது இயேசு கிறிஸ்து எனும்‌ நபரில்‌ உள்ள தெய்வீக 
மனித சுபாவங்களின்‌ ஒற்றுமைக்கூடாகத்தான்‌ சாத்தியமாகிறது என்பதை நாம்‌ நிச்சயம்‌ அறிய 
வேண்டும்‌. இவைகளை நாம்‌ முழுவதுமாக கிரகித்துக்‌ கொள்ள முடியாவிட்டாலும்‌ 
விசுவாசத்தினால்‌ இந்த உண்மையை அறிக்கை செய்கிறோம்‌ (1யோவா 4:2-3). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 40 


சங்‌ 49:7-8 ...இனி என்றைக்கும்‌ உயிரோடிருக்கும்படி, எவ்விதத்தினாலாவது அவனை 
மீட்டுக்கொள்ளவும்‌, அவனியித்தம்‌ மீட்கு. ம்பொருளை தேவனுக்குக்‌ 
கொடுக்கவங்கூடாகே... 


மத்‌ 16:26 மனுசன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்கொண்டாலும்‌, தன்‌ ஜீவனை 
நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? மனுசன்‌ தன்‌ ஜீவனுக்கு ஈடாக 
என்னத்தைக்‌ கொடுப்பான்‌. 


மாற்‌ 2:7.10 தேவன்‌ ஒருவரேயன்றிப்‌ பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்‌ யார்‌? 


ஒரு சவால்‌ : அவருடைய இந்த பிரபஞ்ச வாழ்வின்‌ போது இயேசுவினுடைய சுபாவத்தின்‌ இரு 
தன்மைகள்‌ குறிப்பாக வெளிப்படுத்தப்பட்டூுள்ளன. 


1. அன்பு 
உ தம்முடைய பிதாவிற்கான அன்பு: 


யோவா 14:31] நான்‌ பிதாவில்‌ அனபாயிருக்கிறேன்‌ என்றும்‌, பிதா எனக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே செய்கிறேன்‌ என்றும்‌, உலகம்‌ அறியும்படிக்கு இப்படி நடக்கும்‌... 


இயேசு கிறிஸ்துவின்‌ வாழ்வின்‌ இரகசியமே அவர்‌ தம்முடைய பிதாவின்‌ மீது கொண்ட 
அன்புதான்‌. “நான்‌ என்‌ பிதாவை நேசிக்கின்றேன்‌! இதன்‌ நிமித்தமாக தன்னை சுத்திகரித்துக்‌ 
கொண்டு தன்னை மரண பரியந்தம்‌ பிதாவிற்கு கீழ்ப்படூத்தினார்‌! 


உ மனிதர்களுக்கான அன்பு: 


எபே 5:2 கிறிஸ்து நமக்காகத்‌ தம்மைத்‌ தேவனுக்குச்‌ சுகந்த வாசனையான 
காணிக்கையாகவும்‌ பலியாகவும்‌ ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ அன்புகூர்ந்ததுபோல்‌, நங்களும்‌ 
அன்பிலே நடந்துகொள்ளாங்கள்‌. 


விசுவாசிகளாகிய நம்மை மாத்திரம்‌ அல்ல. அவர்‌ பாவிகளையும்‌ நேசிக்கின்றார்‌. அதாவது 
பாவத்தினால்‌ இருதயம்‌  கடினப்பட்டவர்களையும்‌, தம்முடைய எதிரிகளையும்‌ கூட 
நேசிக்கின்றார்‌! 


உ அவர்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுத்தார்‌: (யோவா 3:16). 

உ அவர்‌ இழந்து போனதை கண்டுபிடிக்கும்‌ மட்டும்‌ தேடுகிறார்‌ (லூக்‌ 15:4-7) 

உ அவர்‌ தம்முடைய இரத்ததித்திற்கூடாக நம்முடைய பாவங்களில்‌ இருந்து நம்மை 
விடூவித்திருக்கின்றார்‌ (வெளி 1:5). 

உ அவர்‌ அவருக்கு சொந்தமானவர்கள்‌ பரிபூரணத்தை அடையும்‌ மட்டும்‌ அவர்‌ 
அவர்களை  சேவிக்கின்றார்‌ (யோவா 13:1: “அவர்‌ தம்முடையவர்களை 
நேசிக்கின்றார்‌ ...... முடிவு பரியந்தம்‌... ”) 


2. இரக்கம்‌ (தயவு 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ தயவினால்‌ நிறைந்திருந்தார்‌. யாருக்காக இரக்கமாய்‌ இருந்தார்‌, 
அதை எப்படி காண்பித்தார்‌? அதனுடைய விளைவுகள்‌ தான்‌ என்ன? இதைக்‌ குறித்து அறிய 
பின்வரும்‌ வேதாகம பகுதிகளைப்‌ பரிந்துரை செய்கின்றேன்‌: மத்‌ 14:14; 20:34; மாற்‌ 1:41; 6:32; 
8:2; 9:222 9:36; லூக்‌ 7:13; 10:33; 15:20). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 41 


v. இயேசு கிறிஸ்துவின்‌ மூன்று வகையான ஊழியங்கள்‌. 
A. வித்தியாசமான ஊழியங்களைக்‌ குறித்த பொதுவான அவதானிப்பு. 


இயேசுவே மேசியாவாகிய கிறிஸ்து (அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌). உதாரணத்திற்கு யோவா 
20:31ஐ பார்க்கவும்‌. உண்மையில்‌, பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள ஒவ்வொரு அபிஷேகமும்‌ 
கிறிஸ்துவையும்‌ அவரது ஊழியத்தையும்‌ முன்னுதாரணமாக காண்பிக்கின்றது. இராஜாக்கள்‌ 
தீர்க்கதரிசிகள்‌, ஆசாரியர்கள்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. 


1இராஜா 19:16 தீர்க்கதரிசியாக எலிசா 
லேவி 8:2 பிரதான ஆசாரியனாக ஆரோன்‌ 
1சாமு 16:13 இராஜாவாக தாவீது 


புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: 


அப்‌ 10:38 நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேவன்‌ பரிசுத்தஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ 
அபிஷேகம்பண்ணினார்‌; தேவன்‌ அவருடனேகூட இருந்தபடியினாலே அவர்‌ 
நன்மைசெய்கறவரயும்‌ பிசாசின்‌ வல்லமையில்‌ அகப்பட்ட யாவரையும்‌ 
குணமாக்குகிறவராயும்‌ சுற்றித்திரிந்தார்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ அபிஷேகமானது (யோர்தானில்‌ அவரின்‌ ஞானஸ்நானத்தின்‌ போது) 
பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள அவரது பதவி நிலைகளின்‌ நிறைவேறுதலாய்‌ இருந்தது. இது 
புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ இயேசு கிறிஸ்துவானவர்‌ தன்னில்‌ தீர்க்கதரிசிக்குரிய, பிரதான 
ஆசாரியருக்குரிய, இராஜாவிற்குரிய பதவி நிலைகளை ஒன்றுபடுத்தியதை உருவகமாக 
காண்பிக்கின்றது. அவருக்கூடாக இம்மூன்று பதவி நிலைகள்‌ அல்லது தொழிற்பாடுகளினது 
மெய்யான அர்த்தமும்‌ நோக்கமும்‌ வெளிப்படுத்தப்பட்டூள்ளது. 


1. தீர்க்கதரிசியாக, மனிதருக்கு முன்பாகத்‌ தேவனைப்‌ பிரதிநிதித்துவப்படூத்துகிறார்‌. அவர்‌ 
அவர்களுக்கு தேவனை வெளிப்படுத்துகிறார்‌. 

2. ஓர்‌ பிரதான ஆசாரியராக, தேவனுக்கு முன்பாக மனிதரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்‌. 

3. ஓர்‌ இராஜாவாக, தேவனுக்கும்‌ மனிதனிற்கும்‌ இடையில்‌ உள்ள அதிகாரப்பூர்வமான 
உறவை மறுசீர்ப்படுத்துகின்றார்‌. 


பின்வரும்‌ படமானது இதனை விளக்குகின்றது. 1) தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையிலான 
உறவு (பாவத்தின்‌ நிமித்தம்‌ மனிதன்‌ தேவனிடத்தில்‌ இருந்து பிரிக்கப்பட்டான்‌) அத்துடன்‌ 2) 
தீர்க்கதரிசன, 3) பிரதான ஆசாரியத்துவ 4) இராஜாரீக ஆகிய மூன்று பதவி நிலைகளின்‌ 
உண்மை அர்த்தத்தை இப்படம்‌ விளக்குகின்றது. 


ஓ © © ஓ 
தேவன்‌ 

Xx Xx Xx Xx 
ரர பாவம்‌ தீர்க்கதரிசி பிரதான ஆசாரியன்‌ | இராஜா 

Xx x Xx Xx 


இயேசுவின்‌ தீர்க்கதரிசன ஊழியமானது (யோவா 15:22) அவரது ஆசாரிய ஊழியத்திற்கான 
பாதையை ஆயத்தப்படுத்தியது (ஒப்‌. 1பேது 2:24). அது அப்படியே அவருடைய இராஜ்யத்தை 
ஸ்தாபிப்பதற்காக முழு நிச்சயமான முன்‌ நிபந்தனையாக இருந்தது (வெளி 19:16). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 42 


B. தீர்க்கதரிசன ஊழியம்‌ 
தீர்க்கதரிசன ஊழியத்தின்‌ வரைவிலக்கணம்‌ 


எபிரேய வார்த்தையான “நபி' (தீர்க்கதரிசி = ஈச!) எனும்‌ சொற்பதத்தின்‌ அர்த்தம்‌ 
நிச்சயமற்றதாக காணப்படுகின்றது. இருப்பினும்‌ அதைப்‌ பயன்படுத்தும்‌ விதம்‌ அதனை 
வெளிப்படுத்துகிறது: இதற்குரிய மிகத்‌ திறமான வரைவிலக்கணம்‌ பின்வரும்‌ வசனத்தில்‌ 
காணப்படுகின்றது. 


[2 


யாத்‌ 7:1-2 கர்த்தர்‌ மோசேயை நோக்கி: “பார்‌, உன்னை நான்‌ பார்வோனுக்கு 
தேவனாக்கினேன; உன்‌ சகோதரனாகிய ஆரோன்‌ உன்‌ தீர்க்கதரிசியாயீருப்பான்‌. நான்‌ 
உனக்குக்‌ கட்டளையிடும்‌ யாவையும்‌ ந சொல்லவேண்டும்‌; பார்வோன்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரைத்‌ 
தன்‌ சேசத்திலிருந்து அனுப்பிவீழிம்படி உண்‌ சகோதரனாகிய ஆரோன்‌ அவனிடத்தில்‌ 
பேசவேண்டும்‌”. 


இங்கே மோசே தேவனுடைய நிலையை எடுத்துக்கொண்டான்‌ எனக்‌ கூறலாம்‌. அவன்‌ 
தேவனுடைய அந்த வகிபங்கினை எடூத்துக்‌ கொண்டான்‌. அதேவேளை ஆரோன்‌ அவனுடைய 
வாயாக, தீர்க்கதரிசியாக இருந்தான்‌. மெய்யான தீர்க்கதரிசி உண்மையில்‌ தேவனுடைய ஓர்‌ 
பேச்சாளன்தான்‌. 


யாத்‌ 4:16 அவன்‌ உனக்குப்‌ பதிலாக ஜனங்களோடே பேசுவான்‌; இவ்விதமாய்‌ அவன 
உனக்கு வாயாக இருப்பான்‌; ந அவனுக்குத்‌ தேவனாக இருப்பாய்‌. 


உபா 18:18 உன்னைப்போல ஓரு தர்க்கதரிசியை நான்‌ அவர்களுக்காக அவர்கள்‌ 
சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணி, என்‌ வார்த்தைகளை அவர்‌ வாயில்‌ அருளுவேன; 
நான்‌ அவருக்குக்‌ கற்பிப்பதையெல்லாம்‌ அவர்களுக்குச்‌ சொல்லுவார்‌. 


எரே 1:9 கர்த்தர்‌ தமது கரத்தை நட்டி, என்வாயைத்‌ தொட்டு: இதோ, என்‌ வார்த்தைகளை 
உன்‌ வாயிலே வைக்கிறேன்‌. 


தீர்க்கதரிசன ஊழியமானது அடிப்படையில்‌ பின்வரும்‌ இரு தொழிற்பாட்டைக்‌ கொண்டுள்ளது: 


1. தேவனுடைய வார்த்தையைப்‌ பெற்றுக்கொள்ளல்‌. 
2. தேவனுடைய வார்த்தையை அறிவித்தல்‌. 


பின்வரும்‌ வரைபடம்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்து நிற்கின்றது: 


Xx Xx Xx 

ணன Xx >» X | Xx 
செய்தியை கடத்துகின்ற பொய்‌ தீர்க்கதரிசி கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி 
தீர்க்கதரிசி (எசே ர. (எசே 13:2-3) (யோனா) 
ஓ © © 


1) மெய்யான தீர்க்கதரிசி தேவனிடத்தில்‌ இருந்து செய்தியைப்‌ பெற்று தேவன்‌ யாரிடத்தில்‌ 
அவரை அனுப்புகிறாரோ அந்த மக்களுக்கு செய்தியை அறிவிக்கின்றார்‌ (இடது) 2) கள்ளத்‌ 
தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வார்த்தையைப்‌ பெறாமலே மக்களுக்கு செய்தியை 
கொடுக்கின்றான்‌. அவன்‌ தேவனால்‌ அனுப்பப்பட்ட து போன்று வெறுமனே உரிமை 
பாராட்டூகின்றான்‌. 3) கீழ்ப்படிவில்லாத தீர்க்கதரிசி தேவனிடத்தில்‌ இருந்து செய்தியைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டாலும்‌ தேவன்‌ யாரிடத்திற்கு அவரை அனுப்புகிறாரோ அந்த மக்களுக்கு 
தேவசெய்தியை சொல்ல மறுக்கிறார்‌. இதற்கு மிகவும்‌ பிரபல்யமான உதாரணமாக எந்தவித 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 43 


சந்தேகமும்‌ இன்றி யோனாவை எடுத்துக்கொள்ளலாம்‌. அவன்‌ தேவனுடைய செய்தியை 
நினிவே மக்களுக்கு எடுத்துரைக்க மறுக்கின்றான்‌. 


2. கிறிஸ்துவில்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தின்‌ நிறைவேறுதல்‌ 
a) பழைய ஏற்பாட்டில்‌ ஓர்‌ தீர்க்கதரிசியாக வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டார்‌ 


உபா 18:15 உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு தர்க்கதரிசியை உனக்காக உள்‌ 
நடுவே உன்‌ சகோதரரிலிருந்து எமும்பப்பணணு வார்‌; அவருக்குச்‌ செவிகொடுப்பீரகளாக! 


கிறிஸ்துவானவர்‌ அவருடைய மானிடப்‌ பிறப்பின்‌ போது மாத்திரமே ஒரு தீர்க்கதரிசியாக 
வராமல்‌ (புதிய உடன்படிக்கையில்‌), அவர்‌ பழைய உடன்படிக்கையிலேயே ஓர்‌ 


தீர்க்கதரிசியாக இருந்தார்‌. நித்தியத்தில்‌ இருந்தே அவர்‌ அப்படியாகவே இருந்தார்‌. 


1 பேது 1:11 தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ 
பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ மகிமைகளையும்‌ முன்னறிவித்தபோது, 
இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, அந்தக்‌ காலத்தின்‌ விசேஷம்‌ 
இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌. 


யோவா 1:1 ஆதிமுதல்‌ இருந்ததும்‌, நாங்கள்‌ கேட்டதும்‌, எங்கள்‌ கண்களினாலே கைதும்‌, 
நாங்கள்‌ நோக்கிப்பார்த்ததும்‌, எங்கள்‌ கைகளினாலே தொட்டதுமாயிருக்கற 
ஜீவவார்த்தையைக்குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. 


b) புதிய ஏற்பாடானது அவரை ஓர்‌ தீர்க்கதரிசியாக வெளிப்படூத்துகிறது. 

1) கிறிஸ்துவானவர்‌ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்‌. 

அப்‌ 3:22 மோசே பிதாக்களை நோக்கி: உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு 
இர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள்‌ சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவர்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லும்‌ எல்லாவற்றிலும்‌ அவருக்குச்‌ செவிகொடுப்பீர்களாக. 


அப்போஸ்தலனாகிய பேதுருவின்‌ வார்த்தைகள்‌ உபா 18:15-17ல்‌ காணப்படும்‌ 
வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேறுதலே! 


எபி 1:1-2 பூர்வகாலங்களில்‌ பங்குபங்காகவும்‌ வகைவகையாகவும்‌, தீர்க்கதரிசிகள்‌ மூலமாய்ப்‌ 
பிதாக்களுக்குத்‌ திருவுளம்‌ பற்றின தேவன்‌, இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ 
முலமாம்‌ நமக்குத்‌ திருவுஎம்பற்றினார்‌; இவரைச்‌ சர்வத்துக்கு.ம்‌ சுதந்தரவாளியாக 
நியமித்தார்‌, இவரைக்கொண்டு உலகங்களையும்‌ உண்டாக்கினார்‌. 


2) கிறிஸ்துவானவர்‌ தாமே தான்‌ ஒரு தீர்க்கதரிசி என அறிவித்தார்‌ 


மாற்‌ 6:44 இயேசு அவர்களை நோக்கி; தர்க்கதரிசி ஒருவன்‌ தன்‌ ஊரிலும்‌ தன்‌ இனத்திலும்‌ 
தன வீட்டிலுமேயன்றி வேறெங்கும்‌ கனவனமடையான்‌ என்றார்‌. 


லூக்‌ 13:33 இன்றைக்கும்‌ நாளைக்கும்‌ மறுநாளைக்கும்‌ நான்‌ நடமாடவேண்டும்‌; 
எருசலேமுக்குப்‌ புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும்‌ மழந்துபோகிறதில்லையென்று நான்‌ 
சொன்னதாக நங்கள்‌ போய்‌ அந்த நரிக்குச்‌ சொல்லுங்கள்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 44 


3 ஓர்‌ தீர்க்கதரிசன ஊழியத்திற்கான தேவைகளை இயேசுகிறிஸ்து நிறைவேற்றுகிறார்‌ 


யோவா 8:26 உங்களைக்குறித்துப்‌ பேசவும்‌ நியாயந்தர்க்கவும்‌ எனக்கு அநேக 
காரியங்களுூுண்டு. என்னை அனுப்பினவர்‌ சத்தியமுள்ளவர்‌; நரன்‌ அவரிடத்தில்‌ 
கேட்டவைகளையே உலகத்துக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


யோவா 12:49-50 நான்‌ சுயமாய்ப்‌ பேசவில்லை, நான்‌ பேசவேணடியது இன்னதென்றும்‌ 
உ பதேசிக்கவேணடியது  இன்னதென்றும்‌ என்னை அனுப்பின பிதாவே எனக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனயிருக்கிறதென்று அறிவேன்‌; 
ஆகையால்‌ நூன்‌ பேசுகிறவைகளைம்‌ பிதா எனக்குச்‌ சொன்னபடியே பேசுகிறேன்‌ 
என்றார்‌. 

யோவா 17:8 “நீர்‌ எனக்குக்‌ கொடுத்த வார்த்தைகளை நூன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தேன்‌; 
அவர்கள்‌ அவைகளை ஏற்றுக்கொண்டு, ... ” 


பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தியதன்‌ மூலமாக இயேசுவானவர்‌ தன்னுடைய 
தீர்க்கதரிசன ஊழியத்தை நிறைவேற்றியுள்ளார்‌: 


யோவா 16:25 இவைகளை நான்‌ உவமைகளாய்‌ உங்களுடனே பேசுகிறேன்‌; காலம்‌ வரும்‌, 
அப்பொழுது நான்‌ உவமைகளாய்‌ உங்களுடனே பேசாமல்‌, பிதாவைக்குறித்து 
வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்‌. 


அவர்‌ தீர்க்கதரிசன ஊழியத்தை பின்வருமாறு நிறைவேற்றினார்‌: 


உ அவருடைய சாட்சி ([//௱a7turéo] = to testify) ஓப்‌. யோவா 18:37. 
உ தன்னுடைய பிரசங்கத்திற்கூடாக ([/2774520] = 10 preach) ஓப்‌. மத்‌ 4:23 9:35. 
உ தன்னுடைய போதனைக்கூடாக ([எid45k0] = to teach) ஓப்‌. மத்‌ 4:23, 9:35. 


அவருடைய தீர்க்கதரிசன ஊழியம்‌ அடையாளங்களினாலும்‌, அற்புதங்களினாலும்‌ உறுதி 
செய்யப்பட்டது (உதாரணமாக மத்‌. 8ம்‌, 9ம்‌ அதிகாரங்களைப்‌ பார்க்கவும்‌). 


0) அவரது தீர்க்கதரிசன ஊழியத்தின்‌ விஷேசித்த அம்சங்கள்‌. 
அவர்‌ தேவனை தன்னிலும்‌ தனக்கூடாகவும்‌ வெளிப்படூத்தினார்‌: 


யோவா 1:18 தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை, பிதாவின்‌ மழயிவிருக்கிற 
ஒரேபேறான குமாரனே அவரை வெளிப்படுத்தீினார்‌. 


யோவா 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த 
வார்த்தை தேவனாயிருநதது. 


எல்லா தீர்க்கதரிசனங்களும்‌ அவரில்‌ நிறைவேறியுள்ளன. அவரை நீங்கள்‌ “தீர்க்கதரிசன 
மாம்சமாகுதல்‌” (ஒப்‌. யோவா 1:14) என அழைக்கலாம்‌. ஏனைய தீர்க்கதரிசிகள்‌ எல்லாம்‌ 
கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி நின்றனர்‌. 


லூக்‌ 24:44 அவர்களை நோக்கி: “மோசேயின்‌ நியாயப்பமானத்திலும்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
ஆகமங்களிலும்‌ சங்கதங்களிலும்‌ என்னைக்குறித்து எழுதியிருக்கறவைகளெல்லாம்‌ 
நிறைவேறவேண்டியதென்று, நான்‌ உங்களோடிருந்தபோது உங்களுக்குச்‌ 
சொல்லிக்கொண்டுவந்த விசேஷங்கள்‌ இவைகளை எண்றார்‌'”. 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ இந்த ஊழியத்தை பரிபூரணமாக செய்து முடித்தார்‌. உலக 
தோற்றத்திற்கு முன்பாகவே அவர்‌ “மகிமை” உள்ளவராக இருந்தார்‌ (ஒப்‌. யோவா 17:5), 
புதிய சிருஷ்டிப்பில்‌ அவர்‌ “ஒளியாக” இருப்பார்‌ (வெளி 21:23). இன்று அவர்‌ நம்முடைய 
“ஞானமாக” வந்துவிட்டார்‌ (1கொரி 1:30). இயேசுகிறிஸ்துவுடனான ஐக்கியத்தில்‌ மகிமை, 
ஒளி, ஞானம்‌ உண்டு! 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 45 


0. பிரதான ஆசாரிய ஊழியம்‌. 


1. பிரதான ஆசாரிய ஊழியத்தின்‌ வரைவிலக்கணமும்‌, கிறிஸ்துவில்‌ 
அதன்‌ நிறைவேறுதலும்‌ 


8) பிதாவிற்கு அண்மையில்‌ நம்மை அவர்‌ கொண்டு வருகின்றார்‌ 


கோஹேன்‌ - ஆசாரியன்‌ (kohén = றா/2() என்ற எபிரேய வார்த்தையின்‌ தோற்றத்தைக்‌ குறித்து 
(etymology) நமக்கு நிச்சயமில்லை.” வினைச்சொல்லான கஹான்‌ (8/2) என்பதன்‌ அர்த்தம்‌ 
“ஓர்‌ ஆசாரியனுக்குரிய ஊழியத்தை நிறைவேற்று” என்பதாக இருக்கின்றது (உதாரணமாக 
யாத்‌ 31:10). இந்த வார்த்தையின்‌ அர்த்தமானது ஓர்‌ ஆசாரியன்‌ மனிதர்களை தேவனுக்கு 
அண்மையில்‌ (மறுபடியும்‌) கொண்டு வருதல்‌ என்பதாக இருக்கின்றது. பின்வரும்‌ வரைபடம்‌ 
அதனை விளக்குகிறது: 


பலி (இரத்தம்‌) X தேவன்‌ 


Leb 


ஆசாரியன்‌ 


X மனிதன்‌ 


பாவமானது தேவனிடம்‌ இருந்து மனிதர்களைப்‌ பிரிக்கின்றது. கிறிஸ்துவானவர்‌ இப்பூமிக்கு 
வந்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார்‌. ஓர்‌ பிரதான ஆசாரியராக அந்த 
இரத்தத்தை எடுத்து பிதாவிற்கு முன்பாக கொண்டு வந்து தேவனிடம்‌ இருந்து மனிதனைப்‌ 
பிரித்த அந்த பாவத்திற்காக பாவநிவர்த்தி செய்கிறார்‌. இப்படியாக அவர்‌ மனிதனை 
தேவனிடத்திற்கு மறுபடியுமாக கொண்டு வருகிறார்‌ (கொலோ 1:19-20). 


ஓர்‌ பிரதான ஆசாரிய ஊழியத்தை பிரதிநிதித்துவப்படூத்தும்‌ ஆழமான அர்த்தத்தையுடைய ஓர்‌ 
நல்ல உதாரணத்தை லேவியராகமம்‌ வழங்குகிறது. பாவநிவர்த்தியின்‌ நாளில்‌ செய்யப்படும்‌ 
பிரதான ஆசாரிய ஊழியம்‌ இதை மிக விரிவாக விளங்கப்படுத்துகிறது. பிரதான ஆசாரியர்‌ 
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ இரத்தத்தை கொண்டு வருகிறார்‌: 


லேவி 16:15 பின்பு ஜனத்தினுடைய பாவ்நிவாரணபலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன்‌ 
கொன்று, அதின்‌ இரத்தத்தைத்‌ திரைக்கு உட்புறமாகக்‌ கொண்டுவந்து, காளையின்‌ 
இரத்தத்தைத்‌ தெளித்ததுபோல, அதின்‌ இரத்தத்தையும்‌ கிருபாசனத்தின்மேலும்‌ அதற்கு 
முன்பாகவும்‌ தெளித்து... 


லேவி 16:17 பாவுநிவிர்த்தி செய்யும்படி அவன்‌ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்‌ பிரவேசித்து, 
தனக்காகவும்‌ தண்‌ வீட்டாருக்காகவும்‌ இஸ்ரவேல்‌ சபையார்‌ அனைவருக்காகவும்‌ 
பாவுநிவிர்த்தி செய்து, வெளியே வருமளவும்‌ ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌ ஒருவரும்‌ 
இருக்கலாகாது. 

புதிய ஏற்பாட்டில்‌ - புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ - கிறிஸ்துவானவர்‌ தாமே தம்முடைய 

சொந்த இரத்தத்தின்‌ மூலமாக ஒரே தடவையில்‌ தேவனிடத்திற்கு (ஒப்‌. எபி 9:24-28) 

மறுபடியும்‌ நம்மைக்‌ கொண்டு வருகிறார்‌ (ஒப்‌. எபி 9:24-28). 


ழு Compare Willem A. VanGemeren, General Editor, New International Dictionary of Old Testament Exegesis, 
volume 2 (Carlisle, UK: Paternoster Publishing, 1996), pp. 601-605. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 46 


எபி 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைக௫டைய இரத்தத்தினாலே அல்ல, 


தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்‌ ஒரேதரம்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, 
நித்திய மீட்பை உண்டுபண்ணீனார்‌. 


எபே 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌. 


b) அவர்‌ நமது மத்தியஸ்தர்‌ 


பிரதான ஆசாரியர்‌ தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையில்‌ ஓர்‌ மத்தியஸ்தராக சேவகம்‌ 
புரிகிறார்‌. அவர்‌ தேவபிரசன்னத்திற்குள்‌ வந்து பின்னர்‌ மக்களிடம்‌ திரும்பி செல்கிறார்‌: 


எண்‌ 6:23 நீ ஆரோனோடும்‌ அவன்‌ குமாரரோடும்‌ சொல்லவேண்டியது என்னவென்றால்‌: 
“நீங்கள்‌ இஸ்ரவேல்‌ புத்திரை ஆசீர்வதிக்கும்போது, அவர்களைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லவேணழயதாவது: ” 


மல்‌ 2:7 ஆசாரியனுடைய உதடுகள்‌ அறிவைக்‌ காக்கவேண்டும்‌; வேதத்தை அவன்‌ வாயிலே 
கதேடுவார்களை; அவன்‌ சேனைகளுடைய கர்த்தரின்‌ தூதன்‌. 


ஆசாரியரின்‌ இன்னொரு வேலை என்னவென்றால்‌ “ஊரிம்‌ தும்மிம்‌' ஊடாக ஆலோசனை 
பண்ணுவதின்‌ மூலம்‌ மக்களுக்கான தேவ ஆலோசனையை கேட்டுப்‌ பெற்றுக்கொள்வதாகும்‌. 
(ஓப்‌. யாத்‌ 28:30; எண்‌ 27:21). 


கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து தம்முடைய மரணம்‌ உயிர்த்தெழுதலினால்‌ நம்முடைய 
ஒரேயொரு மத்தியஸ்தராக இருக்கின்றார்‌ (2 புதிய உடன்படிக்கையில்‌): 


1 தீமோ 2:5 தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ ஒருவரே. 


எபி 7:25 மேலும்‌, தமது முலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக 
வேண்டுதல்செய்யும்படிக்கு அவர்‌ எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கறவராகையால்‌ 
அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயுமிருக்கறார்‌. 


புதிய ஏற்பாடானது இயேசு கிறிஸ்துதான்‌ புதிய உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தர்‌ என 
விஷேசித்த விதமாய்‌ கூறுகிறது (ஒப்‌. எபி 9:15;12:24). அதேவேளை மோசேயை பழைய 
உடன்படிக்கையின்‌ மத்தியஸ்தராக காண்பிக்கின்றது (யோவா 1:17; 2கொரி 3:4-18) 


௦) அவர்‌ நமக்காக பரிந்து பேசுபவர்‌ (பிரதிநிதி) 


தேவனுடைய கண்ணோட்டத்தில்‌ பிரதான ஆசாரியனானவர்‌ மனிதக்காகப்‌ பரிந்து பேசுனராக 
அல்லது பிரதிநிதியாக இருப்பார்‌: 


எபி 5:1 அன்றியும்‌, மணுஷரில்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட எந்தப்‌ பிரதான ஆசாரியனும்‌ 
பாவங்களுக்காகக்‌ காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ செலுத்தும்படி, மனுஷருக்காகத்‌ 
கதேவகாரியங்களைப்பற்றி நியயிக்கப்படுகிறொன்‌. 


யாத்‌ 28:11-12,29 இரத்தினங்களில்‌ முத்திரை வெட்டுகிறவர்கள்‌ செய்யும்‌ வேலைக்கு ஓப்பாக 
அந்த இரண்டு கற்களிலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களை வெட்டி, அவைகளைப்‌ 
பொன்‌ குவளைகளில்‌ பதிப்பாயாக.ஆரோன்‌ கர்த்தருக்கு முன்பாகத்‌ தன்‌ இரண்டு 
தோள்களின்மேலும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களை ஞாபகக்குறியாகச்‌ சுமந்துவர, 
அநத இரண்டு கற்களையும்‌ ஏபோத்துக்‌ தோள்களின்மேல்‌ அவர்களை 
நினைக்கும்பழியான கற்களாக வைக்கக்கடவாய்‌... ஆரோன்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ 
பிரவேசிக்கு. ம்போது, இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நாமங்களைத்‌ தன்‌ இருதயத்தின்மேலிருக்கும்‌ 
நியாயவிதி மார்ப்பதக்கதகிலே கர்த்தருடைய சந்நிதானத்தில்‌ ஞாபகக்குறியாக 
எப்பொழுதும்‌ தரித்துக்கொள்ளக்கடவன்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 47 


பிரதான ஆசாரியர்‌ தேவனுக்கு முன்பாக ஜனங்களை அதாவது அவர்களுடைய 
நாமங்களுடன்‌ பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்‌. அவர்‌ தம்முடைய மார்பதக்கத்தில்‌ பதிக்கப்பட்ட 
12 இஸ்ரவேல்‌ கோத்திரத்தின்‌ பெயர்களை விலையுயர்ந்த கல்லினால்‌ பதித்திருப்பார்‌. 
தேவனுக்கு முன்பாக ஓர்‌ ஞாபகார்த்தமாக அது பதிக்கப்பட்டிருக்கும்‌. 


ஆனால்‌ புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ தேவனுக்கு முன்பாக நமக்காக வாதிடூம்‌ அல்லது 
பரிந்து பேசும்‌ வக்கீலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்‌. 


1 யோவா 2:1 என்‌ பிள்ளைகளை, நங்கள்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு 
எழுதுகிறேன்‌; ஒருவன்‌ பாவஞ்செய்வானானால்‌, நதியரராயிரக்கிற இயேசுகிறிஸ்து 
நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசுகிறவரயிருக்கீறார்‌. 


எபி 9:24 அந்தப்படி, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால்‌ 
செய்யப்பட்டதாயிருக்குற பரிசுத்த ஸ்தலத்திலே கறிஸ்துவானவர்‌ பிரவேசியாமல, 
பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காகத்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
பிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கீறார்‌. 


எபி 7:25 மேலும்‌, தமது முலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்‌ 
செய்யும்டிக்கு அவர்‌ எய்பொழுதும்‌ உயிரோழருக்கிரவராகையால்‌ அவர்களை 
முற்றுமுழிய இரட்சிக்க வல்லவராயுமிருக்கிறார்‌. 

இயேசுவின்‌ ஊழியத்தை பிரதான ஆசாரியராக மிகத்‌ தெளிவாக நமக்கு காண்பிக்கும்‌ பழைய 

ஏற்பாடானது நமக்கு அருமையான பாடங்களை கற்றுத்‌ தருகிறது. ஆண்டவராகிய 

இயேசுகிறிஸ்துவினிடத்திற்கு போகும்‌ பாதை மிக எளிதானதாக இருப்பதினால்‌ மிக அதிகம்‌ 

பெறுமதி வாய்ந்தவராக நமக்கு அவர்‌ தோன்ற வேண்டும்‌! 


2. பிரதான ஆசாரியருடைய ஊழியத்திற்கான நிபந்தனைகளும்‌ 
அதனை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றுகிறார்‌. 


ஓர்‌ பிரதான ஆசாரியரின்‌ ஊழியத்தை நிறைவேற்ற பின்வரும்‌ நிபந்தனைகள்‌ கண்டிப்பாக 
நிறைவேற்றப்பட வேண்டும்‌. 


8) பிரதான ஆசாரியர்‌ ஓர்‌ மனிதனாக இருக்க வேண்டும்‌. 
எபி 5:1 அன்றியும்‌, மனுஷரில்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட எந்தப்‌ பிரதான ஆசாரியனும்‌ 
பாவங்களுக்காகக்‌ காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ செலுத்தும்படி, மனுஷருக்காகத்‌ 


தேவகாரிபங்களைப்பற்றி நியமிக்கப்படுகறான்‌... 


ஜனத்தின்‌ மனசாட்சியை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருவதற்காக அவர்களுக்காக 
பரிதவிக்கும்‌ இருதயத்தை அவர்‌ நிச்சயமாய்‌ உடையவராய்‌ இருக்க வேண்டும்‌. 


இதன்‌ விளைவாகவே, கிறிஸ்து ஒரு மனிதனாக இருக்க வேண்டியிருந்தது. 
எபி 2:17 அன்றியும்‌, அவர்‌ ஜனத்தின்‌ பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக, 
கதேவகாரியங்களைக்குறித்து இரக்கமும்‌ உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியரயிருக்கும்படிக்கு 
எவ்விதத்திலும்‌ தம்முடைய சகோதரருக்கு ஓப்பாகவேணடியதாயிருந்தது. 
b) பிரதான ஆசாரியர்‌ கட்டாயமாக தேவனால்‌ அழைக்கப்பட்டவராக இருக்க 
வேண்டும்‌ 


எபி 5:4 மேலும்‌, ஆரோனைப்போலத்‌ தேவனால்‌ அழைக்கப்பட்டாலொழிய, ஒருவனும்‌ இந்தக்‌ 
கனமான அஊழியத்துக்குத்‌ தானாய்‌ ஏற்படுகறதில்லை. 


பிரதான ஆசாரிய ஊழியம்‌ திறமை அடிப்படையில்‌ கொடுக்கப்படவில்லை. அது ஓர்‌ அழைப்பு 
அல்லது நியமனமாகும்‌. அழைக்கப்பட்டவர்கள்‌ மாத்திரமே தேவனுக்கு முன்பாக வர முடியும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 48 


கிறிஸ்து கூட தேவனால்‌ அழைக்கப்பட வேண்டியிருந்தது: 


எபி 5:5-6 அந்தப்படியே கிறிஸ்துவம்‌ பிரதான ஆசாரியராயிருக்குறதற்குத்‌ தம்மைத்தாமே 
உயர்த்தவிலலை; நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று நூன்‌ உம்மை ஜெறிப்பித்தேன்‌ 
என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார்‌. அப்படியே வேறொரு 
இடத்திலும்‌: நீர்‌ மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்‌ படி என்றென்றைக்கும்‌ 
ஆசரரியராயிருக்கீறீர்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. 


௦) பிரதான ஆசாரியர்‌ பரிசுத்தமுள்ளவராய்‌ இருக்க வேண்டும்‌ 


யாத்‌ 28:36 பசும்பொன்னினால்‌ ஒரு பட்டத்தைப்‌ பண்ணர்‌, கர்த்தருக்குப்‌ பரிசுத்தம்‌ என்று 
அதிலே முத்திரை வெட்டாக வெட்ட... 


லேவி 21:6 தங்கள்‌ தேவனுடைய நாமத்தைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காமல்‌ அவருக்கேற்ற 
யரிசுத்தராயிருப்பார்களாக; அப்பத்தையும்‌ செலுத்துகிறவர்களாதலால்‌ பரிசுத்தமாயிருக்க 
வேண்டும்‌. 


லேவி 21:18 ... அங்கவீனமுள்ள ஒருவனும்‌ அணுகலாகாது; குருடனானாலும்‌, 
சப்பாணியானாலும்‌, குறுகின அல்லது நண்ட அவயவமுள்ளவனானாலும்‌..., 


எபி 7:26 பரிசுத்தரும்‌, குற்றமற்றவரும்‌, மாசில்லாதவரும்‌, பாவிகளுக்கு விலகினவரும்‌, 
வானங்களிலும்‌ உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு 
ஏற்றவராயிருக்கிறார்‌. 


இதன்‌ விளைவாகவே கிறிஸ்துவும்‌ பரிசுத்தமுள்ளவராய்‌ இருக்க வேண்டியிருந்தது: 


1 பேது 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கீறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற 
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கறீர்களே. 


எபி 4:15 நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரித.பிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ 
நமக்கிராமல்‌, எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, 
யாவமில்லாதவரயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கறார்‌. 


எபி 7:26-28 பரிசுத்தரும்‌, குற்றமற்றவரும்‌, மாசில்லாதவரும்‌, பாவிகளுக்கு விலகினவரும்‌, 
வானங்களிலும்‌ உயர்ந்தவருமாயிருக்கற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு 
ஏற்றவராயிருக்கீறார்‌.... நிபாயப்பிரமாணமானது பெலவனமுள்ள மனுஷர்களைப்‌ பிரதான 
ஆசாரியராக ஏற்படுத்துகறெது; நியாயப்பிரமானத்துற்குப்பின்பு உண்டான ஆணையோடே 
விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும்‌ பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. 


0) பிரதான ஆசாரியர்‌ ஒரு பலியை செலுத்த வேண்டியிருந்தது 


எபி 5:3 அதினிமித்தம்‌ அவன்‌ ஜனங்களுடைய பாவங்களுக்காகப்‌ பலியிடவேணழயதுபோல, 
தன்னுடைய பாவங்களுக்காகவும்‌ பலியிடவேழழையதாயிருக்கிறது. 


பலியின்‌ இரத்தமில்லாமல்‌ பிரதான ஆசாரியன்‌ தேவபிரசன்னத்திற்குள்‌ வர முடியாது. இதன்‌ 
விளைவாக கிறிஸ்துவும்‌ ஓர்‌ பலியை செலுத்த வேண்டியிருந்தது: 


எபி 7:27 அவர்‌ பிரதான ஆசாரியர்களைப்போல முன்பு சொந்தப்‌ பாவங்களுக்காகவும்‌, பின்பு 
ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும்‌ நாடோறும்‌ பலியிடவேண்டுவதில்லை; ஏனெனில்‌ 
தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரேதரம்‌ செய்துமுடித்தார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 49 


எபி  10:10இயேசுகிறிஸ்துவீுனுடைய சரீரம்‌ ஒரேதரம்‌ பலியிடப்பட்டதினாலே, அந்தச்‌ 
சித்தத்தின்படி நாம்‌ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


எபி 10:14 ஏனெனில்‌ பரிசுத்தமாககப்படுகிறவர்களை ஓரே பலியினாலே இவர்‌ 
என்றென்றைக்கும்‌ பூரணப்படுத்தியிருக்கறார்‌ (எபி 12:14 ல்‌ உள்ள எச்சரிப்பையும்‌ 
பார்க்கவும்‌). 


எபே 5:2 கிறிஸ்து நமக்காகத்‌ தம்மைத்‌ தேவனுக்குச்‌ சுகந்த வாசனையான 
காணிக்கையாகவும்‌ பலியாகவும்‌ ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ அன்புகூர்ந்ததுபோல, 
ங்களும்‌ அன்பிலே நடந்துகொள்ளாுங்கள்‌. 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ எதையும்‌ பலி செலுத்தவில்லையே; இல்லை, அவர்‌ தம்மைத்தாமே 
நமக்காக ஓர்‌ பலியாக செலுத்தினார்‌ (எபி 9:12.26). ஒரு பலியின்‌ மதிப்பு இரத்தத்தில்‌ 
இருக்கின்றது. இதன்‌ நிமித்தம்‌ கிறிஸ்துவும்‌ மரிக்க வேண்டியிருந்தது. 


லேவி 17:11 மாம்சத்தின்‌ உயிர்‌ இரத்தத்தில்‌ இருக்கிறது; நான்‌ அதை உங்களுக்குப்‌ 
பலிப்டத்தின்மேல்‌ உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகப்‌ பாஹிவிர்த்தி செய்யும்படிக்குக்‌ 
கட்டளையிட்டேன்‌; ஆத்துமாவிற்காகப்‌ பாவறிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. 


எபி 9:22  நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே 
சுத்திகரிக்கப்படும்‌; இரத்தஞ்சிந்துதவில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது. 


பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள பிரதான ஆசாரிய ஊழியத்தைப்‌ போன்றே பிரதான ஆசாரிய 
ஊழியத்தின்‌ மையம்‌ அதன்‌ பலியிலும்‌, ஜெபத்திலும்‌ தங்கியுள்ளது. கிறிஸ்துவானவர்‌ 
ஏற்கனவே பலியை நிறைவேற்றிவிட்டார்‌. அவருடைய பரிந்து பேசுதல்‌ இன்றுவரை 
தொடர்கிறது (ஒப்‌. ரோம 8:34; எபி 4:14-16; 1யோவா 2:1-2). நான்‌ முதலாவதாக இயேசு 
கிறிஸ்துவின்‌ பலியை, அதாவது அவரது மரணத்தைக்‌ குறித்து பேசுகிறேன்‌. பின்னர்‌ அவரது 
பரிந்து பேசும்‌ ஊழியத்தைக்‌ குறித்து பேசுவேன்‌. இதோ முதலாவது உதாரணம்‌ : 


மிகப்பெரிய வருடாந்த பாவநிவர்த்தியின்‌ நாள்‌ (Day of Atonement) (யொம்‌ கிப்பூர்‌ [௦ 
Kiறறபா] என அழைக்கப்பட்டது: ஒப்‌.லேவி 16). சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின்‌ கிரியையை 
மிக அதிசயமாய்‌ விபரிக்கிறது. பிரதான ஆசாரியர்‌ முதலாவது தன்னைத்தானே சுத்திகரிக்க 
வேண்டும்‌. பரிசுத்தமான ஆடை அணிய வேண்டும்‌. (லேவி 16:4), பின்னர்‌ வேண்டப்பட்ட 
பலியை செலுத்த வேண்டும்‌, அதன்‌ பின்‌ திரைக்குப்‌ பின்னால்‌ உள்ள மகா பரிசுத்த 
ஸ்தலத்தினுள்‌ இரத்தத்தை எடுத்துச்‌ சென்று ஓப்புரவாகுதலின்‌ அடையாளமாக பாவ 
நிவர்த்தியின்‌ விரிப்பின்‌ மேல்‌ அவ்விரத்தத்தை தெளிக்க வேண்டும்‌ (லேவி 16:1514). அதன்‌ 
பின்னர்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்தில்‌ இருந்து வெளியே வந்து மக்களுக்கு முன்பாக நிற்பான்‌ 
(லேவி 16:24). இதன்‌ ஒப்புமை என்னவெனில்‌, இயேசு கிறிஸ்துவானவர்‌ மனிதனாக வந்தார்‌ 
(ஓர்‌ மனித சரீரத்தினால்‌ தன்னைத்தான்‌ போர்த்திக்‌ கொண்டார்‌) (எபி 9:25; பிலி 2:7), மனித 
குலத்திற்காக தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்தார்‌. பின்னர்‌ பரம வாசஸ்தலத்திற்கு திரும்பி 
தம்முடைய இரத்தத்தை பிதாவிற்கு அளித்தார்‌ (எபி 9:24-25). அங்கிருந்து முடிவு காலத்தின்‌ 
போது மனுக்குலத்திடம்‌ மறுபடியும்‌ திரும்பி வருவார்‌. இம்முறை பாவத்தின்‌ நிமித்தம்‌ அல்ல 
(எபி 9:28), ஏனெனில்‌ அவர்‌ ஒரே தடவையில்‌ சிலுவையில்‌ எல்லோருக்காகவும்‌ 
மரித்துவிட்டார்‌ (எபி 10:10.14): 


முதல்‌ வருகை இரணீடாம்‌ 
வருகை 
லேவி 16:1-4.34 லேவி 16:15.21 லேவி 16:24 
எபி 9:26 எபி 9:24 எபி 9:28 
பிலி 2:7 1யோவா 1:9 மத்‌ 24:30 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 50 


3. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ முக்கியத்துவம்‌ 


பிரதான ஆசாரியன்‌ பலிபீடத்தில்‌ மிருகங்களின்‌ பலியை செலுத்தி ஜனங்களுக்கு பாவ 
நிவர்த்தியை கொண்டூ வரும்‌ படியாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ இரத்தத்துடன்‌ சென்று 
திரும்பி வரும்‌ பொழுது, அவனுக்கு இது எப்படியாக இருந்திருக்கும்‌ என கற்பனை செய்து 
பாருங்கள்‌. இயேசு கிறிஸ்துவும்‌ கொல்கொதா மலையில்‌ தம்‌ இரத்தத்தை சிந்தி மரித்த 
வேளையில்‌ அது எப்படிப்பட்ட ஓர்‌ புனிதமான தருணமாக இருந்திருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ 
அந்நாளில்‌ தானே திடீரென அங்கே இருள்‌ சூழ்ந்தது. கிறிஸ்துவானவர்‌ அவ்வேளையில்‌ 
எனக்காகவும்‌ நம்மெல்லோருக்காகவும்‌ மரித்தார்‌! இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தைக்‌ குறித்துப்‌ 
பேசும்‌ பகுதிகள்‌ எபிரேய நிருபத்தில்‌ இருந்து மிக முக்கியமானவைகள்‌ இதோ: எபி 1:1-4; 
2:14-17; 7:22-28; 8:1-7; 9:1-14.22-28; 10:1-14.19-25). 


பழைய ஏற்பாட்டில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌ மிக அதிகமாக முன்னுரைக்கப்பட்டூள்ளது: 


௮) பழைய ஏற்பாட்டில்‌ இது முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. 


பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள அநேக உருவகங்களும்‌ தீர்க்கதரிசனங்களும்‌ ஆண்டவராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தை சுட்டிக்காட்டூுகின்றதாய்‌ இருந்தது. 


ஆதி 3:15 உனக்கும்‌ ஸ்திர்க்கும்‌, உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌; அவர்‌ உன்‌ தலையை நசுக்குவார்‌, நீ அவர்‌ குதிங்காலை நசுக்குவாய்‌ 
எனறார்‌. 


ஆதி 3:21 தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கும்‌ அவன்‌ மனைவிக்கும்‌ தோல்‌ உடைகளை 
உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தீனார்‌. 


யாத்‌ 12 பஸ்கா ஆட்டுக்குட்டி 


லேவியராகமம்‌ எல்லா பலிகளும்‌ 


ஏசா 53:7 அவர்‌ நெருக்கப்பட்டும்‌ ஒடுக்கப்பட்டும்‌ இருந்தார்‌, ஆனாலும்‌ தம்முடைய வாயை 
அவர்‌ திறக்கவில்லை; அடிக்கப்படும்படி கொண்டுபோகப்படுகிற ஒரு 
ஆட்டுக்குட்டியைப்போலவும்‌, தன்னை மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாகச்‌ சத்தமிடாதிருக்கற 
ஆட்டைப்போலவும்‌, அவர்‌ தம்முடைய வாயைத்‌ திறவாதிகுந்தார்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தைக்‌ குறித்த மையச்‌ செய்தியை (பொருள்‌) நாம்‌ பழைய 
ஏற்பாடு முழுவதும்‌ காணலாம்‌. 


லூக்‌ 24:25-27 அப்பொழுது அவர்‌ அவர்களை நோக்கி: “தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன யாவையும்‌ 
விசுவாசிக்கிறதற்குப்‌ புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களை, கிறிஸ்து இவ்விதமாகப்‌ 
பாடுபடவும்‌, தமது மகிமையில்‌ பிரவேசிக்கவும்‌ வேணடியதில்லையா என்று சொல்லி”, மோசே 
முதலிய சகல தீர்க்கதரிசிகளும்‌ எழுதின வேதவாக்கியங்களெல்லாவற்றிலும்‌ தம்மைக்குறித்துச்‌ 
சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்துக்‌ காண்பித்தார்‌. 


b) புதிய ஏற்பாட்டின்‌ மையச்‌ செய்தி (பொருள்‌) 


சுவிஷேசத்தில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்‌ வாழ்ந்த போது உள்ள 
இறுதி மூன்று நாட்களைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தை குறித்து 
புதிய ஏற்பாட்டில்‌ குறைந்தது 175 தடவைகளுக்கு அதிகமாக கூறப்பட்டுள்ளது. இங்கே சில 
முக்கியமான வேதாகம பகுதிகள்‌ இதோ: மத்‌ 27:31; யோவா 19:28ஈீ; அப்‌ 2-3; ரோம 3:21- 
25; 5:6-11; 6:11] எபி 2:14-18; 9:11-28; 10:10-14; 1பேது 1:18-21; 2:21-24; வெளி 5:6-12). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 51 


௦) அவருடைய மாம்சமாகுதலின்‌ பிரதான நோக்கம்‌ 


அவர்‌ ஏன்‌ மாம்சத்தில்‌ வந்தார்‌ என்பதைக்‌ குறித்து நாம்‌ மேலே இயேசு கிறிஸ்துவின்‌ 
மாம்சமாகுதலைக்‌ குறித்த அதிகாரத்தில்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம்‌. இங்கே பிரதானமான 
காரணம்‌ என்னவெனில்‌, மனுக்குலத்தின்‌ பாவத்திற்காக மரிக்க கூடியதாய்‌ இருக்கும்‌ படிக்கு, 
அவர்‌ வந்தார்‌ என்பதே: 


மாற்‌ 10:45 அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளனாம்படி வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌. 


மாற்கு சுவிஷேசத்தில்‌ இவ்வசனம்‌ மிக பிரதானமானதாக கருதப்பட்டூுள்ளது என்பதை நாம்‌ 
அவதானிக்க வேண்டும்‌. 


எபி 2:14 ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, 
அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; 
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே 


அழிக்கும்படிக்கும்‌, ... 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய பாடூகளைக்‌ குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு 
மும்முறை அறிவித்தது (ஒப்‌. லூக்‌ 9:22; 9:44-46; 18:31-34) அவருடைய மரணத்தின்‌ அளவிட 
முடியா முக்கியத்துவத்திற்கு சாட்சிபகர்கிறது. 


0) சுவிஷேசத்தின்‌ அடிப்படைகள்‌ 


“நற்செய்தி”யானது (இதனுடைய கிரேக்க வார்த்தை: “இவாஞ்சலியோன்‌”” ஜநரயபெஃடழைஸெ). 
நான்‌ ஜீவிக்கும்‌ படியாய்‌ கீறிஸ்து எனக்காக மரித்ததே: 


1கொரி 15:1-3 அன்றியும்‌, சகோதரரே, நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தை 
மறுபடியும்‌ உங்களுக்குத்‌ தெரியப்படுத்துகிறேன்‌; நீங்களும்‌ அதை ஏற்றுக்கொண்டு, 
அதிலே நிலைத்திருக்கறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்தபிரகாரமாய்‌, நிங்கள்‌ 
அதைக்‌ கைக்கொணிருந்தால்‌, அதினாலே இரட்சிக்கப்படுவீர்கள்‌; மற்றப்படி உங்கள்‌ 
விசுவாசம்‌ விருதாவாயிருக்குமே. நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக 
ஒப்புவித்ததும்‌ என்னவென்றால்‌, கீறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்பழ தமது 
பாவங்களுக்காக மரித்து... 


6) கிறிஸ்தவ விசுவாசத்தின்‌ இருதயம்‌ 
ஏனைய மதங்கள்‌ யாவும்‌ அதனை ஸ்தாபித்த ஸ்தாபகர்களின்‌ வாழ்க்கையையும்‌ 


போதனையையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது. ஆனால்‌ கிறிஸ்தவமோ அதனுடைய 
ஸ்தாபகரின்‌ மரணம்‌ உயிர்த்தெழுதலில்‌ தனது அடிப்படையை கொண்டூ இயங்குகின்றது. 


1) நம்முடைய இரட்சிப்பிற்கு இன்றியமையாத நற்செய்தி அடிப்படைகள்‌ 


யோவா 3:14 சர்ப்பமானது மோசேயினால்‌ வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதுபோல 
மனுஹகுமாரனும்‌... 


யோவா 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, கோதுமை 
மணியானது நிலத்தில்‌ விழுந்து சாகாவிட்டால்‌ தனித்திருக்கும்‌, செத்ததேயாகில்‌ மிகுந்த 
பலனைக்கொடுக்கும்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌ இல்லாமல்‌ அங்கே மீட்பும்‌ இல்லை, பலாபலன்களும்‌ இல்லை. 
ஏனெனில்‌ “மீட்கும்‌ பொருளானது” செலுத்தப்பட்டாலே பாவமன்னிப்பு சாத்தியமாகும்‌. இயேசு 
கிறிஸ்துவானவர்‌ சிலுவையிலே நமக்குப்‌ பதிலான தமது மரணத்திற்கூடாக செலுத்தினார்‌ (ஒப்‌. 
மாற்‌ 10:45; ரோம 3:25-26; கொலோ 2:14-15). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 52 


ஐ பரலோகத்தில்‌ இயேசு முக்கிய அவதானிப்புப்‌ பொருளாகின்றார்‌ 


லூக்‌ 9:30-31 அன்றியும்‌ மோசே எலியா என்னும்‌ இரண்டுபேரும்‌ மகிமையோடே காணப்பட்டு, 
அவருடனே சம்பாஷணைபண்ணி, அவர்‌ எருசலேமிலே நிறைவேற்றப்போகிற அவருடைய 
மரணத்தைக்குறித்துப்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 


வெளி 5:8-12 அநத நான்கு ஜீவன்களாம்‌, இருபத்துநான்கு முப்பர்கூம்‌ 
ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்துதொழுதனர்‌. 


4. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ முக்கியத்துவம்‌ 


முன்னமே நான்‌ சொன்னது போல, அநேக மார்க்கங்கள்‌ (மதங்கள்‌) அதனுடைய ஸ்தாபகரின்‌ 
வாழ்க்கையிலும்‌ போதனையிலும்‌ தன்னுடைய அடிப்படையை (ஆரம்பத்தை) 
கொண்டியங்குகின்றது. ஆனால்‌, கிறிஸ்தவமோ அப்படியாக அல்ல. கிறிஸ்தவ விசுவாசத்தின்‌ 
இருதயமே அதனுடைய ஸ்தாபகரான இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமேயாகும்‌. இதன்‌ நிமித்தம்‌ 
தான்‌ புரட்டஸ்தாந்து மக்களுக்கு பெரிய வெள்ளி (0௦௦0 ஈரி) பண்டிகை மிகவும்‌ 
முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஏன்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்திற்கு நாம்‌ இவ்வளவு 
முக்கியத்துவத்தை காண்பிக்கின்றோம்‌? இதனை விளங்கிக்கொள்வதற்கு, நாம்‌ நிச்சயமாக 
மனித குலத்தின்‌ வரலாற்றின்‌ ஆரம்பத்திற்கே திரும்பிச்‌ செல்ல வேண்டும்‌. 


தேவன்‌ முதல்‌ மனிதனுக்குக்‌ கொடுத்த எச்சரிப்பை நாம்‌ நினைவு கூருவது அவசியம்‌ : 


ஆதி 2:16-17 தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை நோக்கி: “நீ தோட்டத்திலுள்ள சகல 
விருட்சத்தின்‌ கனியையும்‌ புசிக்கவே புசிக்கலாம்‌. ஆனாலும்‌ நன்மைதமை அறியத்தக்க 
விருட்சத்தின்‌ கனியைப்‌ புசிக்கவேண்டாம்‌. அதை ந புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌ 
என்று கட்டளையிட்டார்‌. ” 


துரதிர்ஷ்டவசமாக, ஆதாமும்‌ ஏவாளும்‌ கீழ்ப்படியாமல்‌ தடுக்கப்பட்ட கனியைப்‌ புசித்தார்கள்‌. 
தேவன்‌ ஏற்கனவே அவர்களை எச்சரித்தபடியினால்‌ அவர்கள்‌ மன்னிக்கப்பட முடியாதபடிக்கு 
குற்றவாளிகளாய்‌ இருந்தார்கள்‌. உண்மையான அன்பானது கண்ணை மூடிய ஒரு கீழ்ப்படிதல்‌ 
அல்ல. அதன்‌ உண்மைத்துவம்‌ நிரூபிக்கப்பட வேண்டும்‌. இங்கே தெரிவுக்கு சாத்தியம்‌ 
இல்லாதபடி அன்பு இருக்க முடியாது. இந்த வீழ்ச்சியானது ஆதாமையும்‌ ஏவாளையும்‌ 
பாவத்திற்குள்‌ தள்ளி, அப்படியே அவர்களுடன்‌ முழு மனுக்குலமும்‌ இழுத்துக்‌ கொண்டூ 
போகப்பட்டது. 


சில மக்கள்‌ தேவன்‌ இந்த பிரச்சினையை இவ்வாறான விதத்தில்‌ கையாளுவதாக கற்பனை 
செய்து பார்க்கின்றார்கள்‌: ...ஓ/ மனிதன்‌ பாவம்‌ செய்து விட்டான்‌. நாம்‌ என்ன செய்யலாம்‌? 
அவன்‌ அழ்ப்படியாவிட்டால்‌ சாகவே சாவான்‌ என எச்சரித்தோம்‌. ஆனால்‌ இந்த பரிதாபமான 
மனிதன்‌ மேல்‌ இரக்கமாயிருப்போம்‌... இந்த ஒரேயொரு முறை மாத்திரம்‌ நம்‌ கண்களை 
மூழக்கொள்வோம்‌.......! 


ஒரு நவீன மனிதன்‌ இப்படியாக சிந்தித்து விவாதிக்கலாம்‌. ஆனால்‌ தேவன்‌ ஒரு மனிதன்‌ 
அல்லவே. தேவன்‌ ஒரு காரியத்தை சொல்லியும்‌ செய்யாதிருப்பாரோ? 


எண்‌ 23:19 பொய்‌ சொல்ல தேவன்‌ ஓரு மனிதன்‌ அல்ல; மனம்மாற அவர்‌ ஒரு 
மனுபுக்திரனும்‌ அல்லை; அவர்‌ சொல்லியும்‌ செய்யாதிருப்பாரா? அவர்‌ வசனித்தும்‌ 
நிறைவேற்றாதிருப்பாரா? 


“அதை நீ புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌” (ஆதி 2:17) ... புசிக்கவேண்டாம்‌ என்று தேவன்‌ 
சொன்னது உண்டோ?.. விளைவுகள்‌ தவிர்க்கப்பட முடியாது. 


ரோம 6:23 பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ .... 
எனவே, தேவன்‌ அவர்களை தண்டிக்க வேண்டியதாய்‌ இருந்தது. மனிதன்‌ 


அழிவுள்ளவனானான்‌.... பாவத்திற்கு அடிமையானான்‌. சங்‌ 51:7; எபே 2:1 மனிதன்‌ 
இயற்கையிலேயே பாவி எனவும்‌, கோபாக்கினையின்‌ பிள்ளையாய்‌ இருக்கிறான்‌ எனவும்‌ 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 53 


உறுதி செய்கிறது. ஆனால்‌ ஆச்சர்யமான காரியம்‌ என்னவெனில்‌ நம்மைப்‌ படைத்த தேவன்‌ 
இதற்கு மத்தியிலும்‌ நம்மை நேசிக்கிறார்‌ என்பதாகும்‌. இந்த முரண்பாடான நிலைமை எப்படி 
தீர்க்கப்பட முடியும்‌? தேவனுடைய அன்பு மனிதனை விடூவிக்க விரும்புகிறது. அவருடைய 
நீதியும்‌ உண்மையுள்ள தன்மையும்‌ விழுந்து போன பாவிக்கு தண்டனையை அதாவது 
மரணத்தை வேண்டி நிற்கின்றது. இஸ்லாமும்‌ மற்ற மார்க்கங்களும்‌ மனிதன்‌ தன்னைத்தான்‌ 
இரட்சிக்க முடியும்‌ எனும்‌ போலியான தோற்றத்தை காண்பிக்கின்றது. இஸ்லாம்‌ 
நற்கிரியைகளுக்கூடாக (ஐந்து தூண்கள்‌) இரட்சிப்பை அடையலாம்‌ என போதிக்கின்றது. 
இந்து மதம்‌, பெளத்த மதம்‌, மற்ற மதங்கள்‌ தியானம்‌, யாத்திரைகள்‌ பலவிதமான 
பலிகளுக்கூடாக தேவ தயவை, அல்லது தேவர்களின்‌ தயவை, அல்லது ஆவிகளின்‌ தயவை 
பெறலாம்‌ என பரிந்துரைக்கின்றது. ஆனால்‌ மிருக பலிகள்‌ மனித பாவத்தை 
உண்மையாகவே நீக்குமா? பரிசுத்த வேதாகமம்‌ “இல்லை” என சொல்கிறது (எபி 10:41]. 
அது ஏற்றுக்கொள்ளப்படக்‌ கூடியதுதான்‌. ஏனெனில்‌ மனிதன்‌ தான்‌ பாவம்‌ செய்தான்‌ 
மிருகங்கள்‌ அல்ல. அத்துடன்‌ மனிதன்‌ தன்னைத்தானே அல்லது மற்றவர்களையோ 
பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது (சங்‌ 49:71). இந்த மீள முடியாத இடத்தில்‌ இருந்து மீள 
ஓர்‌ வழி இருக்குமானால்‌, தேவன்‌ ஒருவர்தான்‌ தான்‌ படைத்த மனிதனுடைய குற்றத்திற்கான 
பொறுப்பை தன்னில்‌ ஏற்றுக்கொண்டு அதை செய்ய முடியும்‌. நான்‌ ஏற்கனவே குறிப்பிட்டபடி, 
மனிதருடைய குறைபாடுகளைக்‌ குறித்து தேவன்‌ கண்ணை மூடிக்‌ கொண்டு இப்படியாக 
சொல்ல முடியாது. “...நீ புசிக்கும்‌ நாளில்‌ சாகவே சாவாய்‌ என்பதை நான்‌ மனிதனுக்கு 
சொன்னதை குறித்து மனம்‌ வருந்துகிறேன்‌. இந்த எச்சரிப்பை நான்‌ திறாப்பி எடுத்துக்‌ 
கொள்வேன்‌... இதற்கு மத்தியிலும்‌ மனிதன்‌ ஜீவனுள்ளவனாக இருக்கட்டும்‌!” இல்லை, 
அவர்‌ எதை சொன்னாரோ அதை செய்வார்‌. ஏனெனில்‌ அவர்‌ பொய்‌ சொல்ல மாட்டார்‌. 
ஆகவே ஒரேயொரு வழிதான்‌ உண்டு. அது மனிதர்களுடைய பாவங்களுக்கான கிரயத்தை 
தேவனே செலுத்துதல்‌. எப்படி? அவனுக்கு பதிலாக தானே மரிப்பதற்கூடாக! ஆனால்‌ 
அதேவேளை இதுவும்‌ போதுமானதாக இருக்காது. ஏனெனில்‌, கீழ்ப்படியாமல்‌ போகும்‌ 
மனிதனுக்கே ஒழிய இந்த மரண எச்சரிக்கை தேவனுக்கல்ல! மனிதன்‌ மனிதன்‌ தான்‌. தேவன்‌ 
தேவன்‌ தான்‌. அவர்‌ மனிதன்‌ அல்ல. ஆகவே ஒரேயொரு தீர்வு. பாவமுள்ள மனிதனுடைய 
இடத்தில்‌ மரிப்பதற்கு தேவன்‌ மனிதனாக வேண்டியதுதான்‌ ஒரேவழி. தன்னை படைத்தவருக்கு 
எதிராக மனிதனுடைய கலகத்தை வெற்றிகரமாக தூண்டுவித்த சாத்தானின்‌ அடிமைத்தனத்தில்‌ 
இருந்து விடுவிக்கப்பட மனிதனுக்கு இருந்த ஒரே சாத்தியமான வழி இதுதான்‌. இந்த 
வெளிச்சத்தில்‌ யோவா 3:16; 2கொரி 5:21 போன்ற பகுதிகளை தெளிவாக விளங்கிக்கொள்ள 
முடியும்‌. எனவேதான்‌ தேவகுமாரன்‌ மனிதனானார்‌; நம்முடைய தோற்றத்தை அவர்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்‌; அவர்‌ மாம்சமானார்‌ (யோவா 1:14; 1தீமோ 3:16). இயேசு பரிசுத்த ஆவியினால்‌ 
உற்பவிக்கப்பட்டார்‌. (யோசேப்பு எனும்‌ மனிதனுக்கூடாக அல்ல) கன்னி மரியினிடத்தில்‌ 
பிறந்தார்‌ (லூக்‌ 1:30-38). ஆகையினால்‌ அவர்‌ பாவமில்லாத பரிசுத்தராய்‌ இருக்கின்றார்‌. 
எனவே தான்‌ அவருடைய மரணமானது மனுக்குலத்தை மீட்கும்‌ பொருளாய்‌ இருந்தது. ”' 
அவர்‌ மரணத்திற்கு பாத்திரர்‌ அல்லாதிருந்தும்‌ தம்முடைய சொந்த சித்தத்தினாலே பாடுபட்டு 
(யோவா 10:17-18), நம்முடைய பாவக்கடனை செலுத்தினார்‌. நம்மை மீட்கும்படி அவர்‌ 
செலுத்திய கிரயம்‌ அது அவரது மரணத்தின்‌ பெறுமதி, நம்முடைய கணக்கில்‌ வரவு 
வைக்கப்பட்டுள்ளது. அவரது மரணம்‌ தான்‌ முழு மனுக்குலத்தின்‌ பாவத்திற்கான மீட்கும்‌ 
பொருளாய்‌ இருந்தது. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமானது சட்ட ரீதியாகவும்‌ முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தது. சில இறையியலாளர்களும்‌, தத்துவவியலாளர்களும்‌ தர்க்கிப்பது போல்‌ அல்லாமல்‌ 
இயேசுவின்‌ மரணமானது தம்முடைய பிரமாணத்திற்கு உண்மையாக நின்ற ஓர்‌ இரத்த 
சாட்சியின்‌ மரணத்திற்கு ஒப்பாக இருக்க முடியாது. அப்படியாகத்தான்‌ அது 
இருந்திருக்குமானால்‌, இயேசு கிறிஸ்து ஏன்‌ மரணத்தைக்‌ குறித்துப்‌ பயப்பட்டார்‌?” இப்படியான 
தீர்மானம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்திற்குரிய உண்மையான நோக்கத்தை அதாவது 
பாவமுள்ள மனிதன்‌ தேவனுடன்‌ ஓஒப்புரவாகுதலை நிராகரிக்கிறது. மிகவும்‌ மோசமான 
தாராளவாத இறையியல்‌ (81௦4-1068) கொள்கையையுடைய ருடோல்ப்‌/ புல்ட்மனைப்‌ (Rud௦lf 


21 எல்லா மனிதருக்கும்‌ (ஒப்‌.யோவா 2:1-2). கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌ துர்‌ உபதேசகர்களுக்கும்‌, ஆனால்‌ 


துர்உபதேசக்காரர்‌ இந்த மீட்கும்‌ செயலினால்‌ (இந்த கிருபையிலிந்து) எந்த தன்மையும்‌ பெற முடியாது. 
ஏனெனில்‌, தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து விட்டார்கள்‌ என அப்போஸ்தலனாகிய 
பேதுரு கூறுகிறார்‌ (பேது 2:1). இயேசு கிறிஸ்துவிற்கூடாக  இரட்சிப்பானது அதை விசுவாசித்து 
ஏற்றுக்கொள்பவர்களுக்குத்தான்‌ பலிதமாகும்‌ (ஒப்‌. யோவா 3:36; 2கொரி 5:20; மத்‌ 23:37; லூக்‌ 7:30); அ இது 
பழமைவாய்ந்த உலகளாவிய (classical Universalism) கொள்கையான எல்லா மனிதரும்‌ இறுதியில்‌ (தானாகவே) 
கிறிஸ்துவினால்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்ற கொள்கைக்கு எதிரானதாகும்‌. 

ன்‌ இது சோக்கிரட்டீசினுடைய வீரத்தனமான மரணத்தை (heroic death of Socrates) விட வித்தியாசமானது. 
இருப்பினும்‌ சோக்கிரட்டீசின்‌ மரணமும்‌ ஓர்‌ குறிப்பிடத்தக்க மரணம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 54 


Bultmann) பொறுத்தவரையில்‌, இயேசுகிறிஸ்துவானவர்‌ ஒரு கருத்துவாத நாயகனைப்‌ (heroic 
idealist) போல மரணத்தை சந்தித்தார்‌! இப்படியாகப்‌ பார்த்தால்‌, சோக்ரட்டீசின்‌ (S௦crate5) 
மரணத்திற்கும்‌ இயேசுவின்‌ மரணத்திற்கும்‌ எந்ந வித்தியாசமும்‌ இருக்காது. இருவருமே 
தங்கள்‌ கொள்கைகளுக்காக மரித்தவர்களாகத்தான்‌ எண்ணப்படூவர்‌. மற்றவர்கள்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ மரணமானது “வெறுமனே” “சன்மார்க்க விளைவு?” என விசுவாசிக்கின்றார்கள்‌: 
அதாவது, இயேசு கிறிஸ்துவின்‌ பாடுகளும்‌ மரணமும்‌ மனித இருதயத்தை இளகப்பண்ணி 
அவர்கள்‌ வாழ்க்கையை மாற்றத்‌ தூண்டுகிறது. இயேசுவின்‌ மரணத்தைக்‌ குறித்த இந்த 
வியாக்கியானமானது ஒப்புரவாகுதலின்‌ உண்மைத்‌ தன்மையை மறுதலிக்கிறது. 
வேதாகமமானது முற்றிலும்‌ வித்தியாசமான ஒன்றை நமக்கு போதிக்கிறது. இந்த தாராளவாத 
சிந்தனையானது பின்வரும்‌ வசனங்களுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கப்பட வேண்டும்‌. ரோம 5:6-7; 
கொலே 1:19-20; 2:14-15. இவ்வசனங்கள்‌ கிருபாதார பலி, பிரதியீடு, ஒப்புரவாகுதல்‌ போன்ற 
காரியங்கள்‌ மூலம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ முக்கியத்துவத்தை ஆணித்தரமாக 
காண்பிக்கிறது: கழுவப்படூதல்‌, பதிலீடு, ஒப்புரவாகுதல்‌! 


8) ஒப்புரவாகுதல்‌ 


குறிப்பிட்ட விமர்சன ஆராய்ச்சி மனப்பான்மையுடன்‌ காணப்படும்‌ இறையியலாளர்கள்‌ 
அப்படியொரு ஜீவபலியை அர்த்தமற்றதாக எண்ணுகிறார்கள்‌. அவர்களைப்‌ பொறுத்தவரையில்‌ 
தேவன்‌ இரத்தப்‌ பலிகளை கட்டளையிடும்‌ ஒரு கொடுங்கோல்‌ ஆட்சிக்காரன்‌ அல்ல. 
புல்ட்மனைப்‌ பொறுத்தவரையில்‌ இந்த சிந்தனை இயேசு கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ இருந்த 
புராதன சிந்தனையில்‌ இருந்து வருவதாகவும்‌ அதன்‌ விளைவாக புதிய ஏற்பாடானது, 
புராதன “கட்டுக்கதைகளின்‌” [98௦1021260] சிந்தனைகளில்‌ இருந்து விடூவிக்கப்பட 
வேண்டும்‌ எனவும்‌ கருதினார்‌. இது நமக்கு ஆச்சர்யத்தை உண்டாக்கத்‌ தேவையில்லை. 
ஏனெனில்‌, பரிசேயரும்‌ இயேசுவை இரட்சகர்‌ என ஏற்காமல்‌ நிராகரித்து விட்டார்கள்‌. 
தங்களுடைய பாவங்களுக்காக கிரயத்தை செலுத்தும்‌ ஒரு மீட்பர்‌ தங்களுக்கு அவசியம்‌ 
இல்லை என விவாதித்தார்கள்‌. அதைவிட அவர்கள்‌ மோசேயின்‌ பிரமாணத்தை 
கைக்கொண்டபடியினால்‌ தங்களை நீதிமான்களாக எண்ணினார்கள்‌ (ஒப்‌. லூக்‌ 18:11-12). 
சதுசேயர்கள்‌ கூட இயேசு கிறிஸ்து ஓர்‌ மீட்பராக இருக்கின்றார்‌ என்ற சிந்தனையை 
மறுதலித்தார்கள்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ மறுவாழ்வை விசுவாசிக்கவில்லை. ரோமர்களுடைய 
கையிலிருந்து விடுவிக்கும்‌ ஓர்‌ அரசியல்‌ மேசியாவிற்காக அவர்கள்‌ காத்திருந்தார்கள்‌. 


ரோமன்‌ கத்தோலிக்க திருச்சபையும்‌ இதே திசையில்‌ செல்லவில்லையா, (வத்திகானின்‌ 
உத்தியோக பூர்வ போதனையிலாவது) என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டியுள்ளது. ஏனெனில்‌, 
சபைதான்‌ இரட்சிப்பின்‌ காவலன்‌ அல்லது நிர்வாகி (கிருபையின்‌ காவலன்‌) என்று அவர்கள்‌ 
உறுதிபட கூறுகிறார்கள்‌. திருச்சபையினுடைய கிருபையின்‌ பொக்கிஷங்கள்‌ கிறிஸ்துவினதும்‌, 
மரியாளினதும்‌, மற்ற பரிசுத்தவான்‌௧ளது செயலில்‌ இருந்தும்‌ தான்‌ உருவாகிறது என 
கத்தோலிக்க சபை போதிக்கிறது. ரோமன்‌ கத்தோலிக்க சபை மாத்திரமே அருட்‌ 
சாதனங்களுக்கூடாக இரட்சிப்பின்‌ மத்தியஸ்தராய்‌ இருக்கின்றது. வேறு விதத்தில்‌ சொன்னால்‌ 
இரட்சிப்பை அருளத்தக்க ஒரே சபை ரோமன்‌ கத்தோலிக்க சபைதான்‌ என கூறுகின்றனர்‌. 
அப்படியிருக்க முடியாது, ஏனெனில்‌ எந்த சபைக்கும்‌ இரட்சிப்பை அருளும்‌ உரிமை இல்லை 
என நாம்‌ அறிகிறோம்‌. இரட்சிப்பை நமக்கு அருளும்‌ ஒருவர்‌ நமக்காக மரித்த இயேசு 
கிறிஸ்து ஒருவர்‌ மாத்திரம்‌ தான்‌. துரதிர்ஷ்டவசமாக, புரட்டஸ்தாந்து வட்டாரங்களில்‌ ஒரு 
குறிப்பிட்ட அருட்சாதனத்தை மிகைப்படுத்தும்‌ மனப்பான்மை காணப்படுகிறது. தானும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றுவிட்டேன்‌... என்ற பதங்களை நாம்‌ காண்பதில்லையா! அதேவேளை 
சமரச இயக்கம்‌ (Ecumenical Movement) அல்லது சபைகளின்‌ சமரச சங்கங்களின்‌ (Ecumenical 
Council of Churches) (W.E.C.C) இரட்சிப்பை குறித்த அறிவானது மிகவும்‌ 
கேள்விக்குறியாகியுள்ளது. லூத்தர்‌ கேட்டார்‌ “எப்படி நான்‌ ஓர்‌ இரக்கமுள்ள தேவனைப்‌ 
பெற்றுக்கொள்ள முழயும்‌?'. ஆனால்‌ உலகளாவிய சபைகளின்‌ சங்கம்‌ “எப்படி நான்‌ ஒரு 
இரக்கமுள்ள அயலவனைப்‌ பெற்றுக்கொள்வது.” என கேட்கிறது. சபைகளின்‌ உலகளாவிய 
சங்கத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ இரட்சிப்பானது அநீதியான அதிகார கட்டமைப்புக்களை 
மேற்கொண்டு வல்லமைகளையும்‌ வளங்களையும்‌ மீண்டும்‌ விநியோகித்தலாகும்‌. சுருக்கமாக 
கூறினால்‌, இன்று இருக்கும்‌ சபைகளின்‌ உலகளாவிய சங்கமானது ஓர்‌ கிறிஸ்தவத்தை 
சார்ந்ததாக அல்லாமல்‌ மார்க்சியத்தை (148006) சார்ந்ததாய்‌ இருக்கிறது. அவர்களைப்‌ 
பொறுத்தவரையில்‌ கிறிஸ்தவ செய்தியானது பிரசங்கிக்கப்பட வேண்டியதில்லை. விஷேடமாக 
தனித்துவமான இரட்சிப்பின்‌ செய்தி தேவையில்லை. மாறாக, மார்க்க கலந்துரையாடல்களும்‌, 
மதங்களுக்கிடையிலான ஆராட்சியுமே அவர்களுடைய செய்தியாய்‌ இருக்கிறது! 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 55 


என்னைப்‌ பொறுத்தவரையில்‌, இரட்சிப்பையும்‌ ஒப்புரவாகுதலையும்‌ குறித்து வேதாகமம்‌ 
போதிக்கும்‌ கொள்கையையே பின்பற்ற விரும்புகிறேன்‌. 


வேறுபிரிக்கப்பட்ட (பகைமையான) இரு குழுக்களை ஒன்றாக சேர்க்கும்‌ நடவடிக்கையே 
ஒப்புரவாகுதலாகும்‌. வேதாகமத்தில்‌ இவைகள்‌ பரிசுத்த தேவனும்‌ பாவியான மனீதனுமாகும்‌. 
ஒப்புரவாகுதலுக்கூடாக பிரிவினைக்கான காரணி அகற்றப்படுகிறது. 


ரோம 5:11 அதுவுமல்லாமல்‌, இப்பொழுது ஓய்யுரவாகுதலை நமக்குக்‌ கிடைக்கப்பண்ணின 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகீிறிஸ்துமுலமாய்‌ நாம்‌ கதேவனைப்பற்றியும்‌ 
மேன்மைபாராட்டுகிறோம்‌. 


கொலோ 1:19-20 சகல பரிபூரணமும்‌ அவருக்குள்ளை வாசமாயிருக்கவும்‌,அவர்‌ சிலுவையில்‌ 
சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள்‌ 
பரலலோகத்திலுள்ளவைகள்‌ யாவையும்‌ அவர்‌ மூலமாய்‌ தமக்கு ஒப்புரவாக்கிக்கொள்ளவும்‌ 
அவருக்குப்‌ பிரியமாயிற்று. 


மனிதனுடைய வீழ்ச்சியில்‌ இருந்து தேவனும்‌ மனிதனும்‌ பிரிக்கப்பட்டு விட்டார்கள்‌. ஆனால்‌, 
கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அகற்றிவிட்டார்‌. இயேசு கிறிஸ்துவிற்கூடாக தேவனுடன்‌ 
ஒப்புரவாகுதலை  ஏற்றுக்கொள்வதன்‌ மூலம்‌ அவரிடத்திற்கு திரும்புவது மனிதனைப்‌ 
பொறுத்தது. 


2 கொரி 5:19-20 அதென்னவெனில்‌, தேவன்‌ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ அவர்களைத்‌ தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின்‌ உபதேசத்தை 
எங்களிடத்தில்‌ ஓப்புவித்தார்‌. ஆனபடியினாலே, தேவனானவர்‌ எஏங்களைக்கொண்டு 
புத்திசொல்லுகறதுபோல, நாங்கள்‌ கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து, 
தேவனோடே ஓப்புரவாகுங்கள்‌ என்று, கறிஸ்துவினிமித்தம்‌ உங்களை 
வேண்டிக்கொள்ளுகிறோம்‌. 


படைப்பில்‌ ஆவிகளை வழிபடம்‌ (காரா) கொள்கையில்‌ மனிதன்‌ தன்னைத்தானே 
ஒப்புரவாக்கிக்கொள்ள வேண்டும்‌. ஆனால்‌ பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவன்‌ தாமே தம்மோடு 
மனிதனை ஒப்புரவாக்க முதற்படியை எடுக்கிறார்‌. ஒரேயொரு இடத்தில்‌ புதிய ஏற்பாடு 
தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையிலான ஓப்புரவாகுதலைக்‌ குறித்து தேவனை செயற்படு 
பொருளாக கொண்டு பேசும்‌ போது அது அங்கே “ஒப்பிரவாகுதலுக்கு'' என்ற வினைச்சொல்‌ 
ஒரு செயற்பாட்டு வினையாக காணப்படுகின்றது. மனிதனானவன்‌ ஒப்புரவாக்கப்படூகிறவனாக 
காணப்படுகிறான்‌. மனிதன்‌ செய்ய வேண்டிய ஒரே காரியம்‌ இயேசு கிறிஸ்துவிற்கூடாக 
தேவனுடன்‌ ஒப்புரவாகுவதே (ஒப்‌. ரோம 5:10; 2கொரி 5:19-20). 


b) பிரதியீடு 

பிரதியீடாக பாடுகளை அனுபவித்தல்‌ என்பது இன்னொருவருக்கு பதிலாய்‌ வேறு ஒருவர்‌ 
பாடுகளை அனுபவிப்பதாகும்‌. இந்த பாடு அனுபவித்தலின்‌ நோக்கமானது யாருடைய சார்பில்‌ 
பா௫ அனுபவிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்டவர்களின்‌ மீட்பை சம்பாதிப்பதே ஆகும்‌. பழைய 
ஏற்பாடானது இந்த பிரதியீடு படத்தை விபரமாக விளக்கித்தருகிறது. 


யாத்‌ 12 : குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி அல்லது வீட்டின்‌ தலைப்‌ பிள்ளையின்‌ மரணம்‌ ஆகிய 
இரண்டில்‌ ஒன்று! 


லேவி 1-5 : ஒரு மனிதன்‌ செய்த பாவங்களுக்காக மிருகங்களின்‌ பலி! 
லேவி 16 : வருடாந்த பாவ நிவர்த்தியின்‌ திருநாள்‌ (யொம்‌ கிப்பூர்‌) : போக்காடூ! 


பலியிடப்போகும்‌ மிருகத்தின்‌ மீது பிரதியீடான அடையாளமாக (இணங்காணப்படல்‌) கைகளை 
வைத்தல்‌. 


இயேசுகிறிஸ்து நம்முடைய பிரதியீடு (பதிலாள்‌) : 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 56 


ஏசா 53: 4-6 மெய்யாகவே அவர்‌ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய 
துக்கங்களைச்‌ சுமந்தார்‌; நாமோ, அவர்‌ தேவனால்‌ அடிபட்டு வாதிக்கப்பட்டு, 
சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம்‌. நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, 
நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌; நமக்குச்‌ சமாதானத்தை 
உண்டுபண்ணும்‌ ஆக்கினை அவர்மேல்‌ வந்தது; அவருடைய  துழும்புகளால்‌ 
குணமாகிறோம்‌. 


1 கொரி 15:3 நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக ஓப்புவித்ததும்‌ என்னவென்றால்‌, 
கறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து... 


ரோம 5:8 நாம்‌ பாவிகளாயிருக்கையில்‌ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன்‌ 
நம்மேல்வைத்த தமது அன்பை வீளங்கப்பண்ணுகறார்‌. 


மாற்‌ 10:45 அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளனாம்படி வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌ எனறார்‌. 


இந்த பிரதியீட்டின்‌ முக்கியத்துவம்‌ அளவிட முடியாதது: 


2 கொரி 5:14 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது; ஏனென்றால்‌, 
எல்லாருக்காகவும்‌ ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும்‌ மரித்தார்கள்‌ என்றும்‌; 


இதன்‌ நிமித்தம்‌ தான்‌ நம்‌ வாழ்வானது இனி ஒரு போதும்‌ நமக்குரியதல்ல (ஒப்‌. கொரி 6:19- 
20; 2 கொரி 5:15). நம்மை மீட்கும்பட தம்மைக்‌ கொடுத்தவர்‌ நம்வாழ்வின்‌ மீது 
உரிமையுள்ளவராய்‌ இருக்கின்றார்‌. பிலேமோன்‌ வச 18-190 உள்ள பிரதியீட்டின்‌ 
உபதேசத்தை இங்கே ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌ (ஒநேசிமுவின்‌ கடனை பிலேமோனுக்கு பவுல்‌ 
செலுத்த ஆயத்தமாய்‌ இருக்கின்றார்‌). 


௦) மீட்பு 


நம்முடைய பாவங்களில்‌ இருந்து நம்மை மீட்பதற்கூடாக கிறிஸ்து நம்மை கிரயத்திற்கு 
கொண்டார்‌ என்பதில்‌ தான்‌ மீட்பின்‌ செயல்‌ தங்கியுள்ளது (ஒப்‌. தீத்து 2:14). அடிமைத்தனம்‌ 
எல்லா இடங்களிலும்‌ இருந்த காலத்தில்‌ ஒருவருடைய சுதந்திரத்தை வாங்கிக்கொள்வது 
என்றால்‌ என்ன என எல்லோரும்‌ புரிந்திருந்தார்கள்‌. ஒருவர்‌ ஒரு அடிமையை வைத்திருந்தால்‌, 
அந்த அடிமை சுயாதீனமாய்‌ போக வேண்டுமானால்‌ அவன்‌ அல்லது இன்னொருவர்‌ “அவனை 
மீட்க வேண்டும்‌” அதாவது அவனுடைய சுதந்திரத்தை வாங்க வேண்டும்‌. 


நாம்‌ அவருடையவராகும்படி கிறிஸ்து நம்மை மீட்டுக்கொண்டார்‌: 


மாற்‌ 10:45 அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழிபங்கொளர்ஞ.ம்பழ வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌. 


எபே 1:7 அவருடைய கிருபையின்‌ ஜசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே 
பாவமன்னிப்பாகிய மீட்பு (கிரேக்கத்தில்‌: [/aழpoluitrosis] = deliverance out of) இவருக்குள்‌ 
நமக்கு உண்டாயிருக்கறது. 

1) நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திலிருந்து மீட்பு 

கலா 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்று எழுதியிருக்கிற படி, 
கிறிஸ்து நமக்காகச்‌ சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திற்கு நம்மை நிங்கலாக்கி 
மீட்டுக்கொண்டார்‌. 

2) நியாயப்பிரமாணத்தின்‌ எதிர்பார்ப்பிலிருந்து மீட்பு 

கலா 4:4 நாம்‌ புத்திரசுவிகாரத்தையடையும்படி நியாயப்பிமானத்துிற்குக்‌ அழ்ப்பட்டவர்களை 
மீட்டுக்கொள்ளத்தக்கதாக... 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 57 


3) பாவத்தின்‌ வல்லமையிலிருந்து மீட்பு. 


தீத்து 2:14 அவர்‌ நம்மைச்‌ சகல அகம்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, தமக்குரிய 
சொந்தஜனங்களாகவும்‌, நற்கிரியைகளைச்செய்யப்‌ பக்திவைரக்கியமுள்ளவர்களாகவும்‌ 
நம்மைச்‌ சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ தம்மைத்தாமே ஓஒப்புக்கொடுத்தார்‌. 


ரோம 6:14 நீங்கள்‌ நியாயப்பிரமாணத்துிற்குக்‌ கழ்ப்பட்டிராமல்‌ கிருபைக்குக்‌ 
கழ்ப்பட்டருக்கிறபழியால்‌, பாவம்‌ உங்களை மேற்கொள்ளமாட்டாது. 


முடிவாக நாம்‌ இவைகளில்‌ இருந்து மீட்கப்பட்டுள்ளோம்‌ என சொல்லலாம்‌: 


உ பாவத்தின்‌ குற்ற உணர்வில்‌ இருந்து (நியாயப்‌ பிரமாணத்திலிருந்து) இது உண்டாகின்றது: 
ஒப்‌. தீத்‌ 2:14) 

உ பாவத்தின்‌ வல்லமையிலிருந்து (ஒப்‌. ரோம 6:14) 

உ பாவத்தின்‌ பிரசன்னத்திலிருந்து (யோவா 1:8) 


4) சாத்தானின்‌ வல்லமையிலிருந்து மீட்பு. 


எபி 2:14 ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையம்‌ இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, 
அவரும்‌ அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உ டையவரானார்‌; 
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அறிக்கும்படிக்கும்‌, 


கொலோ 1:13 இருளின்‌ அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையரக்கி, தமது அன்பின்‌ 
குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை 
ஸ்தோத்திரிக்கிறோம்‌. 


5) முழுமையான மீட்பு 


எபி 10:14 ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்படுக்றவர்களை ஒரே  பலியினாலே இவர்‌ 
என்றென்றைக்கும்‌ பூரணப்படுத்தியிருக்கறார்‌. 


மீட்பானது வாழ்க்கையின்‌ எல்லாப்‌ பகுதியையும்‌ சரீரத்தையும்‌ கூட உட்படுத்தியதாய்‌ 
இருக்கின்றது. இருப்பினும்‌ சரீரமானது புதுப்பிக்கப்படவில்லை. நம்முடைய உள்ளான மனிதனே 
புதுப்பிக்கப்பட்டூள்ளான்‌. இந்த உண்மை அப்போஸ்தலனாகிய பவுலால்‌ 


உறுதிப்படுத்தப்பட்டூள்ளது. 


1 கொரி 15:50 சகோதரரே, நான்‌ சொல்லுகிரதென்னவெனில்‌, மாம்சமும்‌ இரத்தமும்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிக்கமாட்டாது; அழிவுள்ளது அழியாமையைச்‌ 
சுதந்தரிப்பதுமில்லை. 


இந்த உண்மையை எதிர்நோக்கியவராக பவுல்‌ கதறுகிறார்‌: 


ரோம 7:24 நிர்ப்புந்தமான மனுஷன்‌ நான்‌! இந்த மரண சார்த்தினின்று யார்‌ என்னை 
விழீதலையாக்குவார்‌? 


அவ்வார்த்தைகள்‌ பின்வரும்‌ வாக்கியத்தினால்‌ தொடரும்‌ போது என்னவொரு விடுதலை! 


ரோம 7:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துமூலமாய்த்‌ தேவனை ஸ்கதோத்திரிக்கிறேன்‌. 
ஆதலால்‌ நானே என்‌ மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமானத்துக்கும்‌, 
மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும்‌ ஊழிப்‌ செய்கிறேன்‌. 


ரோமர்‌ 8ம்‌ அதிகாரத்தில்‌ நம்முடைய சரீர மீட்பு எதிர்காலத்திற்கு உரியதாக காண்பிக்கிறார்‌. 


அதாவது நாம்‌ ஒரு புதிய சரீரத்தை, ஒரு மகிமையான சரீரத்தை உயிர்த்தெழும்‌ நாளில்‌ 
பெறுவோம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 58 


ரோம 8:23 ...அதுவுமல்லாமல்‌, ஆவியின்‌ முதற்பலன்களைப்‌ பெற்ற நாமுங்கூட நம்முடைய 
சரீர மீட்பாகிய புத்திரசுவிகாரம்‌ வருகறதற்குக்‌ காத்திருந்து, நமக்குளளை தவிக்கிறோம்‌ 


ஆகவே நாம்‌ இறுதி மீட்புக்காக இன்னும்‌ காத்துக்கொண்டிருக்கின்றோம்‌. இப்போது நமக்கு 

அச்சாரம்‌ உண்டு. அதாவது நமக்குள்ளே வாசம்பண்ணும்‌ பரிசுத்த ஆவியானவரே அது. 

எபே 1:14 அவருக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ அவருடைய மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக 
மீட்கப்படுவார்கள்‌ என்பதற்கு ஆவியானவர்‌ நம்முடைய சுதந்தரத்தின்‌ 
அச்சாரமாயிருக்கறார்‌. 


5. இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ விளைவுகள்‌ 


இயேசு தெரிந்துகொள்ளப்பட்டவர்களுக்காகவா அல்லது எல்லா மனிதர்களுக்குமாகவா 
மரித்தார்‌? ந/புந்தனையற்ற முன்குறித்தலையும்‌ எதிர்க்கப்பட முழயாத கிருபையையும்‌ 
வலியுறுத்தும்‌ கல்வினிசவாதிகள்‌, “ இயேசு கிறிஸ்து தெரிந்துகொள்ளப்பட்டவர்களுக்காகவே 
ஒழிய எல்லோருக்காகவும்‌ மரிக்கவில்லை என வாதிடூவதற்கு தள்ளப்படுகிறார்கள்‌. இயேசு 
கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகவே மரித்தார்‌ எனும்‌ கொள்கையானது 
லத்தீனில்‌ ரர்‌ வரர என அழைக்கப்படுகிறது. இதன்‌ ஆங்கில வார்த்தை 
மட்டுப்படுத்தப்பட்ட பாவ நிவர்த்தி (limited atonement) என இது ஆங்கிலத்தில்‌ அதிகமாக 
கையாளப்படுகிறது. கிறிஸ்துவின்‌ இரட்சிப்பின்‌ கிரியைகளினால்‌ பலனடைபவர்களின்‌ 
எண்ணிக்கை உலகத்‌ தோற்றத்திற்கு முன்பே அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களுக்கே 
(முன்‌ குறிக்கப்பட்டவர்கள்‌) மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என கல்வினிச போதனை கூறுகிறது. 
இயேசு கிறிஸ்துவானவர்‌ எல்லோருக்காகவும்‌ மரித்திருந்தால்‌ முன்குறித்தலின்‌ கல்வினிச 
போதனையானது ஓர்‌ பைத்தியக்காரத்தனமாக இருக்கும்‌. ஏன்‌?  நித்தியத்திலிருந்து 
இரட்சிப்பிற்காக தேவன்‌ தீர்மானித்த தெரிந்துகொள்ளப்பட்டவர்களின்‌  இரட்சிப்பிற்காக 
அவருடைய சொந்த குமாரனை மரிப்பதற்காக அனுப்புவாராகில்‌ அது மிகவும்‌ அர்த்தமற்றதாக 
இருக்கும்‌. இந்த கொள்கையை விசுவாசிப்பவர்கள்‌ மட்டூப்படூத்தப்பட்ட பாவ நிவர்த்தியை 
விளங்கப்படுத்துவதற்காக ஒரு சில குறிப்பிட்ட வேத பகுதிகளை சுட்டிக்காட்ட முடியும்‌. 
உடனடியாக பார்க்கும்‌ பொழுது இவ்‌ வசனங்கள்‌ ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்காக 
மாத்திரமே மரித்திருப்பது போன்று தோற்றமளிக்கும்‌. பல வேதப்பகுதிக்குள்ளே 
கிறிஸ்துவானவர்‌ “அதேகருக்காக” மரிப்பது குறித்து பேசுகிறது. 


மத்‌ 26:28 “இது  பரவமன்னிப்புண்டாகும்பி  அநேகருக்காகச்‌ சிந்தப்படுகிற புது 
உடன்படக்கைக்குரிய என்னுடைய இரக்தமாயிருக்கிறது. ” 


மாற்‌ 10:45 அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்கொள்ளனாம்படி வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌. 


எபி 2:10 ஏனென்றால்‌ தமக்காகவும்‌ தம்மாலேயும்‌ சகலத்தையும்‌ உண்டாக்கினவர்‌, அநேகம்‌ 
பிள்ளைகளை மகிமையில்‌ கொண்டுவந்து சேர்க்கையில்‌ அவர்களுடைய இரட்சிப்பின்‌ 
அதிபதியை உயத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகறது அவருக்கேற்றதாயிருந்தது. 


இதற்கு எதிரான கொள்கையை பொதுவாக “கருதுகோள்‌ அனைவர்‌ மீட்புக்கொள்கை” 
[hypothetical Universalism] எனப்படும்‌. இது எதை போதிக்கின்றது என்றால்‌ கிறிஸ்து 
எல்லோருக்காகவும்‌ மரித்தார்‌. ஆனால்‌ இயேசுவின்‌ கிருபையின்‌ ஈவை ஏற்றுக்கொள்பவருக்கு 
மட்டுமே அது பலிதமாகும்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளப்பட 
வேண்டியதாக இருப்பதால்‌ “கருதுகோள்‌” என்ற வார்த்தை  பயன்படுத்தப்படுகிறது. 
(Hypothetical universalism). ஆம்‌, இயேசு எல்லோருக்காகவும்‌ மரித்தார்‌ (கருதுகோளாக), 
ஆனால்‌ இந்த ஈவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்‌. அதை மறுப்பவருக்கு அந்த இரட்சிப்பு 
பலிக்காது. 


கல்வினிசவாதிகள்‌ குறித்துக்‌ காட்டும்‌ வேதாகம வசனங்கள்‌ பின்வருவதைப்‌ போன்றவை. 
2 இது குறிதத விடயத்தில்‌ கல்வினிசத்தினதும்‌ மற்றையவைகளினதும்‌ நிலைப்பாட்டைக்‌ குறித்து இந்த 
விரிவுரையின்‌ முடிவில்‌ உள்ள பக்க ஆராய்வில்‌ பார்க்கவும்‌.(V॥|.£) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 59 


யோவா 17:9 நான்‌ அவர்களுக்காக வேணடிக்கொள்ளூகிறேன்‌; உலகத்துக்காக 
வேண்டிக்கொள்ளாமல்‌, நீர்‌ எனக்குத்‌ தந்தவர்களுக்காக வேணடிக்கொள்ளுகிறேன்‌; 
அவர்கள்‌ உம்முடையவர்களாயிருக்கறார்களே. 


கல்வினிசவாதிகள்‌ பின்வரும்‌ விதமாக இப்பகுதியை வலியுறுத்துவார்கள்‌. இயேசு 
கிறிஸ்துவானவர்‌ உலகத்தோற்றத்திற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக (தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌) மாத்திரமே பிரத்தியேகமாக  ஜெபிக்கிறார்‌. இந்தக்கொள்கையை 
எதிர்க்கும்‌ ஆர்மீனியரும்‌ மற்றவரும்‌ எப்படி இருப்பினும்‌ இந்த வார்த்தைகளை இப்படியாக 
வியாக்கியானம்பண்ணுகிறார்கள்‌. யார்‌ தன்னை விசுவாசிப்பார்கள்‌ என தேவன்‌ முன்னதாகவே 
அறிகிறார்‌. முன்னதாகவே யார்‌ தன்னை விசுவாசிக்கின்றார்கள்‌ என்று அறிந்திருந்தபடியால்‌ 
அவர்களுக்காக ஜெபிக்கிறார்‌. கர்த்தருடைய சர்வ ஞானத்தை குறித்த வேதப்பகுதிகளுக்கு 
பின்வரும்‌ வசனங்களைப்‌ பார்க்கவும்‌. சங்‌ 139:14-16; யோவா 1:45-51. 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட ஒரு சில மக்களுக்காக அல்ல, 
திட்டவட்டமாக எல்லோருக்காகவும்‌ மரித்தார்‌ என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டும்‌ அநேக 
வேதவசனங்கள்‌ உண்டூ என்பதைக்‌ குறித்து நான்‌ நம்பிக்கையுடையவனாக இருக்கின்றேன்‌. 


யோவா 1:29 மறுநாளிலே யோவான்‌ இயேசுவைத்‌ தன்னிடத்தில்‌ வக்கண்டு: இதோ, 
உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்துதர்க்கற தேவ ஆட்டுக்குட்டி. 


தீத்து 2:11 ஏனெனில்‌ எல்லா மனுஷருக்கும்‌ இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவகிருபையானது 
பிரசன்னமாகி... 


1தீமோ 2:3-4.6 நம்முடைய இறட்சகராகிய தேவனுக்குமுன்பாக அது நன்மையும்‌ 
பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும்‌ (கிரேக்கத்தில;: றdntas anthropous) 
இரட்சிக்கப்படவும்‌, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்‌, அவர்‌ 
சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌... எல்லாரையும்‌ மீட்கும்பொருளாகத்‌ (கிரேக்கத்தில்‌: hyper 
pt) தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கறிஸ்து இயேசு அவரே; இதற்குரிய 
சாட்சி ஏற்ற காலங்களில்‌ விளங/அிவரு கிறது, 


பின்வரும்‌ வேதப்பகுதிகள்‌ மட்டூப்படுத்தப்பட்ட பாவ நிவர்த்தியை விசுவாசிக்கும்‌ கல்வினிச 
போதனையை பின்பற்றுபவர்களுக்கு மிகவும்‌ கடினமாக இருக்கும்‌. 


1தீமோ 4:10 இதினிமித்தம்‌ பிரயாசப்படுகிறோம்‌, நிந்தையும்‌ அடைகிறோம்‌; ஏனெனில்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌, விசேஷமாக விசுவாசிகளுக்கும்‌ இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன்மேல்‌ 
நம்பிக்கை வைத்திருக்கிறோம்‌. 


இங்கே பவுல்‌ “விசேஷித்த வீதமாக யாரெல்லாம்‌ வீசுவாசிப்பார்களோ '') என்று சொல்லும்‌ 
போது இயேசுகிறிஸ்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக அல்ல. உண்மையில்‌ எல்லாருக்காகவும்‌ 
என்பதை சுட்டிக்காட்டூகிறார்‌. இருப்பினும்‌ இரட்சிப்பின்‌ கிரியையானது உண்மையில்‌ யார்‌ 
தங்களை இரட்சிக்கப்படுவதற்கு அனுமதிக்கிறார்களோ அவர்களுக்கே பலிதமாகும்‌ (2 கொரி 
5:19-20). 


1யோவா 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செப்கிற அிருபாதாரபவி அவரே; நம்முடைய 
பாவங்களை மாத்திரம்‌ அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ நிவிர்த்தி செய்கிற 
பலியாயிருக்கறார்‌. 


2பேது 2:1 கள்ளத்தீர்கதரிசிகளும்‌ ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள்‌, அப்படியே 
உங்களுக்குஎளளும்‌ கள்ளப்போதகர்கள்‌ இருப்பார்கள்‌; அவர்கள்‌ கேட்டுக்கேதுவான 
வேதப்புரட்டுகளைத்‌ தந்திரமாய்‌ நுழையப்பண்ணி, தங்களைக்‌ கிரயத்துக்குக்கொண்ட 
ஆண்டவரை மறுதலித்து, தங்களுக்குத்‌ தீவிரமான அழிவை 
வருவித்துக்கொள்ளாவார்கள்‌. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர்‌ 
பின்பற்றுவார்கள்‌; அவர்கள்‌ நிமித்தம்‌ சத்தியமார்க்கம்‌ தூஷிக்கப்படும்‌. 

கள்ளப்போதகர்களுக்காகவும்‌ கிரயம்‌ செலுத்தப்பட்டிருக்குமானால்‌ இயேசு கிறிஸ்துவானவர்‌ 


நிச்சயமாக விதிவிலக்கில்லாதபடி எல்லா மனிதர்களுக்காகவும்‌ மரித்தார்‌ என்பதை இது 
காட்டுகிறது. அதைவிட இன்னும்‌ ஒரு உதாரணத்தையும்‌ குறிப்பிடலாம்‌. ஒரு சுவிஷேசகன்‌ 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 60 


இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும்‌ மரித்தார்‌ என விசுவாசிக்காவிட்டால்‌ “இயேசு 
உனக்காகவும்‌ மரித்தார்‌, அவரை ஏற்றுக்கொள்‌, ந இரட்சிக்கப்படுவாய்‌” 2 என்று எப்படி அவர்‌ 
தம்மை கேட்பவர்களுக்கு சொல்ல முடியும்‌? கருதுகோள்‌ அனைவர்‌ மீட்புக்கொள்கையை 
ஏற்றுக்கொள்ளும்‌ சுவிஷேசகர்கள்‌ மாத்திரந்தான்‌ (மட்டுப்படுத்தப்பட்ட பாவநிவர்த்தியின்‌ 
உபதேசத்தை போதிக்கும்‌ கல்வினிசவாதிகள்‌ அல்ல) மிகவும்‌ உறுதியாக சுவிஷேசத்தை 
பிரசங்கிக்க முடியும்‌. 


கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ அடிப்படையில்தான்‌ தேவன்‌ பாவிக்கு புதுவாழ்வை வழங்க முடியும்‌. 
கிறிஸ்து எல்லோருக்காகவும்‌ மரித்தார்‌. புதிய உடன்படிக்கையின்‌ கிருபாசனமாக இயேசு 
கிறிஸ்து மாறினார்‌. பழைய உடன்படிக்கையில்‌ உள்ள சாட்சி பெட்டிக்கு மேலுள்ள பாவ 
நிவர்த்தியின்‌ விரிப்பை (லேவி 16) புதிய உடன்படிக்கையில்‌ உள்ள இயேசு கிறிஸ்துவின்‌ 
கிருபாதார பலியுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌ (ரோம 3:25). ஆகவே இயேசு கிறிஸ்துவிடத்தில்‌ 
வரும்‌ எவரும்‌ கிருபையைப்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌: 


எபி 4:16 ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ 
கிருபையை அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌. 


இதன்‌ காரணமாகத்தான்‌ நாங்கள்‌ கிருபையின்‌ காலத்தைக்‌ குறித்து பேசுகிறோம்‌. 
இயேசுவானவர்‌ எல்லா மனிதரும்‌ தம்மிடத்தில்‌ வருவதற்கு விரும்புகிறார்‌. அப்படி அவரிடத்தில்‌ 
வந்து கிருபையின்‌ ஈவை பெறுபவர்கள்‌ ஏற்றுக்கொள்ளப்படூவார்கள்‌. 


யோவா 12:32 ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ 
கிருபையை அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌. 


யோவா 6:37 பிதாவானவர்‌ எனக்குக்‌ கொடுக்குறயாவும்‌ என்னிடத்தில்‌ வரும்‌; என்னிடத்தில்‌ 
வருகிறவனை நான்‌ ஸுறம்பே தள்ளுவதில்லை. 


ஏசா 55:1-2 ஓ, தாகமாயிருக்கிறவர்களை, நிங்கள்‌ எல்லாரும்‌ தண்ணீர்களண்டைக்கு 
வாருங்கள்‌; பணமிலலாதவர்களே, நிங்கள்‌ வந்து, வாங்கிச்‌ சாப்பிடுங்கள்‌! நுங்கள்‌ 
வந்து, பணமுமின்றி விலையுமின்றித்‌ துிராட்சரசமும்‌ பாலும்‌ கொள்ளுங்கள்‌. நங்கள்‌ 
அப்பமல்லாததற்காகப்‌ பணத்தையும்‌, கிறுப்திசெய்யாத பொருளுக்காக உங்கள்‌ 
பிரயாசத்தையும்‌ செலவழிப்பானேன்‌? நீங்கள்‌ எனக்குக்‌ கவனமாய்ச்‌ செவிகொடுத்து, 
நலமானதைச்‌ சாப்பிடுங்கள்‌; அப்பொழுது உங்கள்‌ ஆத்துமா கொழுப்பான 
பதார்த்தத்தினால்‌ மகீழ்ச்சியாகும்‌. 


தமது பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவர்‌ ஊடாக (வெளி 5:6.12) நமக்கு 
அருளப்படும்‌ கிருபையை உதாசீனம்‌ செய்பவர்கள்‌ நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ அவரை 
யூதாவின்‌ சிங்கமாகத்தான்‌ சந்திக்க வேண்டும்‌ (வெளி 5:5). ஏனெனில்‌ அது 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கோபாக்கிணை நாளாக இருக்கும்‌ (வெளி 6:16). 


6. பரலோக பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ 
பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ பழைய ஏற்பாட்டின்‌ இரண்டு நபர்களால்‌ 
விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள்‌ இருவருமே பிரதான ஆசாரியர்களாக இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஆரோனும்‌ மெல்கிசதேக்குமே! 

இந்த இரண்டு பிரதான ஆசாரியர்களையும்‌ ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து அவை எப்படி 
நிறைவேறின என்பதை காண்பிப்பேன்‌. 

௮) அவரைக்‌ குறித்து 

இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியனாக ஆரோனின்‌ ஊழியத்தை இயேசு கிறிஸ்து 
நிறைவேற்றினார்‌. இந்த ஊழியமானது வருடாந்த பாவநிவர்த்தியின்‌ பண்டிகையின்‌ போது 


உச்சக்கட்டமடைந்தது (யொம்‌ கிப்பூர்‌) இந்த பண்டிகையானது பின்வரும்‌ குணாதிசயங்களை 
உடையது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 61 


உ வருடத்திற்கு ஒரு முறை (லேவி 16; எபி 9:25) 
உ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு மாத்திரம்‌ (லேவி 16:34; எபி 7:11ff; 9:7). 


பரலோக பிரதான ஆசாரியனாக மெல்கிசதேக்கின்‌ ஊழியத்தை இவ்வாறாக 
நிறைவேற்றியுள்ளார்‌: 


உ இது நித்தியமானது (எபி 7:17-25; 9:12) 
உ இது உலகளாவியது (எபி 8:1-9; 9:24-26) 


சொன்னாற்‌ போல. மெல்கிசதேக்கின்‌ தோற்றம்‌ (கிறிஸ்டபொனி£=Cரர5$t௦றhany) மாம்சமாதலின்‌ 
தோற்றத்திற்கு முன்பாக இருந்த கிறிஸ்துவின்‌ தோற்றம்‌ என நினைக்கிறேன்‌. ஏனெனில்‌ 
எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில்‌ அவர்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ இல்லாத நித்தியமானவராக 
இருந்தார்‌ என சொல்லப்படுகிறது (எபி 7:3). அவர்‌ இராஜாவும்‌ ஆசாரியராகவும்‌ இருந்தார்‌ 
(எபி 7:1). இது சாதாரண மனிதனுக்கு அனுமதியளிக்கப்படவில்லை. இராஜாவாகிய 
சவுலுக்கும்‌ உசியா ராஜாவிற்கும்‌ நடந்ததைப்‌ பாருங்கள்‌ (1சாமு 13:8ஈீ; நோளா 2%6:1-.” 


b) இதன்‌ காலம்‌ 


தன்னுடைய இப்பூமிக்குரிய நாட்களில்‌ இயேசு கிறிஸ்துவானவர்‌ பிரதான 

ஆசாரியத்துவத்திற்கான அடிக்கல்லை ஒரே தடவையில்‌ நாட்டியுள்ளார்‌. அவர்‌ தம்மைத்‌ 

தாமே சிலுவையில்‌ பலியாக ஓப்புக்கொடுத்தார்‌. 

யோவா 19:30 இயேசு காழயை வாங்கினபின்ப, “முடிந்தது” ” என்று சொல்லி, தலையைச்‌ 
சாய்த்து, ஆவியை ஓப்புக்கொடுத்தார்‌. 


எபி 10:14 ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஓரே பலியினாலே இவர்‌ 
என்றென்றைக்கும்‌ பூரணப்படுத்தியிருக்கிறார்‌. 


பரலோகத்தில்‌ இயேசுவானவர்‌ தம்முடைய பிரதான ஆசாரியத்துவத்தை நித்தியமாக 
நிறைவேற்றுகிறார்‌. அவர்‌  மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்படியே என்றென்றைக்கும்‌ 
நித்தியமாக பிரதான ஆசாரியராக இருக்கிறார்‌. 


எபி 7:24-25 இவரோ என்றென்றைக்கும்‌ நிலைத்திருக்கறபடியினாலே, மாறிர்போகாத 
ஆசாரியத்துவமுள்ளவராயிருக்கீறார்‌. மேலும்‌, தமது முலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ 
சசருகிறவர்களுக்காக வேண்டுதலசெய்யும்படிக்கு அவர்‌ எய்பொழுதும்‌ உயிரோடிருக்‌ 
கிறவராகையால்‌ அவர்களை முற்றுமுழய இரட்சிக்க வல்லவராயுமிரு க்கிறார்‌. 


0) அதன்‌ பலன்‌ 


இந்த பூமியில்‌ அவர்‌ பிரதான ஆசாரியனாக இருந்த போது சிலுவையில்‌ அவருடைய மீட்பின்‌ 
கிரியையின்‌ நிமித்தம்‌ முழு உலகத்தையும்‌ சேவித்தார்‌. 


1யோவா 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிறாபாதாரபலி அவரே; 
நம்முடைய பாவங்களை மாத்திரம்‌ அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ நிவிர்த்தி 
செய்கிற பலியாயிருக்கறார்‌. 


<i மெல்கிசேதேக்கின்‌ குறித்த பாடத்தை மிக அதிகமாக அறிந்துகொள்ள எபிரேயருக்கான என்னுடைய 


வியாக்கியான உரையை பார்க்கவும்‌. 

25 கிரேக்கத்தில்‌ இவ்வினைச்‌ சொல்லானது இறந்த காலத்திலுள்ளது: டெடெலெஸ்டெய்‌ [*சரசீ125ர௦1] 
என்ற பதமானது டெலியோ [2/6] என்ற பதத்திலிருந்து வருகின்றது. இதன்‌ அர்த்தம்‌ முடிப்பது, 
பூரணராக்குவது, நிறைவேற்றுவது. இந்த நடந்து முடிந்த காலத்தை குறிக்கும்‌ சொல்லானது. ஒரு 
நிகழ்வின்‌ முடிவை காண்பிக்கின்றது. அதன்நிமித்தம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ தியாக பலியான மரணம்‌ 
ஒரேயடியாக ஒரே தடவையாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளது என்றும்‌, அது நித்திய நித்தியமாய்‌ 
பலனளிக்க கூடியது (அதாவது நம்முடைய இரட்சிப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின்‌ பலியை 
ஏற்றுக்கொண்டவர்களுக்காக) என்றும்‌ நாம்‌ கூற முடியும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 62 


எபி 10:10 இயேசுகிறிஸ்துவினுடைய சரீரம்‌ ஒரேதரம்‌ பலியிடப்பட்டதினாலே, அந்தச்‌ 
சித்தத்தின்படி நாம்‌ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


ஒரு பரலோக பிரதான ஆசாரியனாக அவர்‌ பிரத்தியேகமாக தன்னால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களுக்காக ஊழியம்‌ செய்கிறார்‌. 


ரோம 8:34 ஆகஃகினைக்குளளாகத்‌ தர்க்கிறவன்‌ யார்‌? கிறிஸ்துவே மரித்தவர்‌; அவரே 
எழுந்துமிருக்கிறவர்‌; அவரே தேவனுடைய வலதுபாரீசத்திலும்‌ இருக்கிறவர்‌; நமக்காக 
வேண்டுதல்செய்கிறவரும்‌ அவரே. 


எபி 9:24 அந்தப்படி, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால்‌ 
செய்யப்பட்டதாயிருக்கற பரிசுத்த ஸ்தலத்திலே கறிஸ்துவானவர்‌ பிரவேசியாமல்‌, 
பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காகத்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
யிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருகஅிறார்‌. 


1யோவா 2:1 என்‌ பிள்ளைகளை, நிங்கள்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு 
எழுதுகிறேன்‌; ஒருவன்‌ பாவஞ்செய்வானானால்‌ நதிபரராயிருக்கிற இயேசுகறிஸ்து 
நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசுக்றவரயிருக்கறார்‌. 


ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர்‌ இப்பூமியில்‌ எங்களுக்காக என்னத்தை 
செய்து முடித்தாரோ அதன்‌ அடிப்படையில்‌ பிதாவிற்கு முன்பதாக எங்களை பிரதிநிதித்துவப்‌ 
படுத்துகிறார்‌. ஒரு நித்திய பிரதான ஆசாரியனாக சிலுவையில்‌ தம்முடைய மரணத்திற்கூடாக 
சம்பாதித்த இரட்சிப்பை தம்மிடத்தில்‌ வருவோருக்கு அருளுகிறார்‌. (எபி 7:24-25). 

லேவிய ஆசாரியத்துவம்‌ இயேசு கிறிஸ்துவினால்‌ மேற்கொள்ளப்பட்டூவிட்டது. இது 
ஆசாரியத்துவத்தின்‌ எல்லா அம்சங்களினாலும்‌ ஒரு பாரிய மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது. 
எபிரேய நிருபம்‌ இதனைக்‌ குறித்து நமக்கு தகவல்களைத்‌ தருகிறது. 

எபி 7:11-28 புதிய ஆசாரியத்துவம்‌ (மெல்கிசதேக்கின்‌ முறைமையின்படி நித்தியமானது)! 

எபி 8: 6-7.13 புதிய உடன்படிக்கை நித்தியமானது! 


எபி 9:1-28 புதிய ஆசாரிப்புக்‌ கூடாரம்‌ (ஏனெனில்‌ பரலோகத்திற்குரியது)! 


எபி 10:11-18 புதிய பலி நித்தியமானது (ஏனெனில்‌ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
விலையேறப்பெற்ற இரத்தம்‌ மிருக பலியை புறம்பே தள்ளியது)! 


ஆலோசனை: வேதாகமத்தில்‌ 400க்கு மேற்பட்ட வேதப்பகுதிகள்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தை குறித்து பேசுகிறது. இது மிக அதி முக்கியமான கருப்பொருளாகவே இருக்கிறது. 
நம்முடைய பழைய கீர்த்தனை பாடல்களில்‌ இயேசுவின்‌ இரத்தத்தை குறித்து அதிகமாய்‌ 
பேசுகின்ற பாடல்கள்‌ அநேகம்‌ இருக்கின்றன. இருப்பினும்‌, நவீன பாடல்‌ புத்தகத்தில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தை குறித்த பாடல்கள்‌ குறைவாகவே இருக்கின்றது. இதைக்‌ குறித்து 
நாம்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


உ புதிய உடன்படிக்கையில்‌ இரத்தம்‌: 


மத்‌ 26:28 இது பாவமனனிப்புண்டாகு.ம்படி அநேகருக்காகச்‌ சிந்தப்படுகிற புது! 
உடண்டிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. 


எபி 13:20-21 நித்திய உடன்ழக்கையின்‌ இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய 
மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிவிருந்து ஏறிவப்பண்ணீின 
சமாதானத்தின்‌ தேவன்‌, இயேசுகறிஸ்துவைக்கொண்டு தமக்குமுன்பாகப்‌ பிரியமானதை 
உங்களில்‌ நடப்பித்து, நங்கள்‌ தம்முடைய சித்தத்தின்படிசெய்ய உங்களைச்‌ சகலவித 
நற்கிரியையிலும்‌ சீர்பொருந்தினவர்களாக்குவாராக; அவருக்கு என்றென்றைக்கும்‌ மகிமை 
உண்டாவதாக. ஆமென்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 63 


உ இந்த பூமியில்‌ தேவனின்‌ சாட்சி: 


1 யோவா 5:7-8 பூலோகத்திலே சாட்சியிர்க்றவைகள்‌ மூன்று: ஆவி, ஜலம்‌, இரத்தம்‌ 
என்பவைகளை, இம்மூன்றும்‌ ஒருமைப்பட்டிருக்கறது. 


உ மீட்பின்‌ அடிப்படை: 


எபே 1:7 அவருடைய கிருபையின்‌ ஐகுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே 
பாவமனனிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உணடாயிருக்கிறது. 


எபி 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைக௫டைய இரத்தத்தினாலே அல்ல, 
தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்‌ ஒரேதரம்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, 
நித்திய மீட்பை உண்டுபண்ணனார்‌. 


உ இதன்‌ அர்த்தம்‌ இதற்கூடாக நாம்‌ பாவ மன்னிப்பை பெற முடியும்‌: 


எபி 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே 
சுத்திகரிக்கப்படும்‌; இரத்தஞ்சிந்துதவில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது. 


1யோவா 1:7 அவர்‌ ஒளியிலிருக்கிறதுபோல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ ஒருவரோடொருவர்‌ 
ஐக்கியப்பட்டிருப்போம்‌; அவருடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல 
பாவங்களையும்‌ நக்கி, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌. 


எபி 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாகத்‌ தேவனுக்கு 
ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ ஜீவனுள்ள தேவனுக்கு 
ஊழியஞ்செய்வதற்கு உங்கள்‌ மனச்சாட்சியைச்‌ செத்த கிரியைகளறச்‌ சுத்திகரிப்பதூ 
எவ்வளவு நிச்சயம்‌! 


உ நீதிமானாக்கப்படல்‌: 


ரோம 5:9 இம்ம நாம்‌ அவருடைய இரத்தத்தினாலே நதிமான்களாக்கம்பட்டருக்க, 
கோபாக்கினைக்கு நங்கலாக அவராலே நாம்‌ இரட்சிக்க.) ப்படுவது அதிக நிச்சயமாமே. 


உ தேவனுக்கு அருகில்‌ கொண்டூவரப்படல்‌: 


எபே 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினாலே சமீபமானிீர்கள்‌. 


எபி 10:19. 20 ஆகையால்‌, சகோதரரே, நாம்‌ பரிசுத்தஸ்தலத்தில்‌ பீரவேசிப்பதற்கு இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே நமக்குத்‌ தைரியம்‌ உணடாயிருக்கறபடியினாலும்‌... 


உ சமாதானத்தின்‌ அடித்தளம்‌: 

கொலோ 1:20 அவர்‌ சிலுவையில்‌ சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்ாக்கி, 
பூலோகத்திலுள்ளவைகள்‌ பரலோகத்திலுள்ளவைகள்‌ யாவையும்‌ அவர்‌ மூலமாய்‌ தமக்கு 
ஒப்புரவாக்கிக்கொள்ளவும்‌ அவருக்குப்‌ பிரியமாயிற்று. 


எபே 2:15-16 அ சட்டதிட்டகி களாகிய நியாயப்பிமாணத்தைத்‌ தம்முடைய மாம்சத்தினாலே 
ஒழித்து, இருதிறத்தாரையும்‌ தமக்குள்ளாக ஓரே புதிய மனுஷனாகச்‌ சிருஷ்டித்து, 
இப்படிச்‌ சமாதானம்பண்ணி,பகையைச்‌ சிலுவையினால்‌ கொன்று, அதினாலே 


இருதுறத்தாரையும்‌ ஓரே சார்‌. மாகத்‌ தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌. 
உ தேவனுக்காகக்‌ கொள்ளப்பட்டோம்‌: 
அப்‌ 20:28 ஆகையால்‌, உங்களைக்குறித்தும்‌, தேவன்‌ தம்முடைய சுயரத்தத்தினாலே 


சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்குப்‌ பரிசுத்தஆஜவி உங்களைக்‌ 
கணர்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையுங்குறித்தும்‌, எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 64 


வெளி 5:9 தேவரீர்‌ புஸ்தகத்தை வாங்கவும்‌ அதின்‌ முத்திரைகளை உடைக்கவும்‌ 
பாத்திரராயிருக்கறீர்‌; ஏனெனில்‌ நீர்‌ அடிக்கப்பட்டு, சகல கோத்திரங்களிலும்‌ 
பாலஷைக்காரரிலும்‌ ஜனங்களிலும்‌ ஜாதிகளிலுமிருந்து எங்களைத்‌ தேவனுக்கென்று 
உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு... 


உ தேவ மனிதனுடனான ஐக்கியத்தின்‌ அடித்தளம்‌: 


யோவா 6:56 என்‌ மாம்சத்தைப்‌ புசித்து, என்‌ இரத்தத்தைப்‌ பானம்பண்ணுகமிறவன்‌ என்னிலே 
நிலைத்திருக்கறான்‌, நானும்‌ அவனிலே நிலைத்திருக்கிறேன்‌. 


1கொரி 10:16 நாம்‌ ஆசீர்வதிக்கற ஆசீர்வாதத்தின்‌ பாத்திரம்‌ கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின்‌ 
தஐக்கியமாயீருக்கிறதல்லவா? நாம்‌ பிட்கற அப்பம்‌ குறிஸ்துவினுடைய சரீரத்தின்‌ 
ஐக்கியமாயிருக்கிறதலலவா? 


உ நம்முடைய பரிசுத்தமாகுதல்‌: 


எபி 13:12 அந்தப்படியே இயேசுவும்‌ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தைப்‌ 
பரிசுத்தக்செய்யும்படியாக நகரவாசலுக்குப்‌ புறம்பே பாடுபட்டார்‌ (எபி 10:14) 


உ சாத்தானுக்கு மேலான வெற்றி: 

வெளி 12:11 மரணம்‌ நேரிழிகிறதாயிருந்தாலும்‌ அதற்குத்‌ தப்பும்ப டோ தங்கள்‌ ஜீவனையும்‌ 
பாராமல்‌, ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தினாலும்‌ தங்கள்‌ சாட்சியின்‌ வசனத்தினாலும்‌ 
அவனை தஇெயித்தார்கள்‌. 


உ பரலோகத்தில்‌ மீட்கப்பட்டோரின்‌ ஆராதனையின்‌ மையப்‌ பொருள்‌. 


வெளி 5:9-10 “தேவரீர்‌ புஸ்தகத்தை வாங்கவும்‌ அதின்‌ முத்திரைகளை உடைக்கவும்‌ 
பாத்திரராயிருக்கறீர்‌; ஏனெனில்‌ நீர்‌ அடிக்கப்பட்டு, சகல கோத்திரங்களிலும்‌ 
பாஷைக்காரரிலும்‌ ஜனங்களிலும்‌ ஜூதிகளிலுமிருந்து எங்களைத்‌ தேவனுக்கென்று 
உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, எங்கள்‌ தேவனுக்குமுன்பாக எங்களை 
ராஜாக்களும்‌ ஆசாரியர்களுமாக்கினீர்‌; நாங்கள்‌ பூமியிலே அரசாளுவோம்‌” என்று புதிய 
பாட்டைப்‌ பாடினார்கள்‌. 


இவையெல்லாமே கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற இரத்தத்தைக்‌ குறித்து அப்‌. பேதுரு ஏன்‌ 
பேசுகிறார்‌ என விளக்குகிறது: 


1 பேது 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற 
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறிர்களே. 


D. கிறிஸ்துவின்‌ இராஜரீக ஊழியம்‌ 
பழைய ஏற்பாடு வரப்போகும்‌ இராஜாவைக்‌ குறித்து அதிக தடவைகள்‌ பேசுகிறது. 


ஆதி 49:10 சமாதான கர்த்தர்‌ வருமளவும்‌ செங்கோல்‌ யூதாவைவிட்டு நங்குவதும்‌ இல்லை, 
நியாயப்பிரமாணிக்கன்‌ அவன்‌ பாதங்களை விட்டு ஒழிவதும்‌ இல்லை; ஜனங்கள்‌ 
அவரிடத்தில்‌ சேருவார்கள்‌. 


சாமு 7:12-13 உன்‌ நாட்கள்‌ நிறைவேறி, ந உன்‌ பிதாக்களோடே நித்திரைபண்ணும்போது, 
நான்‌ உனக்குப்பின்பு உன்‌ கர்ப்பப்பிறப்பாகிப உன்‌ சந்ததியை எழமும்பப்பணர்ணி, அவன்‌ 
ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்‌. அவன்‌ என்‌ நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தைக்‌ 
கட்டுவான்‌; அவன்‌ ராஜ்ய பாரத்தின்‌ சிங்காசனத்தை என்றைக்கும்‌ 
நிலைக்கப்பண்ணுவேன்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 65 


புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு கிறிஸ்து நமது இராஜாவாக  அறிமுகப்படூத்தப்படுூகிறார்‌. 
விஷேடமாக, மத்தேயுவின்‌ சுவிஷேசத்தில்‌ (இராஜாவும்‌ அவரது இராஜ்யமும்‌) அவருடைய 
பிறப்பின்‌ அறிவிப்பில்‌ இருந்தே அவரது நித்திய இராஜ்யத்தைக்‌ குறித்த குறிப்பு 
காணப்படுகிறது: 


லூக்‌ 1:33 அவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான்‌. 


லூக்‌ 2:11 இன்று கர்த்தராகிய கீறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ உங்களுக்குத்‌ தாவீதின்‌ ஊரிலே 
பிறந்திரு க்கிறார்‌. 


துரதிர்ஷ்டவசமாக, இராஜாவாகிய கிறிஸ்து தமது சொந்த ஜனங்களால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படாமல்‌ நிராகரிக்கப்பட்டார்‌. ஒரு தடவை அவரது முன்னோடியான யோவான்‌ 
ஸ்நானகனுக்கு கூட இந்த கருத்தைக்‌ குறித்த சந்தேகங்கள்‌ இருந்தன. இதன்‌ எல்லாவற்றிற்கு 
மத்தியிலும்‌ தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்ப இயேசுவானவர்‌ ஓர்‌ இராஜாவாக எருசலேமுக்குள்‌ 
பிரவேசித்தார்‌ (மத்‌ 21:4-5). அவர்‌ பிலாத்துவினால்‌ வினாவப்பட்ட போது அவர்‌ தன்னுடைய 
இராஜ்யத்தின்‌ அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார்‌. 


யோவா 18:36-37 இயேசு பிரதியுத்தரமாக: என்‌ ராஜ்யம்‌ இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்‌ 
ராஜ்யம்‌ இவ்வுலகத்துற்குரியதானால்‌ நான்‌ யூதரிடத்தில்‌ ஓப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு 
என்‌ ஊழியக்காரர்‌ போராடியிருப்பார்களே; இப்படியிருக்க என்‌ ராஜ்யம்‌ 
இவ்விடத்துற்குரியதல்ல என்றார்‌. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி: 
“அப்படியானால்‌ நீ ராஜாவோ?” என்றான்‌. இயேசு பிரதியுத்தரமாக: “நீர்‌ சொல்லுகிறபடி 
நான்‌ ராஜாதான்‌.” சத்தியத்தைக்குறித்துச்‌ சாட்சிகொடுக்க நான்‌ பிறந்தேன்‌, இதற்காகவே 
இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌; சத்தியவான்‌ எவனும்‌ என்‌ சத்தம்‌ கேட்கிறான்‌ என்றார்‌. 

துரதிர்ஷ்டவசமாக மக்கள்‌ அவருக்கு எதிராக சத்தமிட்டு அவரை 

ஆக்கிணைக்குட்படுத்தினார்கள்‌: 


யோவா 19:15 அவர்கள்‌: இவனை அகற்றும்‌ அகற்றும்‌, சிலுவையில்‌ அறையும்‌ என்று 
சத்தமிட்டார்கள்‌. அதற்குப்‌ பிலாத்து: உங்கள்‌ ராஜாவை நூன்‌ சிலுவையில்‌ 
அறையலாமா என்றான்‌. பிரதான ஆசாரியர்‌ பிரதியுத்தரமாக: இராயனையல்லாமல்‌ 
ஏங்களுக்கு வேறே ராஜா இல்லை எனறார்களர்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ உதாரணங்களில்‌ ஒன்றில்‌ அவர்‌ தாம்‌ மக்களால்‌ நிராகரிக்கப்படுவதை 

முன்னறிவித்தார்‌. 

லூக்‌ 19:14 ....இவன்‌ எங்கள்மேல்‌ ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லையென்று... 

அவருடைய பிறப்பைத்‌ தொடர்ந்து கிறிஸ்துவின்‌ இராஜரீக ஊழியம்‌ ஓர்‌ யதார்த்தமாக 

வந்தது. அவருடைய கர்த்தத்துவத்தின்‌ ஆவிக்குரிய யதார்த்தமானது அவரது பரமேறுதலையும்‌ 

முடி சூட்டப்படலையும்‌ தொடர்ந்து வந்தது. 

1. பரலோகத்தில்‌ சர்வ வல்லவரின்‌ சிங்காசனத்தின்‌ வலது பாரிசத்தில்‌ 
உட்கார்ந்திருத்தல்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ உயர்த்தப்படூத்தலின்‌ முக்கியத்துவம்‌ என்னவெனில்‌, பரலோகத்தில்‌ 

அவரது முடிசூட்டப்படூதல்‌ ஆகும்‌. 


எபி 8:1 மேற்சொல்விபவைகளின்‌ முக்கியமான பொருளென்னவெனில்‌: பரலோகத்திலுள்ள 
மகத்துவ ஆசனத்தின்‌ வலதயாரிசததிலே உட்கார்ந்திருக்கிறவரு.மாம்‌... 


இனி வர இருக்கும்‌ ஒரு காத்திருக்கும்‌ நிலையை இப்போது எடூத்துக்கொள்கிறார்‌: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 66 


சங்‌ 110:1 கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரை நோக்கி: நான்‌ உம்முடைய சத்துருக்களை உமக்குப்‌ 
பாதபழியாக்கிப்‌ போடும்வரைக்கும்‌, நீர்‌ என்னுடைய வலதயாரிசத்தில்‌ உட்காரும்‌ 
என்றார்‌. 


இராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரது குடிகளும்‌ இருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
இராஜ்யத்தின்‌ பிரமாணங்கள்‌ ஆவிக்குரியவைகளாய்‌ இருக்கிறபடியினால்‌ அவரது 
இராஜ்யத்தின்‌  ஆரம்பத்திற்கு பரிசுத்த ஆவியானவரின்‌  அருள்மாரி முன்னதாகவே 
தேவைப்பட்டது. 


1கொரி 12:3 ஆதலால்‌, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும்‌ இயேசுவைச்‌ 
சபிக்கப்பட்டவனென்று சொல்லமாட்டானென்றும்‌, பரிசுத்த ஆனி.பினாலேயன்றி 
இயேசுவைக்‌ கர்த்தரென்று ஒருவனும்‌ சொல்லக்கூடாதென்றும்‌, உங்களுக்குத்‌ 
தெரிவிக்கிறேன்‌. 


இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்‌ வாழ்ந்த காலத்தின்‌ போது இப்படி கூறினார்‌: 


யோவா 18:36 இயேசு பிரதியுத்தரமாக: என்‌ ராஜ்யம்‌ இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்‌ ராஜ்யம்‌ 
இவ்வுலகத்திற்குரியதானால்‌ நான்‌ யூதரிடத்தில்‌ ஓப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என்‌ 
ஊழியக்காரர்‌ போராடியிருப்பார்களே; இப்படியிருக்க என்‌ ராஜ்யம்‌ 
இவ்விடத்துற்குரியதல்ல எனறார்‌. 


இந்த இராஜ்யம்‌ ஓர்‌ கிருபையின்‌ இராஜ்யம்‌! 


எபி 4:16 ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ 
கிருபையை அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌. 


சிந்திப்பதற்கு சில காரியங்கள்‌: இதன்‌ விளைவாக நம்முடைய வாழ்விற்கு தேவையான 
நடைமுறை காரியங்கள்‌ எழும்புகின்றன. 


உ எந்த அளவிற்கு நம்‌ வாழ்வை ஆளுவதற்கு நாம்‌ இயேசு கிறிஸ்துவை அனுமதிக்கிறோம்‌? 
கலா 2:20ல்‌ அப்போஸ்தலனாகிய பவுலால்‌ ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம்‌ நம்முடைய 
மனப்பான்மையாய்‌ இருக்க வேண்டும்‌. “இணி நான்‌ அல்ல, அறிஸ்துவே எனக்குள்‌ 
பிழைத்திருக்கறார்‌; நான்‌ இப்பொழுது மாம்சத்தில்‌ பிழைத்திருக்கிறதோ, என்னில்‌ 
அன்புகர்நது எனக்காகத்‌ தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனைப்பற்றும்‌ 
விசவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்‌ 


உ இயேசு கிறிஸ்துவின்‌ கர்த்தத்துவம்‌ எப்படியாக நம்‌ வாழ்வில்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. 
அவருடைய மகிமைக்கு ஏற்றவாறு நாம்‌ வாழ்கிறோமா? வேறுபிரிக்கப்பட்ட 
பரிசுத்தமாக்கப்படுதலிலும்‌ நம்‌ ஜீவியம்‌ கர்த்தரை கனப்படுத்துகிறதா? (ஒப்‌. ரோம 6:10-22; 
12:1-2; 1பேது 3:15). 


2. தாவீதின்‌ சிங்காசனத்தின்‌ மேல்‌. 


தம்முடைய முதலாம்‌ வருகையின்‌ போது இயேசு கிறிஸ்துவானவர்‌ தாவீதின்‌ பரம்பரையினரால்‌ 
தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்டார்‌ (யோவா 1:11). ஆனால்‌, அவரது 
இரண்டாம்‌ வருகையில்‌ அடையாளங்காணப்பட்டு அவர்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவார்‌: 


சக 12:10 நான்‌ தாவீது குடும்பத்தாரின்மேலும்‌ எருசலேம்‌ குழகளின்மேலும்‌ கிருபையின்‌ 
ஆவியையும்‌ விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌ ஊற்றுவேன்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
தாங்கள்‌ குத்தின என்னை நோக்கிப்பார்த்து, ஒருவன்தன்‌ ஒரே பேறானவனுக்காகப்‌ 
புலம்புகிறதுபோல எனக்காகப்‌ புலம்பி, ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காகத்‌ 
துக்கிக்கிறதுபோல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌. 


கிறிஸ்து சிலுவையில்‌ மரித்த போது தீர்க்கதரிசியான சகரியாவின்‌ இந்த தீர்க்கதரிசனம்‌ முதன்‌ 
முறையாக நிறைவேறியது (யோவா 19:37). இது அவரது இரண்டாம்‌ வருகையில்‌ முற்றாக 
நிறைவேறும்‌ (வெளி 1:7). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 67 


ஓசி 3:5 பின்பு இஸ்ரவேல்‌ புத்திரர்‌ திரும்பி, தங்கள்‌ தேவனாகிய கர்த்தரையும்‌, தங்கள்‌ 
ராஜாவாகிய தாவீதையும்‌ தேழ, கடைசிநாட்களில்‌ கர்த்தரையும்‌, அவருடைய 
தயவையும்‌ நாடி அஞ்சிக்கையாய்‌ வருவார்கள்‌. 


எசே 37:24 என்‌ தாசனாகிய தாவீது என்பவர்‌ அவர்கள்மேல்‌ ராஜூவாக இருப்பார்‌; அவர்கள்‌ 
எல்லாருக்கும்‌ ஒரே மேய்ப்பர்‌ இருப்பார்‌; அப்பொழுது அவர்கள்‌ என்‌ நியாயங்களில்‌ 
நடந்து, என்‌ கட்டளைகளைக்‌ கைக்கொண்டு, அவைகளின்டியே செய்து... 


கிறிஸ்துவின்‌ மீள்வருகையில்‌ கர்த்தரை இனங்கண்டு ஏற்றுக்கொள்பவர்கள்‌ மேல்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ அருள்மாரியாய்‌ பொழியப்படூவார்‌. 


சக 12:10 நான்‌ தாவீது குடும்பத்தாரின்மேலும்‌ எருசலேம்‌ குடகளின்மேலும்‌ கிருபையின்‌ 
ஆவியையும்‌ விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌ ஊற்றுவேன்‌; (வெளி 1:7) 


யோவே 2:28 (3:10) அதற்குப்‌ பின்பு நான்‌ மாம்சமான யாவர்மேலும்‌ என்‌ ஆவியை 
ஊற்றுவேன்‌; 


ரோம 11:26 இந்தப்பிரகாரம்‌ இஸ்ரவேலரெல்லாரும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ 
சீயோனிலிருந்து வந்து, அவபக்தியை யாக்கோபைவிட்டு, விலக்குவார்‌. 


கிறிஸ்துவின்‌ இராஜ்யம்‌ சமாதானத்தின்‌ இராஜ்யமாய்‌ இருக்கும்‌ (ஏசா 9: 6-7). 

3. தேவனுடையதும்‌ ஆட்டுக்குட்டியானவரினதும்‌ சிங்காசனத்தில்‌ 

எல்லாம்‌ இறுதியில்‌ ஒப்புக்கொடுக்கப்படூம்‌ பொழுது (இந்த பூமியில்‌ மேசியாவின்‌ ஆட்சியின்‌ 
போது: வெளி 5:10; சக 14:9) குமாரனும்‌ பிதாவிற்கு இராஜ்யத்தை ஒப்புக்கொடுத்து தாமும்‌ 


அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார்‌ (ஒப்‌. 1கொரி 15:23-28). அதுதான்‌ புது சிருஷ்டியும்‌ இறுதியில்‌ 
நித்தியமுமாய்‌ இருக்கும்‌ (ஒப்‌. வெளி 21:23; 22:1-3).* 


VI. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும்‌ பரமேறுதலும்‌. 

A. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌. 

1. இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ முக்கியத்துவம்‌. 

புதிய ஏற்பாடு 100 தடவைகளுக்கு மேலாக பேசும்‌ அளவிற்கு இரட்சிப்பின்‌ வரலாற்றில்‌ 

இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ அதிமுக்கியமானதாய்‌ காணப்படுகிறது. பவுல்‌ 

கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம்‌ நிருபத்தில்‌ உயிர்த்தெழுதலுக்கு 500க்கு மேற்பட்ட 

சாட்சிகள்‌ இருந்ததாக குறிப்பிடுகிறார்‌: 

1கொரி 15:5 கேபாவுக்கும்‌, பின்பு பன்னிருவருக்கும்‌ தரிசனமானார்‌. 

1கொரி 15:6 அதன்பின்பு அவர்‌ ஐந்நூறுபேருக்கு அதிகமான சகோதரருக்கும்‌ ஒரேவேளையில்‌ 
தரிசனமானார்‌; அவர்களில்‌ அநேகர்‌ இந்நாள்வரைக்கு.ம்‌ இருக்கிறார்கள்‌, சிலர்‌ மாத்திரம்‌ 
நித்திரையடைந்தார்கள்‌. 

1கொரி 15:7 பின்பு யாக்கோபுக்கும்‌, அதன்பின்பு அப்போஸ்தலரெலீலாருக்கும்‌ தரிசனமானார்‌, 


இதைக்‌ குறித்து மேலும்‌ அறிய எனது “வேதாகம இறுதியியல்‌” மற்றும்‌ “யோொவானுக்கான வெளிப்படுத்தல்‌” 
என்ற விரிவுரையைப்‌ பார்க்கவும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 68 


1கொரி 15:8 எல்லாருக்கும்‌ பின்பு, அகாலப்பிறவிபோன்ற எனக்கும்‌ (அம்‌. பவுல்‌) 
தரீசனமானார்‌. 


இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ எவ்வளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்தது என சாத்தான்‌ கூட 
அறிந்திருக்கிறான்‌. அதனால்‌ தான்‌ உயிர்த்தெழுதல்‌ வரலாற்றின்படி நிரூபிக்கப்படக்கூடியது 
அல்ல என்றும்‌, இது அவருடைய சீஷர்களின்‌ ஓர்‌ வஞ்சகம்‌ என்றும்‌, கிறிஸ்தவ 
விசுவாசத்திற்கு பகைஞர்களின்‌ இருதயத்தில்‌ அதைப்பதிப்பதற்கு அவன்‌ ஆரம்பத்தில்‌ 
இருந்தே முயற்சி எடுத்துள்ளான்‌. 


மத்‌ 28:13 நாங்கள்‌ நித்திரைபண்ணுகையில்‌, அவனுடைய சீஷர்கள்‌ இராத்திரியிலே வந்து, 
அவனைக்‌ களவாய்க்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌. என்று சொல்லுங்கள்‌. 


௮) வேதவாக்கியங்கள்‌ நிச்சயமாய்‌ நிறைவேற வேண்டும்‌. 


சங்‌ 16:10 என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ விடர்‌; உம்முடைய பரிசுத்தவானை அழிவைக்‌ 
காணவொட்டீர்‌ (அப்‌ 2:27-32) 


லூக்‌ 24:44-46 அவர்களை நோக்கி: “மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திலும்‌ தூர்க்கதரிசிகளின்‌ 
ஆகமங்களிலும்‌ சங்கதங்களிலும்‌ என்னைக்குறித்து எழுதியிருக்கறவைகளெல்லாம்‌ 
நிறைவேறவேணழயதென்று, நான்‌ உங்களோடிருந்த போது உங்களுக்குச்‌ 
சொல்லிக்கொண்டுவந்த விசேஷங்கள்‌ இவைகளை” என்றார்‌. 


மத்‌ 20:19 அவரைப்‌ பரியாசம்பண்ணனவும்‌, வாரினால்‌ அழிக்கவும்‌, சிலுவையில்‌ அறையவும்‌ 
புறஜாதியாரிடத்தில்‌ ஓப்புக்கொடுப்பார்கள்‌; ஆகிலும்‌ முன்றாம்‌ நாளிலே அவர்‌ 
உயிரோடே எழுந்திறாப்பார்‌ என்றார்‌. 


இதனால்‌ தான்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்த ஓர்‌ பெரிய அதிகாரத்தை பின்வரும்‌ 
வார்த்தைகளில்‌ ஆரம்பித்து வைக்கிறார்‌. 


1கொரி 15:4 ... அடக்கம்பண்ணப்பட்டு, வேதவாக்கியங்களின்படி முன்றாம்நாளில்‌ 
உயிர்த்தெழுந்து. ... 


b) அப்போஸ்தலர்களின்‌ பிரசங்கத்தின்‌ மையப்பொருள்‌ 


இயேசுகிறிஸ்து உயிர்த்தெழொமல்‌ மரித்தோருக்குள்ளேயே இருந்திருப்பாரானால்‌ கிறிஸ்துவின்‌ 
மரணத்தைக்‌ குறித்த பிரசங்கத்தின்‌ நோக்கம்‌ என்னவாக இருந்திருக்க முடியும்‌. 


ரோம 8:34 ஆக்கிணைக்குள்ளாகத்‌ தீர்க்கிறவன்‌ யார்‌? கிறிஸ்துவே மரித்தவர்‌; அவரே 


எழுந்துமிருக்கிறவர்‌; அவரே தேவனுடைய வலதுபாரிசத்திலம்‌ இருக்கிறவர்‌; நமக்காக 
வேண்டுதலசெய்கிறவரும்‌ அவரே. 


1கொரி 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால்‌, உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கு.ம்‌; நங்கள்‌ 
இன்னும்‌ உங்கள்‌ பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌. 


அப்போஸ்தல நடபடிகளானது இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ வெற்றி வாகையினால்‌ 
நிறைந்திருக்கின்றது: 


அப்‌ 2:24 தேவன்‌ அவருடைய மரண உயாதிகளின்‌ கட்டை அவிழ்த்து, அவரை எழுப்பினார்‌. 
அவர்‌ மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்கூடாதிருந்தது. 


அப்‌ 2:32 இநத இயேசுவைத்‌ தேவன்‌ எழுப்பினார்‌; இதற்கு நாங்களெல்லாரும்‌ 
சாட்சிகளாயிருக்கிறோம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 69 


அப்‌ 3:15 ஜீவாதிபதியைக்‌ கொலைசெய்திர்கள்‌; அவரைத்‌ தேவன்‌ மரித்தோரிலிருந்‌ 
தெழுப்பினார்‌; அதற்கு நாங்கள்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌. 


அப்‌ 4:10 உங்களால்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டவரும்‌, தேவனால்‌ மரித்தோரிலிருந்து 
எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினாலேயே இவன்‌ 
உங்களுக்கு முன்பாகச்‌ சொஸ்தமாய்‌ நிற்க்றொனென்று உங்களெல்லாருக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ ஜனங்களெல்லாருக்கும்‌ தெரிந்திருக்கக்கடவது. 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ செய்தியானது சுவிஷேசத்தின்‌ மறுபாதி; முதற்‌ 
பாதியானது அவரது பதிலாள்‌ (பிரதியீடு) மரணம்‌ : 


கொரி 15:3-4 நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக ஓப்புவித்ததும்‌ 
என்னவென்றால்‌, கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக 
மரித்து, அடக்கம்பணணப்பட்டு, வேதவாக்கியங்களின்படி முன்றாம்நாளில்‌ 
உயிர்த்தெழுந்து... 


ரோம 6:5 ஆதலால்‌ அவருடைய மரணத்தின்‌ சாயலில்‌ நாம்‌ இணைக்கப்பட்டவர்களானால்‌, 
அவர்‌ உயிர்த்தெழுதலின்‌ சாயலிலும்‌ இணைக்கப்பட்டிருப்போம்‌. 


௦) நம்முடைய விசுவாசம்‌ நிற்பதும்‌ வீழ்வதும்‌ கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலிலேயே தங்கியுள்ளது. 


“விசுவாசம்‌ கேள்வியினால்‌ வரும்‌.....” செய்தியானது கிறிஸ்துவின்‌ வார்த்தைக்கூடாக 
செவிமடுக்கப்படுகிறது (ரோம 10:17). ஏனெனில்‌ அப்போஸ்தலருடைய செய்தியின்‌ 
மையப்பொருள்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலாய்‌ இருக்கிறபடியினால்‌ அது நம்முடைய 
விசுவாசத்தினதும்‌ சாட்சியினதும்‌ மையமாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 


ரோம 10:9 என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, 
தேவன்‌ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ இருதயத்திலே விசுவாசித்தால்‌ 
இரட்சிக்கப்படுவாய்‌. 


1கொரி 15:14-20 நம்முடைய விசுவாசத்திற்கும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலிற்கும்‌ 
இடையில்‌ உள்ள உறவைக்‌ குறித்து தெளிவாக பேசுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால்‌ : 
உ எங்களுடைய பிரசங்கம்‌ விருதா (V.14௨) 
உ உங்களுடைய விசுவாசமும்‌ விருதா (V.14) 
உ நாமும்‌ பொய்‌ சாட்சிகளாய்‌ இருப்போம்‌ (V15) 
உ நீங்களும்‌ இன்னும்‌ உங்களுடைய பாவத்திலேயே இருப்பீர்கள்‌. (V.17) 
உ கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்களும்‌ (நித்திரையடைந்தவர்களும்‌) கெட்டுப்‌ 
போயிருப்பார்கள்‌ (V.18) 


கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலானது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்திற்கு 
இன்றியமையாததாகும்‌. 


2. இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ நிகழ்வு 

இயேசு கிறிஸ்துவானவர்‌ மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்‌ (செயற்பாட்டுவினை). 
தேவன்‌ தம்முடைய குமாரனை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பினார்‌ (செய்வினை). 
பரிசுத்த எழுத்துக்கள்‌ இதனை உறுதி செய்கிறது. 


அப்‌ 2:24 தேவன்‌ அவருடைய மரண உபாதிகளின்‌ கட்டை அவிழ்த்து, அவரை எழுப்பினார்‌. 
அவர்‌ மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்கூடாதிருந்தது. 


ஆனால்‌ பின்வரும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ வார்த்தைகளையும்‌ கூட அவதானியுங்கள்‌: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 70 


யோவா 10:18 ஒருவனும்‌ அதை என்னடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளமாட்டான்‌; நானே 
அதைக்‌ கொடுக்கிறேன்‌, அதைக்‌ கொடுக்கவும்‌ எனக்கு அதிகாரம்‌ உண்டு, அதை 
மறுபடியும்‌ எடுத்துக்கொள்ளவும்‌ எனக்கு அதிகாரம்‌ உண்டு. இந்தக்‌ கட்டளையை ஏன்‌ 
பிதாவினிடத்தில்‌ பெற்றுக்கொண்டேன்‌ என்றார்‌. 


யோவா 2:19 உடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌ “இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: இந்த 
ஆலயத்தை இழத்துப்‌ போடுங்கள்‌, முன்று நூளைக்குள்ளே இதை எழுப்புவேன்‌ 
என்றார்‌. ” 


ரோம 8:11 அன்றியும்‌ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில்‌ 
வாசமாயிருந்தால்‌, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்‌ உங்களில்‌ 
வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள்‌ சரீரங்களையும்‌ 
உயிர்ப்பிப்பார்‌. 

இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலானது திரித்துவத்தின்‌ மூன்று 

நபர்களின்‌ கிரியையே என்ற முடிவிற்கு வரலாம்‌! 


௮) அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்படக்கூடிய உயிர்த்தெழுதல்‌ 


இயேசு கிறிஸ்துவானவர்‌ மெய்யாகவே  உயிர்த்தெழுந்தார்‌. அதன்‌ அர்த்தம்‌ அவர்‌ 
மரித்திருந்தார்‌. அவர்‌ உண்மையாகவே மரிக்கவில்லை என்றும்‌ அவர்‌ சுயஉணர்வற்ற 
நிலையிலேயே இருந்தார்‌ என்றும்‌ பின்னர்‌ கல்லறையில்‌ சுயநினைவிற்கு வந்தார்‌ என்றும்‌ 
சிலர்‌ வற்புறுத்துகிறார்கள்‌. பரிசுத்த வேதாகமமானது அவர்‌ உண்மையிலேயே மரித்தார்‌ 
என்றும்‌ பின்னர்‌ உயிரோடூ எழுந்தார்‌ என்றும்‌ தெட்டத்தெளிவாகக்‌ கூறுகிறது. 


மாற்‌ 15:44-45 அவர்‌ இத்தனை சீக்கிரத்தில்‌ மரித்துப்போனாரா என்று பிலாத்து ஆச்சரிபப்பட்டு, 
நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து: அவர்‌ இதற்குள்ளை மரித்தது நிச்சயமா என்று 
கேட்டரன்‌.நூற்றுக்கு அதுிபதியினாலே அதை அறிந்துகொண்ட பின்பு, சரீரத்தை 
யோசேப்பினிடத்தில்‌ கொடுத்தான்‌. 


யோவா 19:33-35 அவர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ வநது, அவர்‌ மரித்திருக்கிரதைக்‌ கண்டு, 
அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும்‌ போர்ச்சேவகரில்‌ ஒருவன்‌ 
ஈட்டியினொலே அவருடைய விலாவில்‌ குத்தினான்‌; உடனே இரத்தமும்‌ தண்ணீரும்‌ 


புறப்பட்டது. அதைக்‌ கண்டவன்‌ சாட்சிகொடுக்கறான்‌, அவனுடைய சாட்சி 
மெய்யாயிருக்கறது; நங்கள்‌ விசுவாசிக்கும்படி, தான்‌ சொல்லுகறது மெய்யென்று அவன்‌ 
அறிந்திருக்கிறான. 


வெளி 1:18 மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; 
நான்‌ மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை உடையனரயிருக்கிறேன்‌. 


என்னவொரு மாற்றம்‌ அவர்‌ உண்மையிலேயே மரித்து விட்டார்‌ என்பதை உறுதி செய்தது 
அவர்களுடைய எதிரிகளே! தேவன்‌ தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தில்‌ தம்முடைய 
எதிரிகளைக்‌ கூட கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தும்‌ 
சாட்சியாக பயன்படுத்த முடியும்‌ (ஒப்‌. மத்‌ 27:62-66 மற்றும்‌ 28:11-15; மூடப்பட்ட முத்திரையிட்ட 
கல்லறையை காத்துக்கொண்டிருந்த போர்‌ வீரர்கள்‌ பிரதான ஆசாரியர்களால்‌ பிற்பாடு பணம்‌ 
கொடுக்கப்பட்டார்கள்‌!). 


b) சரீரப்‌ பிரகாரமான உயிர்த்தெழுதல்‌ 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ ஓர்‌ சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதல்‌. நவீன வாதம்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை நிராகரிக்க விரும்புகிறது. ஆனால்‌, இது 
வேதாகமத்தின்‌ சாட்சிக்கு முரனானது. 


(13 


உ சங்‌ 16:10 : இந்த பகுதி ஓர்‌ சரீர உயிர்த்தெழுதலை சுட்டிக்காட்டுகிறது. என்‌ 
ஆத்துமாவைப்பாதாளத்தில்‌ விமர்‌; உம்முடைய பரிசுத்தவானை அழிவைக்‌ காணவொட்டீர” 
அப்‌ 2:31, சங்‌ 16:10 ஜ மேற்கோள்காட்டி அப்‌ 2:31 அதனை உறுதிப்படுத்துகிறது. “அவன்‌ 
கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லையென்றும்‌, அவருடைய 
மாம்சம்‌ அழிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ முன்னறிநது, அவர்‌ உயிர்த்தெழுதலைக்‌ 
குறித்து இப்படிச்‌ சொன்னான்‌”. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 71 


உ யோவா 20:5-8 : வெறுமையான கல்லறை கர்த்தரின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்துப்‌ 
பேசுகிறது. 

உ லூக்‌ 24:36-43 மற்றும்‌ யோவா 20:25-28: அவருடைய சீஷர்கள்‌ மத்தியில்‌ இயேசு 
காணப்பட்டது. உயிர்த்தெழுந்த அவருக்கு ஓர்‌ சரீரம்‌ இருந்ததை காண்பிக்கின்றது: 


1. லூக்‌ 24:39 “நான்தான்‌ என்று அறியும்படி, என்கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌ 
பாருங்கள்‌, என்னைத்‌ தொட்டுப்பாருங்கள்‌; நங்கள்‌ காண்கறபடி, எனக்கு மாம்சமும்‌ 
எலும்புகளும்‌ உணட்டாயிருக்கிறதுபோல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி...” 

2. மத்‌ 28:9; யோவா 20:25-29: உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கர்த்தரின்‌ தழும்புகள்‌ 
வெளிப்படையாய்‌ காணப்பட்டது (கால்கள்‌, கைகள்‌, விலாவில்‌). 

3. அவர்‌ சாப்பிட்டார்‌, குடித்தார்‌. (ஒப்‌. லூக்‌ 24:42-43; யோவா 21:12-13; அப்‌ 10:40-41). 


இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கொடுத்த சாட்சியையும்‌ குறிப்பிட 
வேண்டியது அவசியம்‌. உதாரணமாக எம்மாவூருக்கு போகும்‌ வழியில்‌ அவரது இரண்டு 
சீஷர்களை சந்தித்தது. தோமாவுக்கு தரிசனமானது லூக்‌ 24:13114,; யோவா 20:24-19). 


௦) இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலானது தனித்துவமானது 


அதுவரைக்கும்‌ உயிர்த்தெழுதலானது இந்த பூமியில்‌ வாழ்க்கையின்‌ தொடர்ச்சியை 
குறிப்பிடுவதாக இருந்தது. சாவுக்கேதுவான சரீரத்திற்கு திரும்புவதும்‌ பின்னர்‌ அந்த நபர்‌ 
மரிப்பதுமாய்‌ காணப்பட்டது. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலானது ஒரு மகிமையான சரீரத்தை 
அடையும்‌ உயிர்த்தெழுதலாகவும்‌ நித்தியத்திற்கென்றும்‌ இருக்கிறது. அவர்‌ மீண்டும்‌ 
ஒருபோதும்‌ மரிப்பதில்லை. 


ரோம 6:9 மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லையென்று அறிந்திருக்கிறோம்‌; 
மரணம்‌ இனி அவரை ஆண்டிகொள்வதில்லை. 


வெளி 1:18 மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; 
நான்‌ மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை உடையனரயிருக்கிறேன்‌. 


3. உயிர்த்தெழுதலின்‌ விளைவுகள்‌ 
8) இயேசு கிறிஸ்துவுக்கு தாமே ஏற்பட்ட விளைவுகள்‌. 
உயிர்த்தெழுதல்‌ அவருடைய தெய்வீகத்துவத்திற்கு நிரூபனமாய்‌ இருக்கின்றது! 


ரோம 1:5 பரிசுத்தமுள்ள ஆவியின்பழ தேவனுடைய சுதனென்று மரிக்தோரிலிருந்து 
உயிர்த்தெமுந்ததினாலே பலமாய்ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கறார்‌. இயேசு 
கிறிஸ்து நம்முடைய கர்த்தர்‌. 


சில தாராளவாத இறையியலாளர்கள்‌ கருதுவது போன்று “” உயிர்த்தெழுந்ததின்‌ நிமித்தம்‌ 
இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக வரவில்லை. மாறாக, உண்மையில்‌ உயிர்த்தெழுதலே 
அவருடைய தெய்வீகத்‌ தன்மைக்கு நிரூபனமாய்‌ இருந்தது. போதிக்கவும்‌, தேவகுமாரன்‌ என 
உரிமை பாராட்டூவதற்கும்‌ அவருக்குள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது (ஒப்‌. மத்‌ 12:38-40 
மற்றும்‌ யோவா 2:13-22). 


27 So for example the Neo-Hegelian Wolfhart Pannenberg who ascribes to the resurrection of Jesus Christ a retro- 
active effect. Compare Henri Blocher, Christologie, série FAC ETUDE (Vaux-sur-Seine, France: Faculté Libre de 
Théologie Evangélique, 1986), |, ற. 140. Blocher summarises Pannenberg’s theory in the following words: “He 
believes in solving (it) all by attributing to the resurrection a retro-active effect with regard to being, in an 
ontological way.” (French original text: “Il croit tout résoudre en donnant a la résurrection une efficacité 
rétroactive quant a I’étre, ontologiquement.”) | am willing to consider the ideas of those who think that the 
disciples (a posteriori, so to say) attributed to Jesus later on the title ‘Son of God’, but to suggest a retro-active 
ontological divine Sonship seems completely irrational to me. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 72 


மத்‌ 28: 6 அவர்‌ இங்கே இல்லை; தாம்‌ சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்‌; கர்த்தரை 
வைத்த இடத்தை வந்து பாருங்கள்‌; 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை  மறுதலிப்பது அவரது  தெய்வீகத்துவத்தை 
மறுதலிப்பதற்கு சமமாகும்‌! 


b) விசுவாசிகளுக்கான விளைவுகள்‌ 


யோவா 14:19 இன்னும்‌ கொஞ்சக்காலத்திலே உலகம்‌ என்னைக்‌ காணாது, நங்களோ 
என்னைக்‌ காணபீர்கள்‌; நான்‌ பிழைக்கிறபடியினால்‌ நங்கள்‌ பிழைப்பீர்கள்‌. 


1) தேவனுக்கு முன்பாக நாம்‌ கிறிஸ்துவின்‌ நீதியினால்‌ தரிப்பிக்கப்படுகிறோம்‌. 


ரோம 4:25 அவர்‌ நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும்‌, தாம்‌ 
நீதிமான்௧ளாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும்‌ இருக்கிறார்‌. 


இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பியதன்‌ மூலம்‌ கொல்கொதாவில்‌ இயேசு 
கிறிஸ்துவினால்‌ நிறைவேற்றப்பட்ட பலியை தேவன்‌ ஏற்றுக்கொண்டு விட்டார்‌ என்பதை அவர்‌ 
தெளிவாக்குகிறார்‌. இதன்‌ மூலம்‌ கிறிஸ்துவை விசுவாசிக்கும்‌ நாமும்‌ கூட 
நீதிமானாக்கப்படுகிறோம்‌ என்பதையும்‌ அவர்‌ காண்பிக்கிறார்‌. கிறிஸ்து தம்முடைய மரணத்தில்‌ 
மாத்திரம்‌ நம்முடைய பிரதியீடு அல்ல. மாறாக அவரது உயிர்த்தெழுதலிலும்‌ தான்‌ (எபே 2 
:5-6). நமக்காக இருக்கும்‌ கிறிஸ்து நமக்குள்‌ இருக்கும்‌ கீறிஸ்துவாகவும்‌ இருக்கின்றார்‌. 


2) நமக்கு ஓர்‌ ஜீவனுள்ள நம்பிக்கையுண்டு. 


1 பேது 1:3.4 நம்முடைய கர்த்தராகிய இயேசுகுறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக; அவர்‌, இயேசுகிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, 
அழியாததும்‌ மாசற்றதும்‌ வாடாததுமாகிய கசுதந்தரத்திற்கேதுவாக, ஜீவனுள்ள நம்பிக்கை 
உண்டாகும்படி, தமது மிகுந்த இரக்கத்தின்பழியே நம்மை மறுபடியும்‌ ஜெறிப்பித்தார்‌. 


உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நிச்சயமாய்‌ ஜீவிக்கிறபடியினால்‌ நம்முடைய எதிர்காலத்திற்கான 
நிச்சயமான ஓர்‌ அடித்தளமான ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டு (அந்த நம்பிக்கை 
நம்மை வெட்கப்படூத்தாது ரோம 5:5). ஏனெனில்‌ அவர்‌ தாமே நம்முடைய நம்பிக்கையாய்‌ 
இருக்கின்றார்‌ (1தீமோ 1:1). கெட்டுப்‌ போகும்‌ அவிசுவாசிகளின்‌ நித்திய துர்ப்பாக்கிய 
நிலையைக்‌ குறித்து பரிசுத்த வேதாகமம்‌ இப்படி பேசுகிறது. 


யோபு 8:13 தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும்‌ அப்படியே இருக்கும்‌; மாயக்காரரின்‌ 
நம்பிக்கை அழிந்துபோம்‌. 


யோபு 11:20 துன்மார்க்கருடைய கண்கள்‌ பூத்துப்போய்‌, அவர்கள்‌ அடைக்கலம்‌ அவர்களை 
விட்டொழிந்து, அவர்கள்‌ நம்பிக்கை சாகிறவன்‌ சுவாசம்போல்‌ அழிந்துபோகும்‌ என்றான்‌. 


நீதி 10:28 நதிமான்௧ளின்‌ நம்பிக்கை மகழ்ச்சியாகும்‌; துன்மார்க்கருடைய அபேட்சையோ 
அழியும்‌. 


எபே 2:12 அக்காலத்திலே கவிறிஸ்துவைச்‌ சேராதவர்களும்‌, இஸ்ரவேலுடைய காணரியாடசிக்குப்‌ 
புறம்பானவர்களும்‌, வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படக்கைகளுக்கு அந்நியரும்‌, 
நம்பிக்கையில்லாதவர்களும்‌, இவ்வுலகத்தில்‌ தேவனற்றவர்களுமா யிருந்தீர்களென்று 
நினைத்துக்கொள்ளுங்கள்‌. 


3) நாம்‌ புதிய ஜீவனுள்ளவர்களாய்‌ நடக்கின்றோம்‌. 


நம்முடைய பரிசுத்தமாகுதலானது இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ விளைவாகவே 
இருக்கின்றது: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 73 


ரோம 6:4 மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து 
எழுப்பப்பட்டதுபோல, நாமும்‌ புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்துகொள்ஞாம்படிக்கு, 
அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானத்தினாலே கறிஸ்துவுடனேகூட 
அடக்கம்பணணப்பட்டோம்‌. 


எபே 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடேகூட எழுப்பி உன்னதங்களிலே 
அவரோடேகூட உட்காரவும்‌ செய்தார்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு நன்றி. நாம்‌ இப்பொழுது புதிதான 
ஜீவனுள்ளவர்களாய்‌ நடக்க முடியும்‌. எமது புதிதான வாழ்விற்காக வல்லமையின்‌ ஆதாரம்‌ 
பின்வரும்‌ வசனத்தில்‌ விபரிக்கப்பட்டுள்ளது. 


எபே 1:199.21 தரம்‌ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரிடத்தில்‌ நடப்பித்த தமது 
பலத்த சத்துவத்தின்‌ வலலமைப்ப டியே விசுவாசிக்கிரவர்களாகிய  நம்மிடத்திலே 
காண்பிக்கும்‌ தம்முடைய வல்லமையின்‌ மகா மேன்மையான மகத்துவம்‌ 
இன்னதென்றும்‌... அவரை உனனதங்களில்‌ தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்படி 
செய்து... 


நமக்குள்ளே கிரியை செய்யும்‌ இந்த வல்லமையின்‌ மகத்துவம்‌ இந்த உயிர்த்தெழுதலிலேயே 
இருக்கிறது. ஆகையினால்‌, அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ சாட்சி நமக்கு உண்டு. 


பிலி 3:8-10 ...இப்ப டி நான்‌ அவரையும்‌ அவருடைய உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையையும்‌, 
அவருடைய பாடுகளின்‌ ஐக்கியத்தையும்‌ அறிகிறதற்கும்‌, அவருடைய 
மரணகத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும்‌ நான்‌ மரித்தோரிலிருந்து 
உயிரோடெழுந்திருப்பதற்குத்‌ தகுதியாகும்படிக்கும்‌.... 


ஒரு “பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையைக்‌” குறித்துப்‌ பேசுவதற்கு பதிலாக ஒரு “வெற்றியுள்ள 
ஜீவியத்தை”” குறித்துப்‌ பேசலாம்‌. ஒரு  வெற்றியுள்ள ஜீவியமானது கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலின்‌ ஒரு விளைவே : 


1கொரி 15:55-57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கற 
தேவனுக்கு ஸ்தோத்துரம்‌! 


அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ அருமையான வார்த்தைகள்‌ உயிர்த்தெழுதலின்‌ மிகப்பெரிய 
அத்தியாயத்தில்‌ காணப்படுகின்றது. அத்துடன்‌ உயிர்த்தெழுதலின்‌ செய்தியின்‌ 
உச்சக்கட்டமாகவும்‌ இருக்கிறது. 


4) நமக்கு ஜீவனுள்ள பிரதான ஆசாரியர்‌ இருக்கிறார்‌. 


ரோம 8:34 ....கிறிஸ்துவே மரித்தவர்‌; அவரே எழுந்துமிருக்கிறவர்‌; அவரே தேவனுடைய 
வலதுபாரிசத்திலும்‌ இருக்கிறவர்‌; நமக்காக வேண்டுதல்செய்கறவரும்‌ அவரே! 


எபி 7:25 மேலும்‌, தமது முலமாயத்‌ தேவனிடத்தில்‌ சேருக்வர்களுக்காக 
வேண்டுதல்செய்யும்படிக்கு அவர்‌ எப்பொழுதும்‌ உ யிரோழருக்கிரவராகையால்‌ 
அவர்களை முற்றுமுழய இரட்சிக்க வலலவராயமிரு க்கிறார்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்கூடாக சாத்தியமான அவரது பிரதான ஆசாரிய 
ஊழியம்‌ நமக்கு அனுதினமும்‌ தேவையான ஒன்றாகவே இருக்கிறது. நமக்காக சிந்தப்பட்ட 
அவருடைய இரத்தத்திற்கூடாக தம்முடைய பிதாவின்‌ முன்னிலையில்‌ அவர்‌ நமக்காக பரிந்து 
பேசுகிறார்‌ (எபி 9:24). நாம்‌ பாவம்‌ செய்யும்‌ போது கூட இது உண்மையாகவே இருக்கிறது 
(ஓப்‌. 1யோவா 1:9: 2:1). 


தம்முடைய அனுதின பிரசன்னத்தை நமக்கு அவர்‌ வாக்குப்பண்ணக்கூடியதான ஒரு 
காரணமும்‌ இதுதான்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 74 


மத்‌ 28:20 இதோ, உலகத்தின்‌ முடிவுயரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனேகூட 
இருக்கிறேன்‌ என்றார்‌. 


5) நாமும்‌ உயிர்த்தெழுப்பப்படுவோம்‌ 


1தெச 4:14 இயேசுவானவர்‌ மரித்து பின்பு எழுந்திருந்தாரென்று விசுவாசிக்கிறோமே; அப்படியே 
இயேசுவுக்குள்‌ நித்திரையடைந்தவர்களையும்‌ தேவன்‌ அவரோடேகூடக்‌ கொண்டுவருவார்‌. 


2கொரி 4:14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர்‌ எங்களையும்‌ இயேசுவைக்கொண்டு 
எழுப்பி, உங்களுடனேகூடத்‌ தமக்குமுன்பாக நிறுத்துவாரென்று அறிந்திருக்கிறோம்‌. 


நம்முடைய சொந்த உயிர்த்தெழுதல்‌ (அவருடைய வருகையின்‌ போது நமக்கு ஏற்படும்‌ 
மறுரூபமாகுதல்‌) இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ ஓர்‌ விளைவுதான்‌. அதேவேளை 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்தான்‌ நம்முடைய உயிர்த்தெழுதலுக்குக்‌ கூட ஓர்‌ 
உத்தரவாதமாய்‌ இருக்கிறது (ரோம 8:11). அத்துடன்‌ நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கான 
முன்மாதிரியாகவும்‌ இருக்கிறது (ஒப்‌.1கொரி 15:49; பிலி 3:21). 


௦) அவிசுவாசிகளுக்கான விளைவுகள்‌ 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ தான்‌ இறுதியாக எல்லா மனுக்குலத்தின்‌ 
உயிர்த்தெழுதலுக்கான காரணமாய்‌ இருக்கிறது (விசுவாசிகளும்‌ அவிசுவாசிகளும்‌). 


1 கொரி 15:22 ஆதாமுக்குள்‌ எல்லாரும்‌ மரிக்கிறதுபோல, கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாரும்‌ 
உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌. 


இதற்கு மேலதிகமாக இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ எல்லா மனிதனின்‌ 
உயிர்த்தெழுதலுக்குமான உத்தரவாதமாய்‌ இருக்கிறது (ஒப்‌. யோவா 5:28-29). இவை 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக உலகத்தின்‌ நியாயத்தீர்ப்பிற்கு ஓர்‌ வழுவற்ற சுட்டிக்காட்டுதலாய்‌ 
இருக்கிறது (அப்‌ 17:31; 2தீமோ 4:1).” 


B. இயேசு கிறிஸ்துவின்‌ பரமேறுதலும்‌ உயர்த்தப்படலும்‌. 


நான்‌ பரமேறுதலுக்கும்‌ உயர்த்தப்படுதலுக்கும்‌ இடையில்‌ ஓர்‌ வித்தியாசத்தை ஏற்படுத்த 
விரும்புகின்றேன்‌. பரமேறுதல்‌ எனும்‌ போது அவர்‌ தமது உயிர்த்தெழுந்த சரீரத்துடன்‌ 
பரத்திற்கு திரும்பிப்‌ போதல்‌ என விளங்கிக்கொள்கிறேன்‌. அதேவேளை கிறிஸ்துவின்‌ 
உயர்த்தப்படல்‌ (மகிமையடைதல்‌) எனும்‌ போது தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ பிதாவானவர்‌ 
தன்னுடைய குமாரனை அமர அனுமதிக்கும்‌ ஓர்‌ செயலாக நான்‌ கருதுகிறேன்‌. 


கிறிஸ்துவின்‌ பரமேறுதலானது இந்த பூமியில்‌ உள்ள மனிதர்கள்‌ காணக்கூடிய ஓர்‌ நிகழ்வாக 
இருந்தது. 


லூக்‌ 24:50-51 பின்பு அவர்‌ பெத்தானியாவரைக்கும்‌ அவர்களை அழைத்துக்கொண்டு போய்‌, 
தம்முடைய கைகளை உயர்த்தி, அவர்களை ஆசீர்வதித்தார்‌. அவர்களை 
ஆசீர்வதிக்கையில, அவர்களை விட்டுப்‌ பிரிந்து, பரலோகத்துக்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. 


அப்‌ 1:11-12 கலிலேயராகிய மனுஷரே, நங்கள்‌ ஏன்‌ வானத்தை அண்ணாந்து பார்த்து 
நிற்கிறீர்கள்‌? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக கொள்ளப்பட்ட இந்த 
இயேசுவானவர்‌ ஏப்ப உங்கள்‌ கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு 
எழுந்தருளிப்போனாரோ, அய்ழியே மறுயழுயும்‌ வருவார்‌ எண்றார்கள்‌. அப்பொழுது 
அவர்கள்‌ எருசலேமுக்குச்‌ சமீபமாய்‌ ஒறு ஓய்வு நாள்‌ பிரயாண தாரத்திலிரு 22] 
ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்குத்திரும்பிப்போனார்கள்‌. 


ப விசுவாசிகளினதும்‌ அவிசுவாசிகளினதும்‌ உயிர்த்தெழுதல்‌ குறித்து மேலதிகமாக அறிய விரும்பினால்‌ எனது 
“வேதாகம இறுதியியல்‌” மற்றும்‌ “யோவானுக்கான வெளிப்படுத்தல்‌” ஆகிய விரிவுரைகளைப்‌ பார்க்கவும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 75 


இயேசு கிறிஸ்துவின்‌ உயர்த்தப்படுதலானது பரலோகத்தில்‌ நடைபெற்ற ஒன்றாகவும்‌ 
அதனிமித்தம்‌ மனிதர்களால்‌ அவதானிக்க முடியாத ஒன்றாகவும்‌ இருக்கிறது. 


அப்‌ 2:23 அப்படியிருந்தும்‌, தேவன்‌ நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும்‌, அவருடைய 
முன்னறிவின்படியேயும்‌ ஓப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள்‌ பிழத்து, 
அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ கொலைசெய்தீர்கள்‌. 


பிலி 2:9 ஆதலால்‌ தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை உயர்த்தி... 


1. இயேசு கிறிஸ்துவின்‌ பரமேறல்‌ மற்றும்‌ உயர்த்தப்படலின்‌ நோக்கம்‌ 


தன்னுடைய பிரியாவிடை உரையிலே (யோவா 14-160, தம்முடைய பரமேறுதலுக்கான 
காரணங்களைக்‌ குறித்து இயேசு பேசுகிறார்‌. 


௮) தமக்கு சொந்தமானவர்களுக்கு ஓர்‌ இடத்தை ஆயத்தப்படூத்துவதற்கு 


யோவா 14:2-3 என்‌ பிதாவின்‌ வீட்டில்‌ அநேக வாசஸ்தலங்கள்‌ உணடு; 
அப்படியில்லாதிருந்தால்‌, நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லியிருப்பேன்‌; ஒரு எங்தலத்தை 
உங்களுக்காக ஆயத்தம்பண்ணப்போகிறேன்‌. நான்‌ போய்‌ உங்களுக்காக ஸ்தலத்தை 
ஆயத்தம்பண்ணீன பின்பு, நான்‌ இருக்கிற இடத்திலே நீங்களும்‌ இருக்கும்படி, நான்‌ 
மறுபடியும்‌ வுந்து உங்களை என்னிடத்தில்‌ சேர்த்துக்கொள்ரூவேன்‌. 


ஒரு நாள்‌ அவர்‌ திரும்பி வந்து நம்மை தம்மோடு எடுத்துச்‌ செல்வார்‌. இந்த நிகழ்வின்‌ 
நம்பிக்கை எம்மை மகிழ்ச்சியினாலும்‌ எதிர்பார்ப்பினாலும்‌ நிறைப்பதை பிறர்‌ காணக்கூடியதாக 
இருக்க வேண்டும்‌. 


1 பேது 1:7-8 அழிந்துபோகிற பொன்‌ அக்கினியினாலே சோதிக்கப்படும்‌; அதைப்பார்க்கிலும்‌ 
அதிக விலையேற்ப்பெற்றதாயிருக்கற உங்கள்‌ விசுவாசம்‌ சோதிக்கப்பட்டு, 
இயேசுகிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்குப்‌ புகழ்ச்சியும்‌ கனமும்‌ 
மகிமையுமுண்டாகக்‌ காணப்படும்‌. அவரை நங்கள்‌ காணாமலிருந்தும்‌ அவரிடத்தில்‌ 
அன்பகூருகீறீர்கள்‌; இப்பொழுது அவரைத்‌ தரிசியாமலிருந்தும்‌ அவரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைத்து, சொல்லிமுழயாததும்‌ மகிமையால்‌ நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷ 
முள்ளவர்களாய்‌ களிகூர்ந்து... 


பிலி 3:20 நம்முடைய குழயிருப்போ பரலோகத்திலிருக்கறது, அங்கேயிருந்து கர்த்தராயிருக்கிற 
இயேசுகிறிஸ்து என்னும்‌ இரட்சகர்‌ வர எதிர்பார்த்துக்கொஷ்டிருக்கிறோம்‌. 


b) பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படியாக 


யோவா 16:7 நான்‌ உங்களுக்கு உண்மையைச்‌ சொல்லுகிறேன்‌; நான்‌ பொகறது 
உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌; நான்‌ போகாதிருந்தால்‌, தேற்றரவாளன்‌ 
உங்களீடத்தில்‌ வரார்‌; நூன்‌ போவேனேயாகில்‌ அவரை உங்களீடத்திற்கு அனுப்புவேன்‌. 
எபிரேய நிருபமானது கிறிஸ்துவின்‌ பரமேறுதலைக்‌ குறித்த மேலதிக தகவல்களை நமக்கு 
தருகிறது: 


0) நமக்கு முன்பாக போவதற்கு 


எபி 6:20 நமக்கு முன்னோழனவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின்‌ முறைமையின்‌ படி நித்திய 
பிரதான ஆசாரியராய்‌ நமக்காக அந்தத்‌ திரைக்குள்‌ பீரவேசித்திருக்கிறார்‌. 


எபி 10:19-20 ஆகையால்‌, சகோதரரே நாம்‌ பரிசுத்தஸ்தலத்தில்‌ பிரவேசிப்பதற்கு 
இயேசுவானவர்‌ தமது மாம்சமாகிய திரையின்‌ வழியாய்‌ புதிதும்‌ ஜீவனுமான 
மார்க்கத்தை நமக்கு உண்டுபண்ணனபடியால்‌,... 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 76 


நம்முடைய முன்னோடியாக கர்த்தர்‌ ஓர்‌ வழியை உண்டு பண்ணி பரலோகத்தில்‌ நமக்காக 
ஓர்‌ இடத்தை ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌! 


0) பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நமது பரிந்து பேசுநராக இருக்கும்படி 


எபி 5:1 அன்றியும்‌, மனுஷரில்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட எந்தப்‌ பிரதான ஆசாரியனும்‌ 
பரவங்களுக்காகக்‌ காணிக்கைகளையும்‌ பலிகளையும்‌ செலுத்தும்படி, மனுஷருக்காகத்‌ 
கதேவகாரியங்களைப்பற்றி நியயிக்கப்படுகிறான்‌. 


எபி 9:24 அந்தப்படி, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால்‌ 
செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கீறிஸ்துவானவர்‌ பிரவேசியாமல, 
பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காகத்‌ தேவனுடைய சமுகத்தில்‌ 
யிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கீறார்‌. 


இயேசு பரலோகத்தில்‌ பிரதான ஆசாரிய ஊழியத்தை எடுத்துக்கொண்டார்‌. 


எபி 4:14 வானங்களின்‌ வழியாய்‌ப்‌ பரலோகத்திற்கு. ப்போன கதேவகுமாரனாகிய இயேசு 
என்னும்‌ மகா பிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியினால்‌, நாம்‌ பண்ணின 
அறிக்கையை உறுதியாய்ப்‌ புற்றிக்கொணடிருக்கக்கடவோம்‌. 


கிறிஸ்துவானவர்‌ இந்த பூமியில்‌ சம்பாதித்த இரட்சிப்பானது அவரை விசுவாசிக்கும்‌ எவருக்கும்‌ 
கிடைக்கக்கூடியதாய்‌ இருக்கிறது யோவா 1:12; 3:16; 1யோவா 5:11-13). 


2. இயேசு கிறிஸ்துவின்‌ பரமேறுதல்‌, உயர்த்தப்படல்‌ ஆகியவற்றின்‌ 
விளைவுகள்‌ 


8) பிதா தமது குமாரனை மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ முடிசூட்டூகிறார்‌. 


பாவிகள்‌ இயேசுவை முட்கிரீடத்தால்‌ முடிசூட்டினார்கள்‌. 


எபி 2:9 என்றாலும்‌, தேவனுடைய கிருபையினால்‌ ஒவ்வொருவருக்காகவும்‌, மரணத்தை 
ருசிபார்க்கும்படிக்கு தேவதூதரிலும்‌ சற்றுச்‌ சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை 
உத்தரித்ததினிமித்தம்‌ மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ முழகசூட்டப்பட்டதைக்‌ 
காண்கிறோம்‌. 


இந்த பூமியில்‌ 33 வருட வாழ்க்கைக்கு பிற்பாடு பிதாவின்‌ சிங்காசனத்தில்‌ அவருடைய வலது 
பாரிசத்திலுள்ள இடத்தை எடுக்க ஆணியின்‌ தழும்புகளோடுூ பரலோகத்தில்‌ தம்முடைய 
பிதாவிடத்திற்கு கொல்கொதாவின்‌ வெற்றி வேந்தர்‌ இயேசு கிறிஸ்து திரும்பினார்‌. இப்பூமியில்‌ 
அவருக்கு இடமில்லாதிருந்தது. 


யோவா 1:11 அவர்‌ தமக்குச்‌ சொந்தமானதிலே வந்தார்‌, அவருக்குச்‌ சொந்தமானவர்களோ 
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 


லூக்‌ 2:7 அவள்‌ தன்‌ முதற்பேோன குமாரனைப்பெற்று, சத்தித்திலே அவர்களுக்கு 
இடமில்லாதிருந்தபடியினால்‌, பிள்ளையைத்‌ துணிகளில்‌ சுற்றி  முன்னணையிலே 
கிடத்தினாள்‌. 

இராஜாக்கள்‌ வழமையாக ஐந்து நட்சத்திர அல்லது ஏழு நட்சத்திர விடுதிகளில்‌ 

தங்குவார்கள்‌. ஆனால்‌, இராஜாதி இராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவைப்‌ பொறுத்தவரையில்‌ 

தன்னைத்‌ தாழ்த்தி இப்பூமிக்கு வந்த வேளையில்‌ நிலைமை வேறு விதமாய்‌ இருந்தது. 


மத்‌ 8:20 அதற்கு இயேசு: நரிகளுக்குக்‌ குழிகளும்‌ ஆகாயத்துப்‌ பறவைகளுக்குக்‌ கூடுகளும்‌ 
உண்டு; மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 77 


எபி 13:12 அந்தப்படியே, இயேசுவும்‌ தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தைப்‌ 
பரிசுத்தஞ்செய்யும்படியாக நகரவாசலுக்குப்‌ புறம்பே பாடுபட்டார்‌. 


எப்படியிருப்பினும்‌, அவருடைய பிதா அவருக்குரிய சரியான இடத்தை அருளுகிறார்‌. 
பிலி 2:9 ஆதலால்‌ தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை உயர்த்தி... 


சங்‌ 110:1 கர்த்தர்‌ என்‌ ஆண்டவரை நோக்கி: நான்‌ உம்முடைய சத்துருக்களை உமக்குப்‌ 
பாதபழயாக்கிர்‌ போடும்வரைக்கும்‌, நர்‌ என்னுடைய வலதுபாரிசதக்தில்‌ உட்காரும்‌ 
என்றார்‌. 

“தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்காரும்‌” என்ற சொற்றொடரானது பரிசுத்த 

வேதாகமத்தில்‌ 10 தடவைகளுக்கு மேலாக காணப்பட்டூள்ளது. பரலோகத்தில்‌ தம்முடைய 

இறுதி வெற்றியின்‌ வெளிப்பாட்டிற்காக இயேசு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


b) பரிசுத்த ஆவியின்‌ அருள்மாரி 


அப்‌ 2:33 அவர்‌ தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய 
வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தஆவியைப்பெற்று, நங்கள்‌ இப்பொழுது காண்கிறதும்‌ 
கேட்க்றதுமாகிய இதைப்பொழிநதருளீனார்‌. 


யோவா 16:7 நாண்‌ உங்களுக்கு உண்மையைச்‌ சொல்லுகிறேன்‌; நான்‌ போகிறது 
உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. நான்‌ போகாதிருந்தால்‌, தேற்றரவாளன்‌ 
உங்களீடத்தில்‌ வரார்‌; நூன்‌ போவேனேயாகில்‌ அவரை உங்களீடத்திற்கு அனுப்புவேன்‌. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ அருள்மாரிக்கூடாக (நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டபடி இயேசு 
கிறிஸ்துவின்‌ பரமேறுதலின்‌ ஓர்‌ விளைவாக இருக்கின்றது) இயேசு கிறிஸ்துவானவர்‌ 
விசுவாசிகளின்‌ இருதயங்களில்‌ வாசம்பண்ண வருகிறார்‌. “கிறிஸ்து என்னில்‌” அல்லது 
“கிறிஸ்து எங்களில்‌” என்ற சொற்றொடர்கள்‌ கலா 2:20; எபே 2:6-10; கொலோ 1:2..27; 
யோவா 14:18.23; மத்‌ 28:18 ஆகிய அணைத்து பகுதிகளிலும்‌ வருகின்றன. 


பரிசுத்த ஆவியானவரால்‌ அவருடைய  சித்தத்தின்படியே அவனவனுக்கு ஆவிக்குரிய 
வரங்களை கர்த்தர்‌ பகிர்ந்தளிக்கிறார்‌.” 


1கொரி 12:4ff இயேசு திருச்சபைக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்கள்‌. விசேஷமாக வச 7.11 
ஐ பார்க்கவும்‌: “ஆவியினுடைய அநுக்கிரகம்‌ அவனவனுடைய பீரயோஜனத்திற்கென்று 
அளிக்கப்பட்டிருக்கிறது....இவைகளையெல்லாம்‌ அந்த ஒரே ஆவியானவர்‌ நடப்பித்து, 
தமது சித்தத்தின்படியே அவனவனுக்குப்‌ பகிர்ந்து கொடுக்கறார்‌ ”. 


எபே 4:8-13 இயேசு திருச்சபைக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களில்‌ சில இங்கே 
குறிப்பிடப்பட்டுள்ளது: “ஆதலால்‌, அவர்‌ உன்னதத்திற்கு ஹி, கிறைப்பட்டவர்களைச்‌ 
சிறையாக்கி, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌... 
பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தும்பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின்‌ வேலைக்காகவும்‌, 
கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையானது பக்திவிருத்தி அடைவதற்காகவும்‌, அவர்‌, சிலரை 
அப்போஸ்தலராகவும்‌, சிலரைத்‌ தர்க்கதரிசிகளாகவம்‌, சிலரைச்‌ சுவிசேஷகராகவும்‌, 
சிலரை மேய்ப்பராகவும்‌ போதகராகவும்‌ ஏற்படுத்தினார்‌. ” 


ரோம 12:4௧௧ “பரிசுத்தவான்க௪ர்‌ சீர்பொருந்தும்பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின்‌ 
வேலைக்காகவும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையானது பக்திவிருத்தி அடைவதற்காகவும்‌ 
அவர்‌, சிலரை அப்போஸ்தலராகவும்‌, சிலரைக்‌ தர்க்கதரிசிகளாகவும்‌, சிலரைச்‌ 
சுவிசேஷகராகவும்‌, சிலரை மேய்ப்பராகவும்‌ போதகராகவும்‌ ஏற்படுத்தினார்‌. ” 


2 இது குறித்து மேலதிகமாய்‌ அறிந்துகொள்ள “ஆவியியல்‌”” எனும்‌ எனது விரிவுரையில்‌ “ஆவியின்‌ 
வரங்கள்‌” எனும்‌ அதிகாரத்தைப்‌ பார்க்கவும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 78 


௦) கிறிஸ்துவானவர்‌ சபையின்‌ உன்னத தலைவராக நியமிக்கப்பட்டூள்ளார்‌. 


எபே 1:22 எல்லாவற்றையும்‌ அவருடைய பாதங்களுக்குக்‌ கழ்ப்படுதகி, எல்லாவற்றையும்‌ 
எல்லாவற்றாலும்‌ நரப்புகிவருடைய நிறைவாகிய சாரமான சபைக்கு அவரை 
எல்லாவற்றிற்கும்‌ மேலான தலையாகத்‌ தந்தருளினார்‌. 


நம்முடைய “எஜமான்‌” பரலோகத்தில்‌ இருக்கிறார்‌. அதனால்‌ நம்முடைய கண்களை 
ஏறெடுத்து பார்க்கும்படியாகவும்‌ (எபி 12:2), மேலான காரியங்களில்‌ நமது சிந்தையைப்‌ 
பதிக்கும்‌ படியாகவும்‌ அழைக்கப்பட்டுள்ளோம்‌ (அதாவது பரலோகத்தில்‌ உள்ளவைகளில்‌: 
கொலோ 3:1-4). சரீரமானது தன்னில்‌ ஏதோ ஒரு அங்கமில்லாவிடினும்‌ வாழமுடியும்‌ 
(வெட்டப்பட்ட கால்களுடன்‌). ஆனால்‌ தலையில்லாமல்‌ வாழ முடியாது. தலையில்லாத சரீரம்‌ 
செத்தது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தலையாய்‌ இருக்கும்‌ போதுதான்‌ உண்மைச்‌ சபையை 
காணமுடியும்‌. தலை சரீரத்திற்கு ஊழியம்‌ செய்கிறது. 


எபே 5:29 தன்‌ சொந்த மாம்சத்தைப்‌ பகைத்தவன்‌ ஒருவனுமில்லையே; கர்த்தர்‌ சபையைப்‌ 
போஷித்துக்காப்பாற்றுகிறதுபோல ஒவ்வொருவனும்‌ தன்‌ மாம்சத்தைப்‌ பொஷித்துக்‌ 


காப்பாற்றுவிறான்‌... 

கொலோ 2:18 ..கணுக்களாலும்‌ கட்டுகளாலும்‌ உதவிபெற்று இணைக்கப்பட்டு, 
தேவவளர்ச்சியாய்‌ வளர்நீதேறுகிற சார்முழுவதையும்‌ ஆதரிக்கிற தலையைப்‌ 
புற்றிக்கொள்ளாமல்‌,... 


மனித சரீரமானது தலையால்‌ கட்டளையிடப்படுகிறது. இதே பிரமாணமானது கிறிஸ்துவின்‌ 
சபையிலும்‌ நம்முடைய தனிப்பட்ட விசுவாச  ஜீவியத்திலும்‌ செயற்பட வேண்டும்‌. 
அதிகாரமானது தலையாகிய கிறிஸ்துவுக்கே உரியது. 


0) கிறிஸ்து எல்லாவற்றிற்கும்‌ மேலாக உயர்த்தப்பட்டார்‌. 
கிறிஸ்துவானவர்தான்‌ இப்பிரபஞ்சத்தின்‌ மேல்‌ ஏகாதிபத்தியமுள்ளவர்‌. 


மத்‌ 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில்‌ வநத; அவர்களை நோக்கி: “வானத்திலும்‌ 
பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது ”. 


மகிமையடைந்த குமாரன்‌ தேவனுடைய அளவிட முடியா வல்லமையின்‌ வெளிப்பாடாய்‌ 
இருக்கிறார்‌ (எபே 1:19). 


எபே 1:20 எல்லாத்‌ துரைத்தனத்துக்கும்‌, அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, 
கர்த்தத்துவத்துக்கும்‌, இம்மையில்மாத்திரமல்ல மறுமையிலும்‌ பேர்பெற்றிருக்கும்‌ எல்லா 
நாமத்துக்கும்‌ மேலாய்‌ அவர்‌ உயர்நதிருக்கத்தக்கதாக... . 


பிலி 2:9.11 ஆதலால்‌ தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை உயர்த்தி... எல்லா 
நாமத்திற்கும்‌ மேலான நாமத்தை அவருக்குத்‌ தந்தருளீனார்‌.... 


அவருடைய அதிகாரத்தை தங்களுடைய முழு இருதயத்தோடு இலகுவாக ஏற்றுக்கொண்டு 
அவருக்கு உரியவர்களாக இருக்கின்றவர்களுக்கு கிறிஸ்துவின்‌ மகிமையின்‌ விளைவு 
ஆச்சர்யமானதாய்‌ இருக்கும்‌. ஆனால்‌, தேவ பக்தி அற்றவர்களுக்கு இந்த உண்மை பயத்தை 
உண்டாக்குவதாய்‌ இருக்கின்றது. ஏனெனில்‌ கிறிஸ்துவின்‌ உலகளாவிய கர்த்தத்துவம்‌ 
அவர்களுக்கு கவலையை தோற்றுவிக்கும்‌. அத்துடன்‌ ஒரு நாள்‌ வரும்‌ அப்பொழுது அவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால்களை முடக்க வேண்டி வரும்‌. 


பிலி 2:10-11 இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌ பூதலத்தோர்‌ பூமியின்‌ கழானோருடைய 
முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்படிக்கும்‌,பிதாவாலகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுகிறிஸ்து 
கர்த்தரென்று நாவுகள்‌ யாவும்‌ அறிக்கைபண்ணும்படிக்கும்‌, எல்லா நாமத்திற்கும்‌ மேலான 
நாமத்தை அவருக்குத்‌ தந்தருளினார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 79 


இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌ நம்‌ சொந்த வாழ்வில்‌ எப்படியொரு நடைமுறை அனுபவமாக 
வருகிறதோ அப்படியே அவருடைய உயிர்த்தெழுதலும்‌ உயர்த்தப்படலும்‌ இருக்கும்‌: 


பிலி 3:10 இப்பி நான்‌ அவரையும்‌ அவருடைய உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையையும்‌, 
அவருடைய பாடுகளின்‌ ஐக்கியத்தையும்‌ அறிகிறதற்கும்‌, அவருடைய மரணத்திற்கொப்பான 
மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும்‌ நான்‌ மரித்தோரிலிருநது உயிரோடெழுந்திருப்பதற்குத்‌ 
தகுதியாகும்படிக்கும்‌... 


எபே 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடேகூட எழுப்பி உன்னதங்களிலே 
அவரோடேகூட உட்காரவும்‌ செய்தார்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ முடிவாக, ரோம 8:31-39 ஜ வாசிக்கும்‌ படியாக நாம்‌ பரிந்துரைக்கிறோம்‌ 
(உற்சாகமூட்டுகிறோம்‌). இந்தப்பகுதியானது இயேசுகிறிஸ்துவின்‌ மரணம்‌ உயிர்த்தெழுதல்‌, 
உயர்த்தப்படல்‌ ஆகியவற்றை நம்முடைய வாழ்வில்‌ நடைமுறையில்‌ செயற்படுத்தும்‌ விதமாக 
ஒரு பொருத்தமான விபரத்‌ தகவலாக இருக்கிறது! 


VIL. இரட்சிப்பை உரித்தாக்குதல்‌. 


மனிதனுடைய இரட்சிப்பை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவரின்‌ செயற்பாடு 
இன்றியமையாதது. அவர்தான்‌ கிறிஸ்துவிடம்‌ ஒரு மனிதனை திருப்புகிறார்‌ (எபி 3:7). 
பாவத்தைக்குறித்து உணர்த்துகிறார்‌ (யோவா 16:8-9). புதிய பிறப்பையும்‌ 
ஜெனிப்பிக்கப்படுதலையும்‌ கொண்டு வருகிறார்‌ (ஒப்‌. யோவா 3:31 6:63; தீத்‌ 3:5). 
ஞானஸ்நானப்படுத்துகிறார்‌ (அப்‌ 1:5), கிறிஸ்துவின்‌ சபையின்‌ அங்கத்தவனாக்குகிறார்‌ (1கொரி 
12:13). அவனை தேவனுடைய பிள்ளையாக்கி (சுவிகரித்து) முத்திரையிடுகிறார்‌ (ரோம 8:16; 
2கொரி 1:22), பரிசுத்த வாழ்க்கை வாழ பலத்தை அருளுகிறார்‌ (ரோம 8:3-14). இந்த எல்லாத்‌ 
தலைப்புக்களையும்‌ நாம்‌ இப்போது ஆராய முடியாது. இதைக்‌ குறித்து அறிய விரும்பினால்‌ 
“ஆவியியல்‌” எனும்‌ எனது விரிவுரையில்‌ பார்க்கவும்‌. இக்கிரியைகள்‌ எல்லாம்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ மனித இருதயங்களில்‌ கிரியை செய்வதன்‌ மூலமாக நடைபெறுகிறது என்பதைச்‌ 
சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்‌. 


கடந்த அதிகாரங்களில்‌ நாம்‌ இரட்சகரையும்‌ இரட்சிப்பையும்‌ குறித்து ஆராய்ந்தோம்‌. இந்த 
அதிகாரமானது தனிப்பட்ட நபர்களால்‌ (இரட்சிக்கப்படுகிறவர்களால்‌) இயேசு கிறிஸ்துவினால்‌ 
வரும்‌ இரட்சிப்பை தங்களுக்கென்று உரித்தாக்கிக்‌ கொள்ளுகின்ற காரியங்களைக்‌ குறித்துப்‌ 
பேசுகிறது. 


மனமாற்றத்துடன்‌ ஆரம்பமாகும்‌ தனிப்பட்ட இரட்சிப்பைக்‌ குறித்து இது பேசுகிறது. ஆனால்‌ 
நாம்‌ மனமாற்றத்தைக்‌ குறித்து பேச முன்பாக தெரிந்து கொள்ளுதலையும்‌ அழைப்பையும்‌ 
குறித்துப்‌ பேச வேண்டும்‌. 


A. தெரிந்து கொள்ளுதலும்‌ அழைப்பும்‌. 


இந்த விரிவுரையின்‌ முடிவில்‌ தெரிந்துகொள்ளுதல்‌, முன்குறித்தல்‌, சுயாதன சித்தம்‌, 
இரட்சிப்பின்‌ நிச்சயம்‌ போன்றவற்றின்‌ வித்தியாசமான வியாக்கியானங்களை சேர்த்துள்ளேன்‌. 
அங்கே இரட்டை முன்தேர்வு மீட்புக்‌ கொள்கையையும்‌ (5பறரalap5சriani5) அதற்கு கடும்‌ 
எதிரான மூல பாவத்தை மறுதலிக்கின்ற பெலேஜியனிச கொள்கையையும்‌ (Pelagianism) 
குறித்த பல வெவ்வேறு நிலைகளை உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன்‌. மற்ற 
வியாக்கியானிகளோடூ கூட நானும்‌ பின்வரும்‌ ஒழுங்கில்‌ தேவனுடைய நித்திய ஒழுங்கு 
முறைகளை பின்பற்றுகிறேன்‌. 1. மனிதனின்‌ சிருஷ்டிப்பு. 2. மனித வீழ்ச்சி அனுமதிக்கப்படல்‌. 
3. இயேசு கிறிஸ்துவிற்கூடாக இரட்சிப்பு 4. தெரிந்துகொள்ளப்பட்டவர்களின்‌ மேல்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அருள்மாரி. 


ஆனாலும்‌ நாம்‌ பின்வரும்‌ கேள்விக்கு முகங்கொடுக்க வேண்டியுள்ளது. தெரிந்து கொள்ளுதல்‌ 


என்றால்‌ என்ன அர்த்தம்‌? தீய்யெசன்‌ என்பவர்‌ இதுபற்றிய உரையாடலை இவ்வாறு அறிமுகம்‌ 
செய்கிறார்‌: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 80 


ஒரு தனிநபரின்‌ கிரியைகளை விடுத்து தேவனுடைய ஏகாதிபத்திய கிருபையின்‌ 
அடிப்படையில்‌ மாத்திரமே அவர்‌ சிலரை இரட்சிப்புக்கென்று தேர்வு செய்யும்‌ 
ஏகாதிபத்திய நடவடிக்கைதான்‌ “தெரிந்து கொள்ளுதலா?”” அல்லது நம்முடைய 
கிருபையான அழைப்பிற்கு யாரெல்லாம்‌ உத்தரவு கொடுப்பார்‌ என்று அவர்‌ 
முன்னறிந்தாரோ அவர்களை தெரிவு செய்வதுதான்‌ தேவனுடைய ஏகாதிபத்திய 
கிருபையா? இரட்சிப்பைக்‌ குறித்த நடைமுறையான வியாக்கியானம்‌ என்ன?” 


முதலாவதாக “தெரிந்துகொள்ளுதல்‌”” என்றால்‌ என்ன? இந்த வார்த்தையானது “எலக்டியோ” 
(“61601௦”) என்ற லத்தீன்‌ பதத்திலிருந்து வருகிறது. இதற்கு ஒப்பான கிரேக்க அடைமொழி 
(Adjective) (“எக்லெக்டோஸ்‌”' = தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌) என்பதாகும்‌. தீய்யெசன 
என்பவர்‌ இறையியல்‌ பாடத்தில்‌ தெரிந்து கொள்ளுதலை இப்படியாக வரைவிலக்‌ 
கணப்படுத்துகிறார்‌: 


மீட்பின்‌ பின்னணியில்‌ தெரிந்துகொள்ளுதலானது தேவன்‌ எவர்களை 
முன்னறிந்தாரோ அவர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ இரட்சிப்புக்கென்று 
கிருபையாக தெரிந்துகொள்ளும்‌ தேவனுடைய ஏகாதிபத்திய நடவடிக்கையையே 
தெரிந்து கொள்ளுதல்‌ என அழைக்கலாம்‌. ”' 


அப்படியானால்‌ இன்னுமொரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. ஒரு புறத்தில்‌ தேவனுடைய 
“முன்னறிவிற்கும்‌'” மறுபுறத்தில்‌ தேவனுடைய “முன்குறிப்பிற்கும்‌” இடையில்‌ உள்ள தொடர்பு 
என்ன? எல்லா வியாக்கியானிகளும்‌ தெரிந்துகொள்ளுதலானது தேவனுடைய முன்னறிதலை 
அடிப்படையாகக்‌ கொண்டுள்ளது என்பதுடன்‌ உடன்படுகிறார்கள்‌. ஆனால்‌ இந்த 
முன்னறிவின்‌ உண்மையான அர்த்தம்‌ என்ன என்பதைக்‌ குறித்து வேறுபட்ட கருத்துக்கள்‌ 
இருக்கின்றன. தேவனுடைய முன்னறிவு குறித்த இரு வியாக்கியானங்களை தீய்யெசன 
பின்வருமாறு சுருக்கித்‌ தருகிறார்‌: 


இது வெறுமனே முன்னதாகவே சிந்திக்கும்‌ ஓர்‌ சிந்தனையா? (காரியங்கள்‌ 
நடைபெறும்‌ முன்‌ ஒன்றைக்‌ குறித்து சிந்திப்பது) அல்லது உண்மையாகவே 
தெரிந்தெடுக்கும்‌ அளவிற்கு நெருக்கம்‌ உடையதாய்‌ இருக்கிறதா? தன்னுடைய 
அழைப்பிற்கு ஒவ்வொரு மனிதனும்‌ எப்படி மறுவுத்தரவு கொடுப்பான்‌ என்று 
தன்னுடைய முன்னறிவின்படி கண்டு அதற்கு ஏற்ற விதத்தில்‌ அவர்களை 
இரட்சிப்பிற்கென்று தெரிந்துகொள்கிறாரா? அல்லது தேவனுடைய 
முன்னறிவென்பது கடந்த கால நித்தியத்திலிருந்து தேவன்‌ சிலரில்‌ மாத்திரம்‌ 
தயவு வைத்து அவர்களை இரட்சிப்புக்கென்று தெரிந்தெடுத்ததுதானா?” 


முதலாவதாக நான்‌ இரு விவாதங்களையும்‌ சுருக்கிச்‌ சொல்ல விரும்புகின்றேன்‌. அதன்‌ பின்பு 
தேவனுடைய முன்னறிவென்பது சொல்லப்படுகின்ற பதத்தின்‌ வியாக்கியானங்களை ஆராயச்சி 
செய்வேன்‌. அதேவேளை, இந்த இரண்டாவது அணுகுமுறையை நான்‌ ஏன்‌ தெரிவு 
செய்கிறேன்‌ என்பதையும்‌ குறிப்பிடுவேன்‌. இதைக்‌ குறித்து தீய்யெசனின்‌ இரு நிலைகளையும்‌ 
அதன்‌ அனுகூலம்‌, பிரதி கூலங்களுடனும்‌ நன்றாக ஆராய்ந்து அவருடைய விளக்கங்களை 
நான்‌ விதந்துரைகிறேன்‌.” 


1. தெரிந்து கொள்ளுதலானது தேவனுடைய நிபந்தனையற்ற 
ஏகாதிபத்திய தெரிவாகும்‌ 


தேவன்‌ தம்முடைய ஏகாதிபத்திய நடவடிக்கையின்‌ பிரகாரம்‌ தம்முடைய அளவில்லா 
கிருபையில்‌ பயன்‌ பெறுகிறவர்களாக சில மக்களை (பாவிகளை) தெரிவு செய்வதுதான்‌ 
தெரிந்தெடூத்தலாகும்‌ என இக்கொள்கை கூறுகிறது. இந்த  வியாக்கியாணத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌ “முன்னறிதலானது” “முன்னதாக இருக்கின்ற ஓர்‌ அறிவு” அல்ல. அது ஒரு 
“தெரிவுடன்‌” சம்பந்தமுடையதாய்‌ இருக்கிறது. இந்த சிந்தனையின்‌ அடிப்படையில்‌ 
தேவனுடைய “முன்னதாக அறிந்து கொள்ளும்‌” தன்மையானது அவரின்‌ தெரிந்து 


5 Henry 0. Thiessen, Lectures in Systematic Theology, revised by Vernon D. Doerksen (Grand Rapids: William B. 
Eerdmans Publishing, 1979), p. 257. 

த Henry C. Thiessen, op. cit., p. 258. 

“2 [bid., p. 258. 

“ [bid., pp. 258-265. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 81 


கொள்ளுதலுக்கு சமானமாக இருக்கிறது. இந்த அணுகுமுறையை ஆதரிப்பவர்கள்‌ 
(பரப்புபவர்கள்‌) “அறிதல்‌” (எபிரேய வார்த்தை “யடா” - பப" எனும்‌ வேதாகம 
சிந்தனையானது “விருப்பத்துடன்‌ அறிதல்‌” “அல்லது மகிழ்ச்சியுடன்‌ அறிதல்‌” எனும்‌ 
அர்த்தத்தை உடையதாய்‌ உள்ளது என சுட்டிக்காட்டுகிறார்கள்‌. இந்த வியாக்கியான 
முறையைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ அப்‌ 13:48; ரோம 9:11ரீ; எபே 1:4-5.11) போன்ற வேத 
பகுதிகளை குறிப்பிடுகிறார்கள்‌. 


2. தெரிந்து கொள்ளுதலானது ஒரு நபரின்‌ தெரிவைக்‌ குறித்த 
தேவனுடைய முன்னறிவை அடிப்படையாய்‌ கொண்டூள்ளது 


இந்த கொள்கையைப்‌ பொறுத்தவரையில்‌, தம்முடைய முன்னறிவின்படியே இயேசு 
கிறிஸ்துவில்‌ உள்ள இரட்சிப்பின்‌ ஈவிற்கு சாதகமான பதிலை யார்‌ கொடுப்பார்‌ என்று 
முன்னதாக அறிந்ததின்‌ நிமித்தம்‌ அந்த நபரை இரட்சிக்கப்படும்படியாய்‌ தெரிந்து கொள்கிறார்‌. 
வேறு விதத்தில்‌ சொன்னால்‌ தேவன்‌ முன்னதாகவே (நித்தியத்திலிருந்து) யார்‌ இயேசு 
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்று அறிந்திருந்தார்‌. இவரை அவர்‌ நித்தியத்திலிருந்து 
தெரிந்தெடுத்துள்ளார்‌. அதன்‌ விளைவாக இக்கொள்கையை கடைப்பிடிப்பவர்கள்‌ எபே 1:4ஐ 
இவ்விதமாய்‌ வியாக்கியாணம்‌ செய்கிறார்கள்‌: “யார்‌ தம்மை விசுவாசிப்பார்கள்‌ என்று அவர்‌ 
முன்னதாகவே அறிநதிருந்தாரோ அவர்களை உலகத்தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்‌ 
தெரிகிறார்‌”. தீய்யெசன பின்வருமாறு கூறுகின்றார்‌: 


இதன்படி தெரிந்துகொள்ளுதலானது, தம்மை ஏற்றுக்கொள்பவர்கள்‌ யாவரையும்‌ 
அவர்‌ முன்னதாகவே  அறிந்ததன்‌ நிமித்தம்‌ அவர்களை கிறிஸ்துவுக்குள்‌ 
இரட்சிப்புக்கென்று ஏகாதிபத்திய கிருபையாக தெரிவு செய்யும்‌ தேவனுடைய 
ஏகாதிபத்திய செயற்பாடே தெரிந்துகொள்ளுதலாகும்‌. இந்த 
தெரிந்துகொள்ளுதலில்‌ என்ன காரியம்‌ தேவனுடைய முன்னறிவை தீர்மானிக்கிறது 
என நமக்கு ஓர்‌ இடத்திலும்‌ சொல்லப்படாவிட்டாலும்‌ தன்னுடைய இரட்சிப்பை 
ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது நிராகரிப்பதற்கோ மனிதனே பொறுப்புள்ளவனாய்‌ 
இருக்கிறான்‌ என வேதத்தில்‌ அடிக்கடி சொல்லப்படுகின்றபடியினால்‌ அதற்கு 
இப்போது பதிலளிப்பது மனிதனே! இதுதான்‌ தெரிந்துகொள்ளுதலின்‌ 
அடிப்படையாய்‌ இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ எனும்போது 
தனிப்பட்ட முறையில்‌ சுவிஷேசத்திற்கு சாதகமான பதிலைக்‌ கொடுப்பார்கள்‌ என 
தேவன்‌ முன்னறிகிற மக்களாவார்‌.” 


இச்சூழமைவில்‌ “தேவனுடைய முன்னறிவு” என்றால்‌ என்ன என்பதை நாம்‌ கட்டாயம்‌ ஆராய 
வேண்டும்‌. 


3. தெரிந்துகொள்ளுதலும்‌ தேவனுடைய முன்னறிவும்‌ 
சந்தேகமில்லாமல்‌ இந்த விடயத்தைக்‌ குறித்த முக்கிய வசனம்‌ இதோ: 


ரோம 8:29-30 தம்முடைய குமாரன்‌ அநேக சகோதரருக்குள்ளை முதற்பேறானவராயிருக்கு.ம்‌ 
பொருட்டு, தேவன்‌ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களைத்‌ தமது குமாரனுடைய சாயலுக்கு 
ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கறார்‌; எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை 
அழைத்துமிருக்கிறார்‌; எவர்களை அழைத்தாரோ அவர்களை நதிமான்களாக்கியுமிருக்கீறார்‌; 
எவர்களை நதிமான்களாக்கினாரோ அவர்களை ம்கிமைப்படுத்தியுமிருக்கறார்‌. 


இதைக்‌ குறித்து மேலும்‌ அறிய ரோம நிருபத்திற்கு நான்‌ எழுதிய விளக்கவுரையைப்‌ 
பார்க்கும்படி மாணவர்களை கேட்கிறேன்‌. தெரிந்துகொள்ளுதலானது தேவனுடைய 
முன்னறிவிலேயே இருக்கிறது என்பதைக்‌ குறித்த வேதப்பகுதியிலிருந்து என்னுடைய 
குறிப்புகளை மேற்கோள்காட்ட விரும்புகிறேன்‌ (1பேது 1:2யும்‌ பார்க்கவும்‌). மறுபடியும்‌ 
தேவனுடைய முன்னறிவு என்றால்‌ என்ன அர்த்தம்‌ என்பதுதான்‌ இங்கு கேள்வியாகும்‌. 
“தேவன்‌ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கறார்‌' என்ற பவுலின்‌ 
உறுதிப்பாட்டை எப்படி விளங்கிக்‌ கொள்வது? பெனிட்ரியூ (Bééீreப) இந்த விவாதத்தை 
பின்வருமாறு அறிமுகம்‌ செய்கிறார்‌: 


ப்‌ Henry C. Thiessen, op. cit., 258-259. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 82 


திட்டம்‌ நோக்கம்‌ என்பவற்றை விளங்கப்படுத்த முயலும்‌ முதலாவது கொள்கை 
நிலைப்பாடானது (பெனிட்ரியூ (Bénétreaப)  வச.28 ஐக்‌ குறிப்பிடுகிறார்‌) 
முன்குறித்தலின்‌ சிந்தனையைக்‌ குறித்த பரந்தளவிலான விவாதத்திற்கு 
எதிரிடையான திசையில்‌ செயற்படும்‌ நேரிடையான எதிர்‌ மறுப்பாக 
காணப்படுகிறது. முன்குறித்தலுக்கும்‌, முன்னறிதலுக்கும்‌ இடையிலான தொடர்பு 
என்ன? தேவனுடைய ஏகாதிபத்தியத்தினால்‌ மனிதன்‌ நசுக்கப்பட்டூப்‌ போவான்‌ 
என்று பயப்படுபவர்கள்‌ முன்குறித்தலானது முன்னறிதலின்‌ அடிப்படையில்‌ 
உள்ளது என வாதிடுகிறார்கள்‌. தேவனுடைய சுயாதீனமும்‌ அதிகாரமும்‌ சரியான 
கனத்தைப்‌ பெறாது என பயப்படுபவர்கள்‌ முன்குறித்தல்‌ முன்னறிதலுக்கு முன்பாக 
உள்ளது என விசுவாசிக்கின்றார்கள்‌. அத்துடன்‌ கிருபையினால்‌ மாத்திரமே 
இரட்சிப்பு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட வியாக்கியாணம்‌ தான்‌ சரி 
என்கிறார்கள்‌.” 


“முன்னறிதல்‌”” என்றால்‌ இங்கே கருதப்படுவது என்ன? வெறுமனே முன்னதாகவே ஒரு 
காரியத்தை காண்பதா? அல்லது ஒரு உண்மையாக தெரிவை (பட்சபாதத்துடன்‌ அல்லது 
முன்னுரிமையுடன்‌) எடுக்கக்கூடிய ஓர்‌ காரணி அங்கு உண்டா? தன்னுடைய அழைப்பிற்கு 
ஒவ்வொரு மனிதனும்‌ எப்படியாக பதில்‌ கொடுப்பான்‌ என்பதை தேவன்‌ தம்முடைய 
முன்னறிவின்படியே அறிந்து பின்பு இந்த அறிவின்படியே அவனை அல்லது அவளை தெரிந்து 
கொண்டாரா? இல்லாவிடில்‌, முன்னறிவானது தேவன்‌ கடந்த கால நித்தியத்தில்‌ சில மக்களை 
தயவுடன்‌ பார்த்து அவர்களை இரட்சிப்பிக்கென்று தெரிந்துகொண்டதா? * இந்த இரு 
கொள்கைகளையும்‌ ஆதரிப்பவர்கள்‌ வேதாகம இறையியல்‌ ரீதியாகவும்‌ இலக்கண மொழி 
ரீதியாகவும்‌ தங்களுடைய கொள்கையை நிரூபிக்க விவாதங்களை முன்வைக்கிறார்கள்‌. 
“முன்னறிகின்ற ' [0ா௦0/1050] என்ற வார்த்தையை வியாக்கியானம்‌ பண்ணுபவர்கள்‌ அதை 
முதன்மையாக தெரிந்துகொள்ள அல்லது முன்குறிக்க என்று அர்த்தப்படுத்துகிறார்கள்‌. 
அத்துடன்‌ ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள எபிரேய வினைச்‌ சொல்‌ 
பதமான “யடா” (ya) என்ற வார்த்தையை ஒப்பிட்டு மேற்கோள்காட்டுகிறார்கள்‌. இவ்வினைச்‌ 
சொல்லானது இதனுடைய பிரதான அர்த்தமான “அறிதல்‌” அல்லது அறிந்து கொள்ஞதல்‌ 
என்ற அர்த்தத்தை விட “தெறிவுசெய்தல்‌'' என்றும்‌ கூட பொருள்படும்‌ என்பதும்‌ உண்மை. 
இந்த விடயத்தில்‌ NBC இதனையே தெரிவு செய்கிறார்‌: 


அவ்விதமாக யாரையும்‌ “முன்னறிதற்கு'” என்பது அவர்‌ மேலே விஷேசித்த 
கிருபையை பொழிய ஓர்‌ உறவிற்குள்‌ பிரவேசித்தல்‌ ஆகும்‌. இந்த விசேஷித்த 
கிருபை கிறிஸ்துவுக்குள்‌ புத்திரர்‌ எனும்‌ வடிவத்தை எடுக்கும்‌ என இந்த 
“முன்குறித்தல்‌” என்பது வரையறுக்கிறது. வேதாகம பகுதிகளில்‌ காணப்படும்‌ 
“அறிதல்‌” (ஓப்‌. சங்‌. 1:6; 144:3; ஓசி 13:5; ஆமோ 3:2; மத்‌ 7:23; யோவா 10:27; 
1கொரி 8:3; கலா 4:9) என்ற சொல்லின்‌ அடிப்படையில்‌ முன்னறிதலானது 
இரட்சிப்பின்‌ எல்லா படிமுறைகளுக்கும்‌ நித்தியமான தொடக்கமாய்‌ இருக்கின்ற 
கிருபையை அல்லது தயவை மறைமுகமாய்‌ குறிப்பிடுகிறது. இது. பவுலின்‌ முழு 
இறையியலுடன்‌ அனுசரித்துப்‌ போகும்‌ ஓர்‌ வியாக்கியானம்‌ ஆகும்‌.” 


பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள எபிரேய வினைச்சொல்‌ பதமான யடா (ப) என்பதற்கு அநேக 
அர்த்தங்கள்‌ இருப்பதனால்‌ இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள புரோகினோஸ்கோ 
(proginosko) என்ற கிரேக்க வினைச்‌ சொல்லின்‌ வியாக்கியாணத்துடன்‌  ஓப்பிட்டூப்‌ 
பிரயோகிப்பது என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ கேள்விக்குறியாகவும்‌ சந்தேகத்திற்கிடமாகவும்‌ 
தான்‌ இருக்கிறது. உண்மையில்‌ கோடெட்‌ (600084) என்ற வியாக்கியானி இதற்கு 
எதிர்மாறாகத்தான்‌ உறுதி கொள்கிறார்‌: 


இந்த வியாக்கியானம்‌ தன்னார்வமானது மாத்திரமல்லாது, புதிய ஏற்பாட்டில்‌ 
இதைக்‌ குறித்ததான உதாரணங்களும்‌ இல்லை என்பதாலும்‌ சாதாரண கிரேக்க 
மொழியில்‌ அறிவதற்கு என்ற வார்த்தை ஒரு பொருளைக்‌ குறிக்கும்‌ போது 


1111] Bénétreau, L'EPITRE DE PAUL AUX ROMAINS, 2nd edition (Vaux-sur-Seine, France: EDIFAC, Editions de la 
Faculté Libre de Théologie Evangélique, 2002), 1: p. 243. 

°° With regard to this definition or explanation see Henry C. Thiessen, op. cit., p. 25 8ff. 

திற Guthrie, J. A. Motyer, A. M. Stibbs, D. J. Wiseman, The New Bible Commentary Revised, (London: Inter-Varsity 
Press, 1970), p. 1033. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 83 


மாத்திரந்தான்‌ தீர்மானிப்பது என்ற அர்த்தத்தை உடையதாய்‌ 
இருக்கின்றபடியினால்‌ (அதாவது ஒன்றை அறிவது என்று நாம்‌ சொல்வது போல) 
இது ஒரு போதும்‌ ஒரு நபரைக்‌ குறிக்கும்‌ பொழுது அந்த அர்த்தத்தை 
குறிப்பதாய்‌ இருப்பதில்லை. அப்படியிருக்குமானால்‌, கிரேக்க மொழியில்‌ இது 
(ஒரு நபரை) தீர்மானிப்பது குறித்து என பொருள்பட வேண்டும்‌.” 


இந்த பகுதியில்‌ சொல்லப்பட்ட வினைச்சொல்லானது “முன்னறிவென்பது”” தீர்மானிப்பதை 
அல்லது தெரிந்துகொள்ளலை குறிக்கிறது என சொல்வது எவ்வளவு தூரம்‌ 
பொருத்தமானதாய்‌ இருக்கும்‌ என அவர்கள்‌ கூறுவதை நாம்‌ சந்தேகப்பட இன்னுமொரு 
காரணமும்‌ உண்டு. கோடேட்‌ (0௦08 ) தன்னுடைய விவாதத்தை பின்வருமாறு தொடர்கிறார்‌. 


இந்த அர்த்தத்திற்கு எதிராக வேறு என்ன பேசுகிறது என்பதை பின்வருமாறு 
காணலாம்‌. அத்தோடு அவர்களை முன்குறிக்கவும்‌ செய்தார்‌, இங்கே இரண்டு 
வினைச்‌ சொற்கள்‌ ஒன்றான அர்த்தத்தையுடையதாய்‌ இருப்பதனால்‌ அத்தோடு 
என்கின்ற வார்த்தையுடன்‌ தொடர்புபடுத்த முடியாததினால்‌ (விஷேடமாக 30ம்‌ 
வசனத்தின்‌ வெளிச்சத்தில்‌) இங்கே தெய்வீக நடவடிக்கையின்‌ 
தொடர்ச்சியானபடிகள்‌ தீர்மானத்தின்படி வித்தியாசப்படூத்தப்பட்டு 
கட்டளையிடப்பட்டூள்ளது.” 


முன்னறிதல்‌ என்ற முதலாவது வினைச்சொல்லுக்கு இரண்டாவது சொல்லான முன்குறித்தல்‌ 
என்ற பதத்துடன்‌ அர்த்தம்‌ கொடூப்பது சரியல்ல என்றே நான்‌ நினைக்கின்றேன்‌. 


இரண்டாவது சொல்லப்பட்ட முன்குறித்தல்‌ என்ற வார்த்தைக்கு முதலாவது வார்த்தையாக 
முன்னறிதலானது சரியல்ல) 


பெனேரியூ (Bénétreaப) “முன்னறிதலை” முன்குறித்தல்‌ எனும்‌ விதமாக விளங்கப்படுத்துகிறார்‌. 
எப்படியிருப்பினும்‌, அவர்‌ ரோமருக்கு எழுதிய வியாக்கியாணத்தை அடிப்படையாகக்‌ கொண்டே 
இப்படி முன்வைக்க விரும்புகிறார்‌. அவர்‌ இப்படி உரைக்கிறார்‌: 


வசனம்‌ சொல்லப்பட்ட சூழ்நிலையை நாம்‌ அறிந்து நாம்‌ பார்க்கும்‌ வேதப்‌ 
பகுதிகளின்‌ விஷேசித்த பங்களிப்புகளை தீர்மானிப்பதற்கு முயற்சி எடுப்பது 
அவசியமாகும்‌. ரோம 9-11 வரையான அதிகாரங்களில்‌ உள்ள காரியங்கள்‌ 
எதுவாக இருந்தாலும்‌ (சிறிய பகுதிகளும்‌ கூட அங்கு உண்டு) முன்குறித்தலின்‌ 
பலமான உபதேசம்‌ தேவனுடைய முழு ஏகாதிபத்தியத்தை உயர்த்துகிறது. 
அவரே ஆரம்பித்து செய்ய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, 
கிரியைகளற்ற அவருடைய பரிபூரணமான இலவச கிருபையை அறிவிப்பது 
போன்றவற்றுடன்‌ அப்போஸ்தலன்‌ தன்னை ஒருங்கிணைத்துள்ளான்‌ என்பதை 
குறித்து நமக்கு சந்தேகமில்லை.” 


உண்மையிலேயே இது ஒரு கணமான (பாரமான)விவாதம்‌. ரோம 9-11 வரையுள்ள 
அதிகாரங்கள்‌ கல்வினிச வாதிகளின்‌ நல்ல காரணங்களின்படியே அவர்கள்‌ கோட்பாடாக 
இருக்கின்றது. அவர்கள்‌ தீர்மானிக்கும்‌ முன்குறிப்பு கொள்கையை  விசுவாசிப்பவர்களாக 
இருக்கின்றார்கள்‌. நிச்சயமாகவே அதிக அளவிலான வியாக்கியானிகள்‌ இந்த குறிப்பான 
கூற்றுக்கள்‌ ஓர்‌ தீர்மானிக்கும்‌ வியாக்கியானத்திற்கு ஓர்‌ முன்னறிவாக இருக்க வேண்டும்‌ என 
எண்ணுவதில்லை. கோடேட்‌ (0௦08) பின்வரும்‌ விளக்கத்தை முன்வைக்கிறார்‌: 


என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ இப்படியாகத்தான்‌ சிந்திக்க தூண்டுவோம்‌: 
நித்தியத்திலிருந்தே எவர்கள்‌ அவரால்‌ அன்புடன்‌ பார்க்கப்பட்டார்களோ, 
அவர்களை அவர்‌ தமக்கு சொந்நதமானவர்களாக பார்க்கின்றார்‌. எந்த விதத்தில்‌ 
அவர்களை தேவன்‌ முன்னதாகவே அறிந்திருந்தார்‌ ? நிச்சயமாகவே ஒரு 
காலத்தில்‌ வாழுகின்ற மக்களாக (இருக்கப்போகின்ற மக்களாக அல்ல) அல்ல. 
ஏனென்றால்‌ அப்படி இருக்குமானால்‌, முன்னறிவு எல்லா மனிதரையும்‌ குறிப்பதாக 
இருக்கும்‌. அப்போஸ்தலனும்‌ இப்படி “தேவன்‌ எவர்களை முன்னறிந்தாரோ” 


“5 Frédéric Godet, Commentaire sur IEpitre aux Romains (Paris: Sandoz & Fischbacher; Geneva: Desrogis, 
Neuchatel: J. Sandoz, 1880), Il: ற. 212. (We translated it from French into English) 

“ Ibid. (We translated it from French into English) 

0 Samuel Bénétreau, op. cit., 1: pp. 243-244. (We translated it from French into English) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 84 


என்பதாக சொல்லியிருக்க மாட்டார்‌. தேவன்‌ எதிர்காலத்தில்‌ மீட்கப்பட்டு 
மகிமையடைய போகிறவர்களாகவும்‌ அவர்‌ முன்னறியவில்லை; ஏனெனில்‌ 
அப்போஸ்தலர்‌ பேசப்போகின்ற முன்குறித்தலின்‌ தீர்மானத்தின்‌ மக்களாக 
அவர்கள்‌ இருக்கின்றார்கள்‌. அதேவேளையில்‌, இப்படிப்பட்டவர்கள்‌ முன்னறிவின்‌ 
படியானவர்களாக இருக்க முடியாது. ஒரேயொரு பதில்தான்‌ இதற்கு உண்டு: 
இரட்சிப்புக்கு அவசியமான வீசுவாசத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள்‌ என்று 
முன்னறியப்பட்டிருக்கிறார்கள்‌. எனவே விசுவாசத்துிற்கூடாக அவருடைய 
சொந்தமானவர்கள்‌ என அறியப்பட்டிருக்கிறார்கள்‌. அநேக வியாக்கியாணிகள்‌ 
நம்பக்கூடிய கருத்து உண்மையில்‌ இதுதான்‌. அகஸ்டின்‌ தன்னுடைய ஆரம்ப 
நாட்களிலும்‌, பின்னர்‌ லூத்தரன்‌ திருச்சபையினரும்‌ அப்படியாக வியாக்கியாணம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ... அறிதல்‌ எனும்‌ நடவடிக்கையானதும்‌, அதேபோல பார்த்தல்‌ 
எனும்‌ நடவடிக்கையானதும்‌ யார்‌ அதை காண்கிறார்களோ பார்க்கிறார்களோ 
அவர்கள்‌ அதை ஒரு பொருளாகவே சிந்திக்கிறார்கள்‌. காண்கின்ற பார்க்கின்ற 
நடவடிக்கை மக்களை உருவாக்குவதில்லை. மாறாக அது எதிர்மறையாகவே 
இருக்கிறது. அங்கே உள்ள மக்கள்‌ தான்‌ காண்கின்ற பார்க்கின்ற மக்களை 
தீர்மானிக்கிறார்கள்‌. அதேபோலவே தெய்வீக முன்பார்த்தலும்‌ முன்னறிதலும்‌. 
ஏனெனில்‌, தேவன்‌ காலங்களுக்கு அப்பாற்பட்டவர்‌; ஆகையால்‌ முன்பார்த்தல்‌ 
பார்த்தலாகவும்‌, பார்க்கப்‌ போகின்றது அவரைப்‌ பொறுத்தவரையில்‌ பார்க்கப்‌ 
போகின்றதாகவே இருக்கும்‌. அதனால்‌ எதிர்காலத்தில்‌ யதார்த்தமாக இருக்கப்‌ 
போகும்‌ விசுவாசியின்‌ விசுவாசம்‌, ஆனால்‌ அவரைப்‌ பொறுத்தவரையில்‌ அவரது 
பார்வையில்‌ எப்போதும்‌ இருக்கும்‌ விசுவாசந்தான்‌ அவருடைய முன்னறிவை 
தீர்மானிக்கிறது. இந்த விசுவாசம்‌ தேவன்‌ அதை காண்பதினால்‌ உருவாவதில்லை 
(இருப்பதில்லை). மாறாக, இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில்‌ இருக்கும்‌ அல்லது 
உருவாகும்‌ என்பதினால்‌ அவர்‌ அதை காண்கிறார்‌. இப்படியாக, அப்போஸ்தலரின்‌ 
சிந்தனைக்கு நாம்‌ வந்து சேருகிறோம்‌. தேவன்‌ எவர்களை முன்னதாக 
அறிந்தாரோ அவர்கள்‌ ஒருநாள்‌ அவரை விசுவாசிப்பார்கள்‌. அந்த அவர்களது 
விசுவாசத்தை அவர்‌ நித்தியத்திலிருந்து கண்டிருக்கிறார்‌. தம்முடைய 
ஆச்சர்யமான தீர்மானத்தின்‌ மக்களாக அவர்‌ எவர்களை முன்குறித்தாரோ 
அவர்களை தம்முடைய சொந்த குமாரனுடைய பரிபூரணமான சாயலுக்கு 
வழிநடத்தும்‌ மட்டும்‌ அவர்களை கைவிடமாட்டார்‌." 


இதன்‌ விளைவாக நித்தியத்திலிருந்து தேவன்‌ எவர்களை முன்னறிந்திருந்தாரோ அவர்கள்‌ ஓரு 
நாள்‌ அவரை விசுவாசிப்பார்கள்‌. தேவனுக்கு முன்பாக செல்லும்‌ நதியை பெற்றுக்கொள்ள 
ஒரே வழி இயேசு கிறிஸ்துவில்‌ உள்ள தேவனுடைய விசுவாசத்தின்‌ முன்னறிவே ஆகும்‌. 
இந்த வியாக்கியாணமானது ரோமர்‌ நிருபத்தில்‌ மையக்கருப்பொருளுடன்‌ (விசுவாசத்தினால்‌ 
ந்திமானாகுதல்‌) முற்றாக ஒத்துப்போகும்‌ ஓர்‌ வியாக்கியாணம்‌ என கருதுகிறேன்‌. ரோம 9ஜஐக்‌ 
குறித்து விஷேடமாக 17ம்‌ வசனத்தைக்‌ குறித்து ஆர்ச்சர்‌ (ாஎher) இப்படி பேசுகிறார்‌: 


இவ்வசனத்தைப்‌ பொறுத்தவரையில்‌, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே 
நித்தியத்திற்கென்று தேவன்‌ தம்முடைய மக்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்‌. அதன்‌ 
அர்த்தமானது அவர்‌ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. 
ஆரம்பத்திலிருந்து முடியும்‌ வரை அவர்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறபடியால்‌ 
கிறிஸ்துவின்‌ அழைப்பிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய மறுத்தரவும்‌ என்னவாக 
இருக்கும்‌ என்பதையும்‌ அறிந்திருக்கிறார்‌.” 


வேறுவார்த்தையில்‌ சொன்னால்‌, தெரிந்துகொள்ளுதலானது விசுவாசத்தின்‌ முன்னறிவில்‌ 
தங்கியுள்ளது. நான்‌ இப்படியாகத்தான்‌ காரியங்களைப்‌ பார்க்கிறேன்‌. 


முன்குறித்தலுக்கு முன்னானது முன்னறிவாக இருக்கிறது. முன்குறித்தலானது முன்னறிவின்‌ 
விளைவாகும்‌. முன்குறித்தலின்‌ தெய்வீக நியமனத்தின்‌ உள்ளடக்கம்‌ என்னவெனில்‌, எல்லா 
விசுவாசிகளின்‌ (தம்மை விசுவாசிக்கிறவர்களாக முன்னமே அறியப்பட்டவர்கள்‌) ஜீவியத்திலும்‌ 
குமாரனுடைய சாயல்‌ உருவாக்கப்படூவதுதான்‌. கிறிஸ்துதான்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
எல்லோரிலும்‌ மேற்பட்டவராய்‌ ஒப்பிடப்பட முடியாதவராய்‌ இருக்கிறார்‌ (ஏசா 42:1; லூக்‌ 9:35). 


“Frédéric Godet, Commentaire sur I’Epitre aux Romains, Il: pp. 213-214. (We translated it from French into 
English) 

“2 Gleason ட Archer, Encyclopedia of BIBLE DIFFICULTIES (Grand Rapids: Zondervan Publishing House, 1982), p. 
394. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 85 


அவருடைய சகோதரர்களாகிய விசுவாசிகள்‌ அவருக்குள்‌ தெரிந்தெடுக்கப்பட்டூள்ளார்கள்‌ (எபே 
1:4-6). 


இந்த முன்குறித்தல்‌ (தெரிந்துகொள்ளல்‌) தெய்வீக கண்ணோட்டத்தில்‌ இருந்து பார்க்கும்‌ 
போது இப்படியாக விளங்கப்படூத்தப்பட முடியும்‌. 


முன்னமே அறிந்திருத்தல்‌ முன்குறித்தல்‌ அழைத்தல்‌ நீதிமானாக்குதல்‌ 
மகிமைப்படூத்தல்‌ 
(விசுவாசத்தை பெற்றிருக்கின்றவர்களை) 


நான்‌ தீய்சனைப்‌ போன்று தெய்வீக தெரிந்துகொள்ளுதலில்‌ இந்த இரண்டாவது 
வியாக்கியானத்தையே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்‌. கொள்கையளவிலான கருதுக்கள்‌ 
அடிப்படையான அனைவர்‌ மீட்புக்கொள்கை (“hypothetical Universalism”) அல்லது (இயேசு 
எல்லா மனிதர்களுக்காகவும்‌ மரித்தார்‌) “மட்டுப்படுத்தப்பட்ட பாவநிவர்த்தி”” (“1௭4/௦ definita”) 
(தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரம்‌ இயேசு கிறிஸ்து மரித்தார்‌) என்பதையும்‌ 
நீங்கள்‌ திரும்பிப்‌ பார்க்க நான்‌ விரும்புகிறேன்‌. இதை “இயேசு கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ 
விளைவுகள்‌” என்ற தலைப்பில்‌ ஆராய்துள்ளேன்‌. தெரிந்து கொள்ளுதலையும்‌ 
முன்குறித்தலையும்‌ குறித்த வியாக்கியாணத்தை ஆதரிக்கும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ சில 
வார்த்தைகளை மாத்திரம்‌ நினைவுபடுத்தி நிறுத்த விரும்புகிறேன்‌: 


மத்‌ 22:14 அந்தப்படியே, அழைக்கப்பட்டவர்கள்‌ அநேகர்‌, தெரிந்துகொள்ளப்பட்டவர்களோ 
சிலர்‌ எனறார்‌. 


மற்ற வியாக்கியானிகளோடுூ கூட இவ்வார்த்தைகளை இவ்வாறு வியாக்கியானம்பண்ண 
விரும்புகிறேன்‌. தேவன்‌ எல்லா மனிதரும்‌ இரட்சிக்கப்பட வேண்டும்‌ என விரும்புகிறார்‌ (ஒப்‌. 
1தீமோ 2:3-4; 2பேது 3:9). எல்லா மனிதர்களுக்காகவும்‌ மரித்த தன்னுடைய சொந்த 
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம்‌ வரும்‌ படியாக பரிசுத்த ஆவியானவருக்கூடாக (எபி 3:7-8) 
அவர்‌ அவர்களை அழைக்கிறார்‌. எப்படி அவருடைய பலி அவரை ஏற்றுக்‌ 
கொள்கிறவர்களுக்கு மாத்திரம்‌ பதிலளிக்குமோ, அப்படியே அவரால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌ மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரின்‌ அழைப்பிற்கு சாதகமான பதிலை 
கொடுப்பார்கள்‌. 


தொடர்ந்து வரும்‌ இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ இதனை உறுதிப்படுத்துகிறது: 


யோவா 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால்‌ அவள்‌ 
என்னிடத்தில்‌ வரமாட்டான்‌; கடைசிநாளில்‌ நான்‌ அவனை எழுப்புவேன்‌. 


இயேசுவின்‌ இந்த வசனத்திலிருந்து அவர்‌ எல்லா மனிதரையும்‌ இரட்சிப்புக்கென்று தெரிந்து 
கொள்ள விரும்பாமல்‌ அவருடைய தயவுள்ள சித்தத்தினால்‌ சிலரை தெரிந்தெடூக்கிறார்‌ என 
முடிவுக்கு வரலாம்‌. அதேவேளை இயேசு கிறிஸ்து இன்னுமொரு இடத்தில்‌ இவ்வாறு 
கூறுகிறார்‌. 


யோவா 12:32 நான்‌ பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது, எல்லாரையும்‌ என்னிடத்தில்‌ 
இழுத்துக்கொள்ளூவேன்‌ எனறார்‌. 


தேவன்‌ எல்லோரையும்‌ அவரிடத்தில்‌ இழுத்துக்கொள்கிறார்‌ (யோவா 1:12). ஆனால்‌ 
அவரிடத்தில்‌ வருபவர்கள்‌ மாத்திரமே இரட்சிக்கப்படுவர்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 86 


B. மனமாற்றம்‌ 


பழைய ஏற்பாடானது மனமாற்றத்தைக்‌ குறித்து 1000 தடவைகளுக்கு மேலாக பேசுகிறது. 
மனமாற்றம்‌, அல்லது மனமாற்றமடைதல்‌ என்பது எபிரேய மொழியில்‌ பிரதானமாக “சப்‌” 


(“0b”) என்ற வார்த்தையால்‌ அழைக்கப்படுகிறது. இதன்‌ அர்த்தம்‌ திரும்பி வருதல்‌ அல்லது 
மனந்திரும்புதல்‌ ஆகும்‌. 


ஏசா 31:6 இஸ்ரவேல்‌ புத்திரரே, நங்கள்‌ முற்றிலும்‌ விட்டுவிலகினவரிடத்தில்‌ திரும்புங்கள்‌ 
ஜளாப்டிப்ஸ. 


புதிய ஏற்பாட்டில்‌ கிரேக்க மொழியில்‌ மனமாற்றம்‌ என்பது “மெட்டானொயா”” (௱/eரப்010) 
என்ற வார்த்தையால்‌ குறிக்கப்படுகிறது. இதன்‌ அர்த்தம்‌ சொல்லப்பட்ட சூழ்நிலையை குறித்து 
“சிந்தை மாற்றம்‌” அல்லது “குணவியல்பின்‌ மாற்றம்‌”, மனமாற்றம்‌ அல்லது 
மனந்திரும்புதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அல்லது வினைச்‌ சொல்லான மெட்டனொயியோ 
(metanoed) என்பதினால்‌ குறிக்கப்படுகிறது. இதன்‌ அர்த்தம்‌: ஒருவனுடைய குணவியல்‌பு 
மாறுதல்‌, மனமாறியிருத்தல்‌, மனந்திரும்புதல்‌, வருந்துதல்‌ என்பவைகளாகும்‌. 


மத்‌ 3:2 மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கறது எனறு பிரசங்கம்‌ பண்ணினான்‌ 
மத்‌ 3:8 மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளைக்‌ கொடுங்கள்‌. 


கிரேக்கத்தில்‌ “மனமாறுதல்‌' அல்லது “மனந்திரும்பு' என்ற பதமானது எபிரேய மொழியின்‌ 


வினைச்‌ சொல்லான “சப்‌” [805] என்ற வார்த்தையுடன்‌ ஒப்பிடக்கூடிய “எபிஸ்ட்ரோபி' 
(epistroph&) என்ற வார்த்தையால்‌ விளங்கப்படுத்த முடியும்‌. 


அப்‌ 15:3 அந்தப்படி அவர்கள்‌ சபையாரால்‌ வழிவிட்டனுப்பப்பட்டு, பெனிக்கே சமாரியா 
நாடுகளின்‌ வழியாய்ப்‌ போய்‌, புறஜூதியார்‌ மனந்திரும்பின செய்தியை அறிவித்து, 
சகோதரர்‌ எலீலாருக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள்‌. 


இது வினைச்‌ சொல்லான எபிஸ்ரிபோ.'. (6/5060/0) எனும்‌ வார்த்தையால்‌ புரிய வைக்கப்பட 
முடியும்‌. இது சொல்லப்பட்ட சூழ்நிலையின்‌ அடிப்படையில்‌ ஒரு காரியத்தை நோக்கி 
மனந்திரும்புதல்‌, திரும்பி வருதல்‌ அல்லது திரும்புதல்‌, இரட்சிக்கப்படுதல்‌ அல்லது 
மனந்திரும்புதல்‌ என பொருள்படும்‌. இந்த மனந்திரும்புதல்‌ என்ற வார்த்தை பின்வரும்‌ 
வசனத்தில்‌ காணப்பட முடியும்‌. 


1தெச 1: 9 ஏனெனில்‌, அவர்கள்தாமே எங்களைக்‌ குறித்து, உங்களிடத்தில்‌ நாங்கள்‌ 
அடைந்த பிரவேசம்‌ இன்னதென்பதையும்‌, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு 
ஊழியஞ்செய்வதற்கு, நீங்கள்‌ விக்கிரகங்களைவிட்டுத்‌ தேவனிடத்திற்கு 
மனந்திரும்பினதையும்‌,.... 


இதனால்‌, “மனந்திரும்புதல்‌” அல்லது “மனந்திரும்பிய”” என்பதன்‌ அர்த்தம்‌ ஒன்றிலிருந்து 
விடுபட்டு திரும்பி வருதல்‌. உதாரணமாக விக்கிரகத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு 
திரும்பி வருதல்‌ என அர்த்தப்படும்‌. 


இரட்சிப்பானது மனந்திரும்புதலையும்‌ விசுவாசத்தையும்‌ அடிப்படையாக கொண்டது: 
எபி 6:1 ஆகையால்‌, கீறிஸ்துவைப்பற்றிச்‌ சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம்வீட்டு, 


செத்த கவிரியைகளுக்கு நங்கலாகும்‌ மனந்திரும்புதல்‌ [metdanoia] ,  தேவன்பேரில்‌ 
வைக்கும்‌ விசுவாசம்‌ [15415], 


மனமாற்றமானது மனிதன்‌ சுயமாக சம்பாதிக்ககூடிய ஒன்றல்ல. அவன்‌ விரும்பினாலும்‌ 


அதனை அவனால்‌ செய்ய முடியாது. அதைவிட அதிகமாக இரட்சிப்பானது நிராகரிக்கக்கூடிய 
அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 87 


யோவா 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இமழுத்துக்கொள்ளாவிட்டால்‌ அவள்‌ 
என்னிடத்தில்‌ வரமாட்டான்‌; கடைசிநாளில்‌ நான்‌ அவனை எழுப்புவேன்‌. 


எரே 31:18 என்னைத்‌ திருப்பும்‌, அப்பொழுது திருப்பப்படுவேன்‌ எபிரேயத்தில்‌: [141027 
றந0$ப்டிகிாஸ ; நீரே என்‌ தேவனாகிய கர்த்தர்‌. 


எபி 3:7-8 ஆகையால்‌, பரிசுத்தஆவிபானவர்‌ சொல்லுகறபடியே: இன்று அவருடைய 
சத்தத்தைக்‌ கேட்பீர்களாகில்‌, வனாந்தரத்திலே கோப்முட்டினபோதும்‌, சோதனைநாளீலும்‌ 
நடந்ததுபோல, உங்கள்‌ இருதயங்களைக்‌ கழனப்படுத்தாதிருங்கள்‌. 


மனந்திரும்புதலுக்கான தேவகிருபையை நிராகரிக்கும்‌ சுயாதீனம்‌ நமக்கு உண்டு என 
வேதாகமம்‌ நமக்கு கூறுகிறது. நான்‌ ஏற்கனவே கூறியபடி, நிராகரிக்க முடியாத கிருபையை 
(gratia irresistibilis) வலியுறுத்தும்‌ கல்வினிசம்‌ இதற்கு எதிராகப்‌ பேசுகிறது. நாம்‌ இதைக்‌ 
குறித்து பின்னர்‌ குறிப்பிடுவோம்‌. இந்த கல்வினிச கொள்கைக்கு எதிராகப்‌ பேசும்‌ சில 
வேதபகுதிகளை குறிப்பிடுகிறேன்‌ மத்‌ 23:37; லூக்‌ 13:34; 7:30. 


இப்பொழுது எழும்‌ கேள்வி என்னவென்றால்‌, இரட்சிப்பின்‌ அனுபவத்தின்‌ தர்க்க ரீதியான 
ஒழுங்கு என்ன? என்பதாகும்‌. தீய்யிசன்‌ பின்வருமாறு இதற்கு பதிலளிக்கிறார்‌: 


மெய்தான்‌. மனமாற்றம்‌, நீதிமானாகுதல்‌, மறுபிறப்பு, கிறிஸ்துவுடன்‌ ஐக்கியம்‌, 
புத்திர சுவிகாரம்‌ இவை எல்லாம்‌ ஒரே நேரத்தில்‌ நடக்கிறது. பரிசுத்தமாகுதல்‌ 
ஒரு நடவடிக்கை மாத்திரம்‌ அல்ல ஓர்‌ படிமுறையுமாகும்‌. ஆனால்‌ அங்கே ஓர்‌ 
காலவரிசை (chronological) ஒழுங்கு காணப்படவில்லை. யதார்த்தமான ஓர்‌ 
ஒழுங்கே காணப்படுூகின்றது....... வேதாகமமானது, மனிதனை தேவனிடத்தில்‌ 
மனந்திரும்பும்படி அழைக்கிறது. இரட்சிப்பு என்றால்‌ தேவனிடத்திற்கு திரும்புதல்‌. 
தேவனுடைய அழைப்பிற்கு மனிதனுடைய உத்தரவை இது குறிக்கும்‌. இதற்கு 
இரு காரணிகள்‌ உண்டு. அவை மனந்திரும்புதலும்‌ விசுவாசமும்‌ ஆகும்‌. 
வேதாகமமானது ஒரு போதும்‌ மனிதனை தன்னைத்தான்‌ நீதிமானாக்கவோ, 
மறுபடி ஜெனிப்பிக்கப்படவோ, தன்னால்‌ தானே புத்திர சுவிகாரத்தைப்‌ பெறவோ 
கேட்பதில்லை. தேவன்‌ மாத்திரமே இக்காரியங்களை செய்ய முடியும்‌. மனிதன்‌ 
தேவனுடைய உதவியுடன்‌ மாத்திரம்‌ தான்‌ தேவனிடத்தில்‌ திரும்பி வர முடியும்‌ 
(அப்‌ 11:18; ஒப்‌. 2தீமோ 2:25). “ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலை தேவன்‌ புற 
ஜாதிகளுக்கும்‌ அளித்தார்‌ என எருசலேம்‌ சபை ஏற்றுக்கொண்டது”. 
மனந்திரும்புதலும்‌ விசுவாசமும்‌ நீதிமானாக்கப்படுதலுக்கும்‌, நீதிமானாக்கப்படுதல்‌ 
ஜீவனுக்கு வழிநடத்தியதேயொழிய மற்ற விதமாக அல்ல என்பது இதிலிருந்து 
தெளிவாகிறது (ரோம 5:171ம்‌.” 


நான்‌ தீய்யிசன்‌ என்பவரினால்‌ கொடுக்கப்பட்ட காலவரிசை ஒழுங்கை பின்பற்றுகிறேன்‌. எனவே 
மனந்திரும்புதலையும்‌ விசுவாசத்தையும்‌ உள்ளடக்கியதான  இரட்சிப்புக்கு கடந்துபோக 
விரும்புகிறேன்‌. 


1. மனந்திரும்புதல்‌ 


மனந்திரும்புதல்‌ என்பது தன்னைத்தானே தண்டித்தல்‌ என்பதுடன்‌ தொடர்புபட்டூுள்ளது. ஆனால்‌ 
ஒருவனுடைய பாவத்தின்‌ குற்றத்திற்கேற்ப தன்னால்‌ பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. கடனை 
தீர்க்க முடியாது என பரிசுத்த வேதாகமம்‌ தெளிவாக கூறுகிறது. தன்னுடைய பாவக்கடனை 
தன்னுடைய சொந்தக்‌ கிரியையினால்‌ எந்தவொரு மனித முயற்சிக்கூடாகவும்‌ செலுத்தி 
தீர்ப்பது என்பது தேவனுக்கு (கொல்கொதாவில்‌ அவரது கிரியைக்கு எதிராக) அவமானமாய்‌ 
இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின்‌ மீட்பின்‌ பிராயச்சித்த பிரதியீட்டு பலியால்‌ உண்டான தேவ 
கிருபையையும்‌ மன்னிப்பையும்‌ எங்களுக்கு வேண்டாம்‌ என சொல்வது போல்‌ இருக்கிறது. 


i Henry C. Thiessen, op. cit., p. 268. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 88 


8) வரைவிலக்கணம்‌: மனந்திரும்புதல்‌ என்றால்‌ என்ன? 


இந்த வார்த்தையானது லத்தீனில்‌ உள்ள இரு வார்த்தைகளாகிய ரீ” (“2”) மற்றும்‌ 
“பெனிட்டென்சியா”” (“081/8”)  என்பவைகளிலிருந்து பெறப்பட்டது. இது “மனம்‌ 
வருந்துதல்‌” எனவும்‌ மொழிபெயர்க்கப்படலாம்‌. வைக்கிபீடியாவில்‌ (14/14/0601) பின்வரும்‌ 
வரைவிலக்கணம்‌ உள்ளதை காணுகிறோம்‌. மனந்திரும்புதலானது தேவனிடத்திற்கு 
திரும்புவதை தெரிவு செய்தலாகும்‌. மத வட்டாரங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ இது தேவனிடத்தில்‌ 
பாவத்தை அறிக்கை செய்தலையும்‌ தேவனுக்கு விரோதமான பாவத்தை நிறுத்துதலையும்‌, 
நியாயப்பிரமாணத்தின்படி வாழ உறுதி கூறுதலையும்‌ குறிக்கிறது. இது இயற்கையாகவே 
குற்றத்தை ஒப்புகொள்ளுதல்‌. குற்றத்தை மறுபடியும்‌ செய்யாதிருக்க அதற்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணுதல்‌, தவறாக செய்யப்பட்ட காரியங்களுக்கு இழப்பீட்டை செய்ய முயற்சித்தல்‌, 
சாத்தியமான முறையில்‌ தன்னுடைய தவறினால்‌ உண்டான தீமையான விளைவுகளை 
ஏதோவொரு விதத்தில்‌ சீராக்குதல்‌ போன்ற அர்த்தங்களையும்‌ கொடுக்கிறது. 


b) மனந்திரும்புதலின்‌ முக்கியத்துவம்‌ 


1) மனந்திரும்புதலானது இரட்சிப்பிற்கு இன்றியமையாததாகும்‌ 
இதனை பின்வரும்‌ வேதப்பகுதிகள்‌ (மேலும்‌ அநேக பகுதிகள்‌) காண்பிக்கிறது. 
அப்‌ 2:38 பேதுரு அவர்களை நோக்கி: நங்கள்‌ மனந்திரும்பி ஒவ்வொருவரும்‌ 


பாவமன்னிப்புக்கென்று இயேசுகறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்தஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌. 


அப்‌ 3:20 உங்கள்‌ பாவங்கள்‌ நிவிர்த்திசெய்யப்படும்பொருட்டு நிங்கள்‌ மனந்திரும்பி * 
குணப்படுங்கள்‌”. 


இந்த பகுதிகளை பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள பின்வரும்‌ பகுதிகளுடன்‌ ஓஒப்பிடவும்‌. 


நீதி 28:13 தண்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌; அவைகளை அறிக்கை 
செய்து விட்டுவிழ்கதறவனோ இரக்கம்‌ பெறுவான்‌ 


2) மனந்திரும்புதலுக்கான அழைப்பு எல்லா மனிதருக்கும்‌ அளிக்கப்பட்டூள்ளது. 


அப்‌ 17:30 அறியாமையுள்ள காலங்களைத்‌ தேவன்‌ காணாதவர்போலிருந்தார்‌; இப்பொழுதோ 
மனந்திரும்ப  [metanoein] வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஹரெல்லாருக்கும்‌ 
கட்டளையிடுகறார்‌. 


2 பேது 3:9 தாமதிக்கிறார்‌ என்று சிலர்‌ எண்ணுகற்படி, கர்த்தர்‌ தமது 
வாக்குத்தத்தத்தைக்குறித்துத்‌ தாமதமாயிராமல்‌; ஒருவரும்‌ கெட்டுப்போகாமல்‌ எல்லாரும்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று விரும்பி, நம்மேல்‌ நழய பொறுமையுள்ளவராயயிீருக்கறார்‌. 


3) அனைத்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும்‌ மனந்திரும்பும்படி அழைத்தார்கள்‌. 


இருப்பினும்‌ தீர்க்கதரிசிகள்‌ எல்லோரும்‌ இப்படியான முறையில்‌ மனந்திரும்புதலை 
விளங்கப்படுத்தவில்லை. 


எரே 8:6 நான்‌ கவனித்துக்‌ கேட்டேன்‌, அவர்கள்‌ யதார்த்தம்‌ பேசவில்லை; என்ன 
செய்தேனென்று சொல்லி, தன்‌ பொல்லாப்பினமித்தம்‌ மனஸ்தாபப்படுகிறவன்‌ 
ஒருவனுமில்லை; யுத்தத்துக்குள்‌ பாய்கிற குதிரையைப்போல்‌ அவரவர்‌ வேகமாய்‌ 
ஓழ.ப்போனார்களர்‌. 


ய்‌ Imperative Aorist metanoh,sate [/netanoesate]. 
45 ட்‌ ன்‌ ன்‌ . ச்‌ 
Imperative Aorist evpistre,yate [epistrépsate]. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 89 


பழைய ஏற்பாட்டில்‌ மனந்திரும்புதலைக்‌ குறித்து பிரசங்கித்த பெரிய பிரசங்கிகளைக்‌ குறித்துப்‌ 
பார்க்கும்‌ போது எரேமியா, ஆமோஸ்‌, யோனாவை நினைவு கூறலாம்‌. 


4) இயேசுகிறிஸ்துவினதும்‌ யோவான்‌ ஸ்நானகரினதும்‌ பிரசங்கத்தின்‌ ஒரு மையப்‌ 
பொருளாக மனந்திரும்புதல்‌ இருந்தது. 


யோவான்‌ ஸ்நானகன்‌ பிரகடனப்படுத்தினார்‌: 

மத்‌ 3:2 மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கறது எனறு பிரசங்கம்‌ பண்ணினாள்‌. 
இயேசுவும்‌ அதேவிதமாக சொன்னார்‌. உதாரணத்திற்கு பார்க்க. 

மத்‌ 4:17 ...மனந்திரும்புங்கள்‌, பரலோகராஜ்யம்‌ சமீபித்திருக்கறது.. 


5) இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு மனந்திரும்புதலை பிரசங்கிக்கும்படி 
கட்டளையிட்டார்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ இக்கட்டளையானது அக்காலத்தில்‌ வாழ்ந்த அவரது சீஷர்களுக்கு 
மாத்திரமல்லாது இன்றும்‌ வாழும்‌ அவரது ஊழியர்கள்‌ அதிகமாய்‌ செய்யும்படி 
வலியுறுத்தப்பட்டூள்ளது. 


மாற்‌ 6:12 அவர்கள்‌ புறப்பட்டுப்போய்‌: மனந்திரும்புங்கள்‌ என்று பிரசங்கித்து; 


லூக்‌ 24:47 ...அன்றியும்‌ மனந்திரும்புகலும்‌ பாவமனனிப்பும்‌ எருசலேம்‌ தொடங்கிச்‌ சகல 
தேசததாருக்கும்‌ அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது... 


இயேசுவின்‌ சீஷர்கள்‌ எங்கெல்லாம்‌ சென்றார்களோ அங்கெங்லாம்‌ மனந்திரும்புதலைக்‌ 
குறித்து பிரசங்கித்தார்கள்‌: 


அப்‌ 2:38 (பேதுரு அவர்களை நோக்கி: “நங்கள்‌ மனந்திரும்பி ஒவ்வொருவரும்‌ 
பாவமன்னிப்புக்கென்று இயேசுகறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்தஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌”. 

அப்‌ 3:20 உங்கள்‌ பாவங்கள்‌ நிவிர்த்திசெய்யப்படும்பொருட்டு நீங்கள்‌ மனந்திரும்பி “ 

குணப்படுங்கள்‌”. 


அப்‌ 20:21 கதேவனிடத்திற்கு மனந்திரும்புவதைக்குறித்தும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசுகறிஸ்துவை விசுவாசிப்பதைக்குறித்தும்‌, நான்‌ யுதருக்கும்‌ கிரேக்கருக்கும்‌ 
சாட்சியாக அறிவித்தேன்‌. 


6 ஒரு பாவி மனந்திரும்பம்‌ போது பரலோகத்தில்‌ மிகுந்த சந்தோசம்‌ 
உண்டாயிருக்கிறது 


பரிசுத்த தூதர்கள்‌ ஒரு பாவி மனந்திரும்பும்‌ போது சந்தோசமடைகிறார்கள்‌: 


லூக்‌ 15:7 மனந்திரு.ம்ப அவசியமில்லாத தொண்ணூற்றொன்பது நீதிமான்௧ளைக்குறித்துச்‌ 
சந்தோஷம்‌ உண்டாகறதைப்பார்க்கிலும்‌ மனந்திரும்புகிற ஒரேபாவியினிமித்தம்‌ 
பரலோகத்தில்‌ மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாயிருக்கும்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 


ந Imperative Aorist metanoh,sate [/netanoesate]. 
47 ம ப . ச்‌ 
Imperative Aorist evpistre,yate [epistrépsate]. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 90 


லூக்‌ 15:10 அதுபோல மனந்திரும்புகிறரு ஒரே பாவியினிமித்தம்‌ தேவனுடைய தூதருக்கு 
முன்பாகச்‌ சந்தோஷமுண்டாயிருக்கிறது என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


௦) மனந்திரும்புதலின்‌ விதம்‌ 


தேவனுடைய வெளிச்சத்தில்‌ தன்னைக்‌ காணும்‌ ஒருவர்‌ இந்த வெளிச்சத்தை தன்‌ வாழ்வில்‌ 
உட்புக அனுமதிக்கும்‌ போது முழுவதுமாக மனந்திரும்புகிறார்‌. 


1) புரிந்து கொள்ளல்‌. 
ஒரு பாவி புரிந்து கொள்கிறார்‌: 


உ அவரது பாவத்தை 

உ தேவனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ முன்பாக தன்னுடைய குற்றத்தை 
உ அவருடைய தொலைந்து போன நிலையை 

உ புதுப்பிறப்பின்‌ அவசியத்தை (அதாவது புதுப்பிக்கப்படலை) 


தன்னுடைய பாவத்தைக்‌ குறித்து உணர்ந்து தன்னுடைய தகப்பனிடம்‌ திரும்பிய கெட்ட 
குமாரன்‌ உவமையுடன்‌ இதனை ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌ (லூக்‌ 15:17-19). 


ஆலோசனை : “பாவ அறிவைக்‌” குறித்து இரு வகைகள்‌ உண்டென்று அறிகிறோம்‌: 


1. உளவியல்‌ ஆராய்வு முறை: இம்முறை மேற்கத்தேய உலக நாடுகளில்‌ அதிகமாய்‌ 
பயன்படூத்தப்பட்டுள்ளது. ஆனால்‌ இம்முறையும்‌ போதுமானதன்று. ஏனெனில்‌ இது பாவ 
அறிக்கைக்கும்‌, சீர்பொருந்துதலுக்கும்‌ பதிலாக மிக அதிகமாக அடிமைத்தனத்திற்குள்‌ வழி 
நடத்துகிறது. 


2. பரிசேய முறை : நீங்கள்‌ உங்களை மற்றவர்களுடன்‌ ஒப்பிட்டு உங்களுடைய பாவத்திற்கு 
பதிலாக மற்றவர்களின்‌ பாவத்தைக்‌ குறித்து பரிதபிக்கிறீர்கள்‌. இந்த முறையும்‌ 
நிராகரிக்கப்பட வேண்டும்‌. ஏனெனில்‌, இது ஒரு மனிதனின்‌ பாவ தன்மையை 
உணருவதற்கு பதிலாக அவனை சுயநீதிமானாக்க வழிநடத்துகிறது. 


3. பரிசுத்த ஆவியானவருக்கூடாக உணர்த்தப்படல்‌ (யோவா 16:8): மனிதன்‌ இயல்பாகவே 
தன்னை நியாயப்படுத்த விரும்புகிறான்‌. இந்த இயற்கையான சுபாவம்‌ தனக்குள்ளே கிரியை 
செய்கிற பரிசுத்த ஆவியானவரால்‌ தான்‌ மேற்கொள்ளப்பட்ட முடியும்‌ (எபி.3:7-8). 


2) நம்முடைய உணர்வுகள்‌ 

பரிசுத்த ஆவியானவரால்‌ உணர்த்தப்பட்ட ஒருவன்‌ தன்னுடைய பாவங்களைக்‌ குறித்து 

அனுபவ ரீதியாக மனம்‌ வருந்துதலை உணர்கிறான்‌: 

மத்‌ 21:29 “அதற்கு அவன்‌: மாட்டேன்‌ என்றான்‌; ஆகிலும்‌, பின்பு அவன்‌ மனஸ்தாபப்பட்டுப்‌ 
போனான்‌. 

பெந்தகோஸ்தே நாளில்‌ அப்போஸ்தலனாகிய பேதுருவின்‌ வார்த்தைகளினால்‌ குத்தப்பட்ட 

சிலரின்‌ மறுத்தரவில்‌ இருந்து சில அழகான உதாரணங்கள்‌ நமக்கு கிடைக்கப்‌ பெறுகின்றன: 


அப்‌ 2:38 பேதுரு அவர்களை நோக்கி: நங்கள்‌ மனந்திரும்பி ஒவ்வொருவரும்‌ 
பாவமன்னிப்புக்கென்று இயேசுகறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்தஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌... 


அப்போஸ்தலனாகிய பவுலிடம்‌ இருந்து கண்டிக்கும்‌ வார்த்தைகளைக்‌ கேட்ட பிற்பாடு 
கொரிந்து சபையின்‌ சில விசுவாசிகள்‌ எப்படி பதிலளித்தார்கள்‌ என்பதை ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌: 


2 கொரி 7:9 இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்‌; நிங்கள்‌ துக்கப்பட்டதற்காக அல்ல, 


மனந்திரும்புகிறதற்கேதுவாகத்‌ துக்கப்பட்டதற்காகவே சுந்தோஷப்படுகிறேன; நங்கள்‌ 
ஒன்றிலும்‌ எங்களால்‌ நஷ்டப்படாதபடிக்கு, தேவனுக்கேற்ற துக்கம்‌ அடைநதிர்ககோ. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 91 


நம்முடைய சிந்தையும்‌ நம்முடைய உணர்வுகளும்‌ பாவத்தைக்‌ குறித்த உணர்வினாலும்‌, 
மனம்‌ வருந்தலினாலும்‌ அதிகமாய்‌ ஆட்கொள்ளப்படும்‌ போது நம்முடைய சரீரமும்‌ 
பாதிக்கப்படலாம்‌. பத்சேபாளுடனான தன்னுடைய பாவத்தைக்‌ குறித்து தாவீது உணர்த்தப்பட்ட 
வேளையில்‌ அவனது அனுபவம்‌ இதற்கு நல்ல உதாரணமாய்‌ அமைகிறது. 


சங்‌ 32:3-4 நான்‌ அடக்கிவைத்தமட்டும்‌, நித்தம்‌ எண்‌ கதறுதலினாலே என்‌ எலும்புகள்‌ 
உலர்ந்துபோயிற்று. இரவும்‌ பகலும்‌ என்மேல்‌ உம்முடைய கை பாரமாயிருந்ததினால்‌, என்‌ 
சாரம்‌ உஷ்ணகால வறட்சிபோல ஹண்டுபோயிற்று. 


சங்‌ 38:18 என்‌ அக்கிரமத்தை நான்‌ அறிக்கையிட்டு, என்‌ பாவத்தினிமித்தம்‌ விசாரப்படுகிறேன்‌. 
3) நம்முடைய சித்தம்‌ 

மெய்யான  மனந்திரும்புதலானது பரிசுத்த ஆவியானவரினால்‌ உணர்த்தப்பட்ட ஒரு 
மனிதனுடைய சித்தத்தின்‌ நடவடிக்கைக்கு வழி நடத்துகிறதாய்‌ இருக்கிறது. நம்முடைய 
சிந்தையை ஈடுபடுத்தும்‌ மனந்திரும்புதலானது மனந்திரும்புதலின்‌ உச்சக்கட்டமாக 
எண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட மனந்திரும்புதல்‌ இல்லாமல்‌ வாழ்க்கையின்‌ பழைய வழிகளில்‌ 
இருந்து, பாவத்திலிருந்து திரும்ப முடியாது. மெய்யான மனந்திரும்புதலானது தேவனிடத்திற்கு 
முற்றாக திரும்பும்‌ முன்‌ அவசியமாய்‌ (முன்‌ நிபந்தனை) இருக்கிறது. அப்படிப்பட்ட 
மனந்திரும்புதல்‌ இப்படிப்பட்ட பண்புகளை உடையதாய்‌ இருக்கும்‌. 


0) பாவ அறிக்கை 


இந்த முக்கியமான சத்தியத்தைக்‌ குறித்து அடிக்கோடிட்டு காட்டுவதற்கான மூன்று வேதாகம 
பகுதிகள்‌ இதோ: 


சங்‌ 38:18 என்‌ அக்கிரமத்தை நான்‌ அறிக்கையிட்டு, என்‌ பாவத்தினிமித்தம்‌ விசாரப்படுகிறேன்‌. 


லூக்‌ 15:21 குமாரன்‌ தகப்பனை நோக்கி: “தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும்‌, உமக்கு 
முன்பாகவும்‌ பாவ்‌ செய்தேன்‌, இனிமேல்‌ உம்முடைய கு. மாரன்‌ என்று 
சொல்லப்படுவதற்கு நான்‌ பாத்திரன்‌ அல்ல” என்று சொன்னான்‌. 


1யோவா 1:9 நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, பாவங்களை நமக்கு 
மன்னித்து எல்லா அறியாயத்தையும்‌ நக்கி நம்மைச்‌ சுத்திகரிப்பதற்கு அவர்‌ 
உணமையும்‌ நதியும்‌ உள்ளவரயிருக்கீறார்‌. 

b) பாவத்திலிருந்து திரும்புதல்‌. 

ஏசா 55:7 துன்மார்க்கன்‌ தன்‌ வழியையும்‌, அக்கிரமக்காரன்‌ தன்‌ நினைவுகளையும்‌ விட்டு, 

கர்த்தரிடத்தில்‌ திரும்பக்கடவன; அவர்‌ அவன்மேல்‌ மனதுருகுவார்‌; நம்முடைய 

தேவனிடத்திற்கே திரும்பக்கடவன்‌; அவர்‌ மன்னிக்கிறதற்குத்‌ தயை யபெருத்திருக்கறார்‌. 


நீதி 28:13 தண்‌ பாவங்களை மறைக்கிறவன்‌ வாழ்வடையமாட்டான்‌; அவைகளை அறிக்கை 
செய்து விட்டுவிழ்கிறவனோ இரக்கம்‌ பெறுவான்‌. 


௦] தேவனை நோக்கி திரும்புதல்‌ 


துன்மார்க்கமான மனிதன்‌ தன்னுடைய பாவ வழியை விட்டு விடவும்‌ தேவனிடத்திற்கு 
திரும்புவதையும்‌ ஏசா 55:7 ல்‌ மேற்கோள்காட்டியுள்ளோம்‌. 


ஏசா 55:7டி கர்த்தரிடத்தில்‌ திரறம்பக்கடவன்‌; அவர்‌ அவன்மேல்‌ மனதுருகுவார்‌; நம்முடைய 
தேவனிடத்திற்கே திராம்பக்கடவன்‌; அவர்‌ மன்னிக்கிறதற்குத்‌ தயை பெருத்திருக்கீறார்‌. 


அப்‌ 2:38 மனந்திரும்பி. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 92 


வெளி 2:5 ஆகையால்‌, நீ இன்ன நிலைமையிலிருந்து விமுந்தாயென்பதை நினைத்து, 
மனந்திரும்பி ஆதியில்‌ செய்த கிரியைகளைச்‌ செய்வாயாக; இல்லாவிட்டால்‌ நான்‌ 
சீக்கிரமாய்‌ உன்னிடத்தில்‌ வநது, ந மனந்திரும்பாதபட்சத்தில்‌, உன்‌ விளக்குத்தண்டை 
அதனிடத்தினினறு நக்கிவிடுவேள்‌. 


இயலுமானவரை தான்‌ செய்த தவறினால்‌ வந்த இழப்பை ஈடூ செய்ய ஓர்‌ பாவி ஆயத்தமாய்‌ 
இருப்பாரானால்‌ அதுதான்‌ மெய்யான மனந்திரும்புதல்‌ என அறியப்படும்‌. (லூக்‌ 19:8; லேவி 
5:21-26; எண்‌ 5:6-8). 


லூக்‌ 3:8 மனந்திரும்புகலுக்கு ஏற்ற கனிகளைக்‌ கொடுங்கள்‌; ஆபிரகாம்‌ எங்களுக்குத்‌ 
தகப்பன்‌ என்று உங்களுக்குள்ளே சொல்லத்தொடங்காதிருங்கள்‌; தேவன்‌ இந்தக்‌ 
கல்லுகளினாலே ஆபிரகாமுக்குர்‌ பிள்ளைகளை உண்டுபண்ண வலலவராயிருக்கிறரர்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


0.) மனந்திரும்புதல்‌ என்றால்‌ மெய்யான மனந்திரும்புதலுக்கு வழிநடத்துகிறதாய்‌ 
இருக்கிறது. 


தேவனுடைய கண்ணோட்டத்தில்‌ மனந்திரும்புதல்‌ ஒரு ஈவு: 


அப்‌ 5:31 இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையம்‌ பாவமன்னிப்பையும்‌ அருளுகறதற்காக, 
அவரை அதிபதியாகவும்‌ இரட்சகராகவும்‌ தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார்‌. 

அப்‌ 11:18 இவைகளை அவர்கள்‌ கேட்டபொழுது அமர்ந்திருந்து: அப்பியானால்‌ 
ஜீவனுக்கேதுவான மனந்திரப்புதலைத்‌ தேவன்‌ புறஜூதியாருக்கும்‌ அருளிச்செய்தார்‌ 
என்று சொல்லி, தேவனை மகிமைப்படுத்தினார்கள்‌. 


மனிதனைப்‌ பொறுத்தமட்டில்‌ மனந்திரும்பதல்‌ வெளிப்புறத்திலிருந்து உண்டாகும்‌ ஒரு 
காரியமாகும்‌. 


1. தேவனுடைய வார்த்தை 


மத்‌ 12:41 யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு நினிவே பட்டணத்தார்‌ மனந்திரும்பினார்கள்‌. 
இதோ, யோனாவீலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌. ஆதலால்‌ நியாயத்தர்ப்பு நாளிலே 
நினிவே பட்டணத்தார்‌ இந்தச்‌ சந்ததியாரோடெழுந்து நின்று  இவர்கள்மேல்‌ 
குற்றக்சுமத்துவார்கள்‌. 


பணக்கார மனிதனும்‌ லாசருவினதும்‌ உவமையானது முக்கியமாக தேவனுடைய வார்த்தையின்‌ 
சாட்சிக்கு மனிதன்‌ கொடுக்கும்‌ பதிலை காண்பிக்கிறது. அற்புதங்களின்‌ ஆதிக்கம்‌ (அதே 
போன்ற) காரியங்கள்‌ இங்கே குறிப்பிடப்படவில்லை: 


லூக்‌ 16:30-31 அதற்கு அவன்‌: அப்பழயலல, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரீத்தோரிலிருந்து 
ஒருவன்‌ அவர்களிடத்துற்கு. ப்‌ போனால்‌ மனந்திரும்புவார்கள்‌ என்றான்‌.அதற்கு அவன்‌: 
அவர்கள்‌ மோசேக்கும்‌ தூர்க்கதரிசிகளுக்கும்‌ செவிகொடாவிட்டால்‌, மரித்தோரிலிருந்து 
ஒருவன்‌ எழுநதுபோனாலும்‌, நம்பமாட்டார்கள்‌ என்று சொன்னான்‌ எனறார்‌. 


பெந்தகோஸ்தே நாளில்‌ எருசலேமில்‌ அப்போஸ்தலனாகிய பேதுருவின்‌ பிரசங்கத்தின்‌ தாக்கம்‌ 
அருமையான ஓர்‌ உதாரணமாய்‌ இருக்கிறது: 


அப்‌ 2:37 இதை அவர்கள்‌ கேட்டபொழுது, இருதயத்திலே குத்தப்பட்ட வர்களாகி, 
பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து: சகோதர, நாங்கள்‌ 
என்னசெய்யவேணடும்‌ என்றார்கள்‌, 


2. தேவனுடைய நற்தன்மை. 
ரோம 2:4 அல்லது தேவதயவு நீ குணப்படும்பழ உன்னை ஏவுகிறதென்று அறியாமல்‌, 


அவருடைய தயவு பொறுமை நீடியசாந்தம்‌ இவைகளின்‌ ஜசுவரியத்தை 
அசட்டைபண்ணுகறாயோ? 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 93 


2 பேது 3:9 தாமதிக்கிறார்‌ என்று சிலர்‌ எண்ணுகிற பழ, கர்த்தர்‌ தமது 


வாக்குத்தத்தத்தைக்குறித்துத்‌ தாமதமாயிராமல்‌; ஒருவரும்‌ கெட்டுப்போகாமல்‌ எல்லாரும்‌ 
மனந்திரும்பவேண்டுமென்று விரும்பி, நம்மேல்‌ நிய பொறுமைய/ர்ளவராயிரு க்கிறார்‌. 


3. தேவனுடைய சிட்சை. 


தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரம்‌ தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளை 
சிட்சிப்பதில்லை. அதற்கு அப்பால்‌, அவர்கள்‌ மனந்திரும்பி தம்மிடத்தில்‌ வரும்படிக்கே 
அவர்களை சிட்சிக்கிறார்‌: 


எபி 12:6.10-11 கர்த்தர்‌ எவனிடத்தில்‌ அன்பகூருகிறொரோ அவனை அவர்‌ சிட்சித்து, தாம்‌ 
சோர்த்துக்கொள்ளுகிற எநத மகனையும்‌ தழிக்கிறார்‌... அவர்கள்‌ தங்களுக்கு 
நலமென்றுதோன்றின படி கொஞ்சக்காலம்‌ சிட்சித்தார்கள்‌ இவரோ தம்முடைய 
பரிசுத்தத்துக்கு நாம்‌ பங்குள்ளவர்களாகும்பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே 
நம்மைச்‌ சிட்சிக்கறார்‌. எந்தச்‌ சிட்சையும்‌ தற்காலத்தில்‌ சந்தோஷமாய்‌க்‌ காணாமல்‌ 
துக்கமாய்க்‌ காணும்‌; ஆகிலும்‌ பிற்காலத்தில்‌ அதில்‌ பழகினவர்களுக்கு அது நதியாகிய 
சமாதான பலனைத்‌ தரும்‌. 


வெளி 3:19 நான்‌ நேசிக்கிறவர்களெவர்களேோ அவர்களைக்‌ கழந்துகொண்டு சிட்சிக்கிறேன்‌; 
ஆகையால்‌ ந ஜூக்கிரகையாயிருந்து, மனந்திரும்பு. 


4. கிறிஸ்தவர்களுக்கும்‌ சபை ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கும்‌ இடையிலான 
பரஸ்பர அறிவுறுத்தல்‌. 


பரஸ்பர கடிந்து கொள்ளுதலின்‌ குறிக்கோளானது பாவம்‌ செய்த கிறிஸ்தவனின்‌ 
மனந்திரும்புதலாகும்‌. இது ஏதோ ஒருவரை ஆக்கிணைக்குள்ளாக தீர்க்கும்‌ ஓர்‌ காரியம்‌ 
அல்ல. கடிந்து கொள்ளுதலானது அழிக்கும்‌ தன்மையுடையதாய்‌ இராமல்‌ கட்டியெழுப்பும்‌ 
தன்மையுடையதாய்‌ இருக்க வேண்டும்‌. 


மத்‌ 7:5 மாயக்காரனே! முன்பு உன்‌ கண்ணிலிரக்கிற உத்திரத்தை எடுத்துப்போடு; பின்பு 
உன்‌ சகோதரன்‌ கணர்ணிவிருக்கிற துரும்பை எடுத்துப்போட வகைபார்ப்பாய்‌. 


உலகளாவிய சபையை சற்று முன்னதாக குறிப்பிட்டு (மத்‌ 16:18ல்‌) உள்ளுர்‌ சபைக்குள்ளே 
ஒழுக்க நடவடிக்கையை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த 
கட்டளையை பின்பற்ற வேண்டும்‌. 


மத்‌ 18:15-17 உண்‌ சகோதரன்‌ உனக்கு. விரோதமாகக்‌ குற்றஞ்‌ செபப்தால்‌, அவனிடத்தில்‌ 
போய்‌, நீயும்‌ அவனும்‌ தனித்திருக்கையில, அவன்‌ குற்றத்தை அவனுக்கு உணர்த்து; 
அவன உனக்குச்‌ செவிகொடுத்தால்‌, உன சகோதரனை 
ஆதாயப்படுத்திக்கொண்டாய்‌. அவன்‌ செவிகொடாமற்போனால்‌, இரண்டு முன்று 
சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம்‌ நிலையரப்படும்படி, இரண்டொருவரை 
உன்னுடனே கூட்டிக்கொண்டு போ.அவர்களுக்கும்‌ அவன்‌ செவிகொடாமற்போனால்‌, 
அதைச்‌ சபைக்குத்‌ தெரியப்படுத்து; சபைக்கும்‌ செவிகொடாதிருப்பானானால்‌, அவன்‌ 
உனக்கு அஞ்ஞானியைப்போலவும்‌ ஆயக்காரனைப்போலவும்‌ இருப்பானாக. 


2 கொரி 2:68 அப்பழப்பட்டவனுக்கு அநேகரால்‌ உண்டான இந்த தண்டனையே 
போதும்‌.ஆதலால்‌ அவன்‌ அதிக துக்கத்தில்‌ அமிழ்ந்துபோகாதபடிக்கு, நங்கள்‌ 
அவனுக்கு மன்னித்து ஆறுதல்செய்யவேண்டும்‌. அந்தப்படி, உங்கள்‌ அன்பை 
அவனுக்குக்‌ காணபிக்கும்ப டி உங்களை வேணடிக்கொள்ளுலிறேன்‌. 


கிறிஸ்தவ ஒழுக்க நடவடிக்கையானது நோயை கட்டுப்படுத்தும்‌ ஒரு தடுப்பு நடவடிக்கைக்கு 
ஒப்பிட முடியும்‌. அதனை ஓர்‌ நீதிமன்ற விசாரனைகயோடு குழப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 94 


5. தனிப்பட்ட ரீதியாக தேவனை சந்தித்தல்‌ 


மனந்திரும்புதலுக்கு ஒருவர்‌ வழிநடத்தப்படும்‌ போது அவர்‌ தேவனுடன்‌ ஒரு விஷேசித்த 
சந்திப்பை அனுபவிக்கிறார்‌. இங்கே மனந்திரும்பிய மக்களைக்‌ குறித்த சில உதாரணங்கள்‌: 


அப்‌ 9: பவுலின்‌ மனந்திரும்புதல்‌ (சவுல்‌ பவுலானான்‌) 


யோபு 42:5-6 : தேவமகிமையை விசுவாசத்தினால்‌ கண்டு மனந்திரும்பிய யோபு இவ்வாறு 
கூறுகிறார்‌: “என்‌ காதினால்‌ உம்மைக்குறித்துக்‌ கேள்விப்பட்டேன்‌; இப்பொழுதோ 
என்‌ கண்‌ உம்மைக்‌ காண்கிறது. ஆகையால்‌ நான்‌ என்னை அருவருத்து, 
தூளிலும்‌ சாம்பலிலும்‌ இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்‌ என்றான்‌. ” 


சக 12:10 : இறுதி காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ ஒரு தேசமாக மனந்திரும்பும்‌ என்பதை கூறுகிறது 
“நான்‌ தாவீது குடும்பத்தாரின்மேலும்‌ எருசலேம்‌ குடகளின்மேலும்‌ கிருபையின்‌ 
ஆவியையும்‌ விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌ ஊற்றுவேன்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
தாங்கள்‌ குத்தின என்னை நோக்கிப்பார்த்து, ஓருவன்தன்‌ ஓரே பேறானவனுக்காகப்‌ 
புலம்புக்றதுபோல்‌ எனக்காகப்‌ புலம்பி ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காகத்‌ 
துக்கிக்கிறதுபோல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌. “(வெளி 1:7; ரோம 11:25-27). 


6. மனந்திரும்புதலின்‌ வித்தியாசமான வழிகள்‌ 


மக்கள்‌ வித்தியாசமான விதங்களில்‌ தங்கள்‌ மனமாற்றத்தை வெளிப்படூத்தினார்கள்‌ என 
பார்க்கிறோம்‌. அழுகையினால்‌, உபவாசத்தினால்‌, கண்ணீரினால்‌, அவர்களுடைய 
வஸ்திரங்கள்‌ போன்றவைகளினால்‌ ...... 


1இராஜா 21:27 ஆகாப்‌ இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டபோது, தன்‌ வஸ்திரங்களைக்‌ அழித்து, 
தன்‌ சார்தகின்‌மேல்‌ இரட்டைப்‌ பொர்த்துக்கொண்டு, உபவாசம்பண்ணி, இரட்டிலே 
படுத்துத்‌ தாழ்மையாய்‌ நடந்துகொண்டான. 


யோனா 3:5 அப்பொழுது  நினிவேயிலுள்ள ஜனங்கள்‌ தேவனை விசுவாசித்து, 
உபவாசஞ்செய்யும்படிக்‌ கூறினார்கள்‌; பெரியோர்முதல்‌ சறியோர்மட்டும்‌ 
இரட்டூடுத்திக்கொண்டார்கள்‌. 


மத்‌ 26:75 அப்பொழுது பேதுரு: சேவல்‌ கூவுகிறதற்குமுன்னை நீ என்னை முன்றுதரம்‌ 
மறுதலிப்பாய்‌ என்று இயேசு தன்னிடத்தில்‌ சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு, 
வெளியே போய்‌, மனங்கசந்து அழுதான்‌. 


வெளிப்புறமான அடையாளம்‌ மாத்திரம்‌ அல்ல இருதயத்தின்‌ மனப்பான்மையே முக்கியம்‌ 
என்பதில்‌ நாம்‌ அவதானமாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


யோவே 2:12-13 ஆதலால்‌ நங்கள்‌ இப்பொழுதே உபவாசத்தோடும்‌ அழுகையோடும்‌ 
புலம்பலோடும்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌ என்னிடத்தில்‌ திரும்புங்கள்‌ எண்று 
கர்த்தர்‌ சொல்லுகீறார்‌. நீங்கள்‌ உங்கள்‌ வஸ்திரங்களையலல, உங்கள்‌ 
இருதயங்களைக்‌ கழித்து, உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ இடத்தில்‌ திரும்புங்கள்‌; அவர்‌ 
இரக்கமும்‌, மன உருக்கமும்‌, நீடிய சாந்தமும்‌, மிகுந்த கிருபையுமுள்ளவர்‌; அவர்‌ 
தங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கீறார்‌. 


அவிசுவாசிகளினதும்‌, விசுவாசிகளினதும்‌ இடையிலான மனந்திரும்புதலைக்‌ குறித்து நாம்‌ 
வேறு படூத்திக்‌ காணவேண்டும்‌: 


1) அவிசுவாசிகளின்‌ மனந்திரும்புதல்‌. 
அவர்களைப்‌ பொறுத்தவரையில்‌ இரட்சிப்பை பெறுவதற்கான முதற்படி மனந்திரும்புதலாகும்‌. 


பெந்தகோஸ்தே நாளில்‌ மனந்திரும்பிய திரளான  யூதஜனங்களின்‌ மனந்திரும்புதலின்‌ 
உதாரணத்திற்கு திரும்புவோம்‌: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 95 


அப்‌ 2: 37-38 இதை அவர்கள்‌ கேட்டபொழுது, இருதயத்திலே குத்தப்பட்ட வர்களாகி, 
பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து: சகோதர, நாங்கள்‌ 
என்னசெய்யவேண்டும்‌ எண்றார்கள்‌. பேதுரு அவர்களை நோக்கி: நங்கள்‌ மனந்திரும்பி, 


ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசுகறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது யரிசுத்தஆஜவியின்‌ வரத்தைப்‌ 
பெறுவீர்கள்‌. 


2) விசுவாசிகளின்‌ மனந்திரும்புதல்‌. 


விசுவாசிகளைப்‌ பொறுத்தவரையில்‌ மனந்திரும்புதலானது ஒரே தடவையில்‌ நடந்து முடிந்த 
அனுபவம்‌ அல்ல. அது அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டிய மனப்பான்மையாகும்‌. 
ஒரு விசுவாசி பாவத்தில்‌ சிக்கிக்கொண்டால்‌ ஒரு மெய்யான மனந்திரும்புதலுக்கூடாக 
தேவனுடன்‌ ஜக்கியப்பட அவர்‌ ஒப்புரவாக்கப்பட முடியும்‌. 


1 யோவா 1:9 நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, பாவங்களை நமக்கு 
மன்னித்து எல்லா அறியாயத்தையும்‌ நக்கி நம்மைச்‌ சுத்திகரிப்பதற்கு அவர்‌ 
உணமையும்‌ நதியும்‌ உள்ளவரயிருக்கீறார்‌. 


3) (உள்ளுர்‌) திருச்சபையின்‌ மனந்திரும்புதல்‌. 


1கொரி 5:214ல்‌ தங்கள்‌ மத்தியிலே சகித்துக்‌ கொண்ட பாவத்தைக்‌ குறித்து மனந்திரும்பும்‌ 
படியாக கொரிந்து சபையை பவுல்‌ கண்டிக்கிறார்‌. வெளி 2-3 அதிகாரங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள சபைகளுக்கான கடிதங்களில்‌ கர்த்தர்‌ மனந்திரும்புதலுக்கான அழைப்பை 
அவர்களுக்கு விடுக்கிறார்‌ என்பதை அவதானிக்கலாம்‌. இன்றும்‌ கூட கர்த்தர்‌ சபைகளை 
மனந்திரும்பும்படியாக அழைக்கிறார்‌. ஏனெனில்‌ மனந்திரும்புதலானது எழுப்புதலுக்கு முன்‌ 
நிபந்தனையாக இருக்கிறது. 


4) (ஒரு தேசமாக) இஸ்ரவேலின்‌ மனந்திரும்புதல்‌. 


கிறிஸ்து இறுதி காலத்தில்‌ மறுபடி வரும்‌ போது இஸ்ரவேல்‌ ஒரு தேசமாக 
மனந்திரும்புவதைக்‌ குறித்து வேதாகமம்‌ உரைக்கிறது. 


சக 12:10 நான்‌ தாவீது குடம்புத்தாரின்‌மேலும்‌ எருசலேம்‌ குழகளின்‌மேலும்‌ கிருபையின்‌ 
ஆவியையும்‌ விண்ணப்பங்களின்‌ ஆவியையும்‌ ஊற்றுவேன்‌; அப்பொழுது அவர்கள்‌ 
தாங்கள்‌ குத்தின என்னை நோக்கிப்பார்த்து, ஓருவன்‌ கன்‌ ஒரே பேறோனவனுக்காகப்‌ 
புலம்புக்றதுபோல்‌ எனக்காகப்‌ புலம்பி, ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காகத்‌ 
துக்கிக்கிறதுபோல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்‌. 


ரோம 11:25-27 மேலும்‌, சகோதரரே, நங்கள்‌ உங்களையே புத்திமான்௧ளென்று 
எண்ணாத படிக்கு ஒரு இரகசியத்தை நுங்கள்‌ அறியவேண்டுமென்றிருக்கிறேன்‌; 
அதென்னவெனில்‌, புறஜாதியாருடைய நிறைவுஉண்டாகும்வரைக்கும்‌ இஸ்ரவேலரில்‌ ஒரு 
பங்குக்குக்‌ கழனமான மனதுண்டாயிருக்கும்‌. இந்தப்பிரகாரம்‌ இஸ்ரவேலரெல்லாரும்‌ 


இரட்சிக்கப்படுவார்கள்‌. மீட்கிறவர்‌ சீயோனிலிருந்து வந்து, அவபக்தியை 
யாக்கோபைவிட்டு, விலக்குவார்‌ என்றும்‌; நான்‌ அவர்களுடைய பாவங்களை 
நக்கும்போது, இதுவே நான்‌ அவர்களுடனே செய்யும்‌ உடன்படிக்கை என்றும்‌ 
எழுதியிருக்கறது. 


ஆனால்‌ இன்று, கிருபையின்‌ காலத்தில்‌ ஒரு யூதனுடையதும்‌ புறஜாதியினுடையதும்‌ 
மனந்திரும்புதலுக்கு இடையில்‌ எந்தவிதமான வித்தியாசத்தையும்‌ காண முடியாது: 


ரோம 3:9-10.23 ஆனாலும்‌ என்ன? அவர்களைப்பார்க்கிலும்‌ நாங்கள்‌ விசேஷித்தவர்களா? 
எவ்வளவேனும்‌ விசேஷித்தவர்களலல்‌. யூதர்‌ கிரேக்கர்‌ யாவரும்‌ பாவத்திற்குட்பட்ட 
வர்களென்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தப்படியே: நீதிமான்‌ 
ஒருவனாகிலும்‌ இல்லை;... எல்லாரு.ம்‌ பாவஞ்செய்து, தேவமகிமை யற்றவர்களாகி,.. 

5) குறிக்கோளை (நோக்கத்தை) தவறவிடூம்‌ மனந்திரும்புதல்‌. 


வேதாகமம்‌ போலியான மனந்திரும்புதலைக்குறித்தும்‌ பேசுகிறது: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 96 


ஓசி 6:1-2; 7:16 கர்த்தரிடத்தில்‌ திரும்புவோம்‌ வாருங்கள்‌; நம்மைப்‌ ப்றினார்‌, அவரே நம்மைக்‌ 
குணமாக்குவார்‌; நம்மை அழித்தார்‌, அவரே நம்முடைய காயங்களைக்‌ கட்டுவார்‌. 
இரண்டு நாளுக்குப்பின்ப அவர்‌ நம்மை உயிர்ப்பிப்பார்‌; மூன்றாம்‌ நாளில்‌ நம்மை 
எழுப்புவார்‌; அப்பொழுது நாம்‌ அவருடைய சமுகத்தில்‌ பிழைத்திருப்போம்‌.... 
திரும்புகறார்கள்‌, ஆனாலும்‌ உன்னதமானவரிடத்திற்கு அல்ல; மோசம்‌ போக்குகிற 
வில்லைப்‌ போலிரக்கறார்கள்‌; அவர்களுடைய அதிபதிகள்‌ தங்கள்‌ நாவினுடைய 
உக்கிரத்தினிரித்தம்‌ பட்டயத்தால்‌ விழுவார்கள்‌; இதுவே எகிப்து தேசத்தினி மித்தம்‌ 
அவர்களுக்கு வரும்‌ நிந்தை. 


உண்மையான மனந்திரும்புதலுக்கு பதிலாக ஒரு சொந்தமான பொருளை இழந்ததினால்‌ 
அல்லது அவமானம்‌ ஏற்பட்டதால்‌ (ஒரு காயப்பட்ட பெருமை) மனவருத்தம்‌ அடையலாம்‌. 


1 சாமு 15:30 அதற்கு அவன்‌: நான்‌ பாவஞ்செய்தேன்‌; இப்போது என்‌ ஜனத்தின்‌ முப்பருக்கு 
முன்பாகவும்‌, இஸ்ரவேலுக்கு முன்பாகவும்‌ நீர்‌ என்னைக்‌ கனம்பண்ணி, நான்‌ 
உம்முடைய தேவனாகிய கர்த்தரைப்‌ பணிந்து கொள்ளும்பழிக்கு, என்னோடேகூடத்‌ 
திரும்பி வாரும்‌ என்றான்‌. 


ஒருவருடைய பாவத்தின்‌ வேதனைக்குரிய விளைவினால்‌ மனவருத்தப்படூவதும்‌ சாத்தியமே. 


மத்‌ 27:3 அப்பொழுது, அவரைக்‌ காட்டிக்‌ கொடுத்த யூதாஸ்‌, அவர்‌ மரணாக்கினைக்‌ 
குள்ளாகத்‌ துர்க்கப்பட்டதைக்‌ கண்டு, மனஸ்தாபப்பட்டு, அந்த முப்பது வெள்ளிக்காசைப்‌ 


பிரதான ஆசாரியரீடத்திற்கும்‌ மூப்பரிடத்திற்கும்‌ திரும்பக்‌ கொண்டுவந்து: 


இப்படிப்பட்ட மனந்திரும்புதல்‌ நம்மை ஒருபோதும்‌ தேவனிடத்திற்கு மறுபடியும்‌ வழிநடத்தாது. 
நாம்‌ மனந்திரும்புதலை தேவனிடத்திற்கு ஓர்‌ நற்கிரியை போல்‌ வழங்க முடியாது.” 


ஆலோசனை : தவறான விதமாக மனந்திரும்புதலுக்கான சில உதாரணங்கள்‌ இதோ: 


உ தண்டித்தல்‌ அதாவது தனக்குத்தானே வேதனையை ஏற்படுத்தல்‌, தன்னைத்தானே 
காயப்படுத்தல்‌, சுய சரீரத்தை வருத்துதல்‌. 

உ சுய ஆக்கிணை, சுய குற்றப்படுத்தல்‌ 

உ மனம்‌ வருந்துகின்ற உணர்வு 

உ மேலோட்டமான பாவ அறிக்கை” 


முடிவு : உண்மையான மனந்திரும்புதல்‌ விசுவாசத்தை நோக்கியே எப்போதும்‌ வழிநடத்தும்‌. 
இது எப்பொழுதும்‌ பாவத்திலிருந்து திரும்பி தேவனை நோக்கி பார்த்தலாகும்‌. 
மனந்திரும்புதலானது ஒரு போதும்‌ ஒரு இறுதி இலக்கு அல்ல, மாறாக, அது ஒரு புதிய 
ஆரம்பத்தை குறிக்கிறது. 


அப்‌ 2:38 “மனந்திரும்பி அத்துடன்‌” (இதில்‌ “அத்துடன்‌” என்ற வார்த்தையானது தொடர்ந்து 
வரும்‌ நடைமுறை வழிகளை சுட்டிக்காட்டூகிறது). 


விசுவாசத்திற்கு மேலதிகமாக மனந்திரும்புதல்‌ நற்கிரியைகளை உண்டாக்குகிறது: 


“ கத்தோலிக்க வட்டாரங்களில்‌ காணப்படும்‌ மனந்திரும்புதலின்‌ கிரியை (பாவ சங்கீர்த்தனம்‌) முற்றிலும்‌ 
வேதாகமத்திற்கு புறம்பானது. 

ன்‌ நீங்கள்‌ மறுபடியும்‌ இந்த பாவத்தை செய்வீர்கள்‌ என்று அறிந்தும்‌, அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறீர்கள்‌. 
இப்படிப்பட்ட துஷ்பிரயோகம்‌ பாவஅறிக்கை வட்டாரங்களில்‌ பொதுவாக காணப்படுகிறது. இதோ ஒரு உதாரணம்‌, 
களியாட்ட வேளைகளில்‌ அநேகர்‌ விபச்சாரத்திலும்‌ அல்லது காம விவகாரத்திலும்‌ அல்லது இரண்டிலும்‌ 
ஈடுபடுகிறார்கள்‌. பின்னர்‌ பாவ அறிக்கைக்காக போகிறார்கள்‌. பூசையின்‌ போது குருவானவரிடத்தில்‌ அறிக்கை 
செய்கிறார்கள்‌. இங்கே குறிப்பிடப்படும்‌ நபர்‌ தான்‌ செய்த அதே பாவத்தை மறுபடியும்‌ செய்வேன்‌ என்ற 
முன்னறிவு அவருக்கு உண்டு. பின்னர்‌ தன்னைக்‌ குருவானவர்‌ மன்னித்து விடுவார்‌ என்ற நம்பிக்கையில்‌ 
பாவத்தை மீண்டும்‌ செய்கிறார்கள்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 97 


நியா 10:16 அந்நிய தேவர்களைத்‌ தங்கள்‌ நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, கர்த்தருக்கு 
ஆராதனை செய்தார்கள்‌; அப்பொழுது அவர்‌ இஸ்ரவேலின்‌ வருத்தத்தைப்‌ பார்த்து 
மனதுருகினார்‌. 


வெளி 2:5 ஆகையால்‌, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயென்பதை நினைத்து, 
மனந்திரும்பி ஆதியில்‌ செய்த கிரியைகளைச்‌ செய்வாயாக; இல்லாவிட்டால்‌ நான்‌ 
சீக்கிரமாய்‌ உன்னிடத்தில்‌ வநது, ந மனந்திரும்பாதபட்சத்தில்‌, உன்‌ விளக்குத்தண்டை 
அதனிடத்தினன்று நக்கிவிடுவேள்‌. 


உ உண்மையான மனந்திரும்புதல்‌ வெறுமனே எங்களுடைய பாவங்களோடூ மாத்திரம்‌ 
தொடர்புடையதல்ல; இது நம்முடைய குணாதிசயத்தை பாதிக்கும்‌ அல்லது ஆதிக்கம்‌ 
செலுத்தும்‌. 

உ உண்மையான மனந்திரும்புதல்‌ முதன்‌ முதலாக ஒரு மனப்பான்மையாக இருக்க 
வேண்டும்‌. அது வந்து வந்து போகும்‌ காரியம்‌ அல்ல. 

உ உண்மையான மனந்திரும்புதலானது எப்போதுமே ஒருவருடைய வாழ்வில்‌ உள்ள 
கர்த்தரின்‌ வெற்றியாகும்‌. அது எப்போதுமே தேவ மகிமைக்கு வழிநடத்துவதாய்‌ 
இருக்கும்‌. 

உ மெய்யாக மனந்திரும்புதலானது தேவகட்டளைக்கு கீழ்ப்படிவதாகும்‌. என்னுடைய பாவ 
அறிக்கை நான்‌ இருக்கும்‌ நிலையை விட என்னை மோசமாக்காது என்பதை 
உணர்ந்து கொள்வது முக்கியமாகும்‌. 


2. விசுவாசம்‌ 


விசுவாசமில்லாமல்‌ தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்‌ என வேதாகமம்‌ கூறுகிறது: 


எபி 11:6 விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாதகாரியம்‌; ஏனென்றால்‌, 
தேவனிடத்தில்‌ சேருகறவன்‌ அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ 
பலன்‌ அளிக்குறவரென்றும்‌ விசுவாசிக்கவேணடும்‌. 


8) “விசுவாசம்‌” என்றால்‌ என்ன,? 


விசுவாசம்‌ என்றால்‌ என்ன என்பதற்கு பின்வரும்‌ வசனமானது சிறப்பான வரைவிலக்கணமாய்‌ 
காணப்படுகிறது. 


எபி 11:1 விசுவாசமானது நம்பப்படிகிறவைகளின்‌ உறுதியும்‌ காணப்படாதவைகளின்‌ 
நிச்சயமுமாயிருக்குறது. 


எபிரேய நிருபத்தின்‌ 11வது அதிகாரத்தின்‌ மற்றைய பகுதிகள்‌ (விசுவாச வீரர்‌ பட்டியல்‌ என 
அதிகமாய்‌ அழைக்கப்படுகிற) இறுதியில்‌ விசுவாச வாழ்க்கையும்‌ நம்பிக்கையுடைய 
வாழ்க்கையும்‌ வாழ்ந்த ஆண்களையும்‌ பெண்களையும்‌ பிரதிநிதித்துவப்படூத்துகிறதாய்‌ 
இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வும்‌ அனுபவங்களும்‌ “விசுவாசம்‌” என்றால்‌ என்ன என்பதை 
புகழத்தக்க விதத்தில்‌ விளங்கப்படூத்துகிறது. மத்‌ 8:10லும்‌ 15:28லும்‌ காணப்படும்‌ ஜனங்களின்‌ 
விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பாராட்டிய உதாரணத்தையும்‌ ஆராய்ந்து பாருங்கள்‌. 
ஆபிரகாம்‌ “விசுவாசத்தின்‌ தந்தை” என அறியப்பட்டான்‌ (யாக்‌ 2:23). அவன்‌ அவனது 
சந்ததியை காணாமலே விசுவாசித்தான்‌: 


ஆதி 15:6 அவன்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு நதியாக எண்ணினார்‌. 


இந்த வசனம்‌ மிக முக்கியமானது. புதிய ஏற்பாட்டின்‌ பின்வரும்‌ பகுதிகளில்‌ மேற்கோள்‌ 
காட்டப்பட்டூள்ளது. 


ரோம 4:3 வேதவாக்கியம்‌ என்ன சொல்லுகிறது? “ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது 
அவனுக்கு நதியாக எண்ணப்பட்டது” என்று சொல்லுகிறது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 98 


கலா 3:6-7 அப்படியே ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது அவனுக்கு நதியாக 
எண்ணப்பட்டது. ஆகையால்‌ விசுவாசமார்க்கத்தார்கள்‌ எவர்களோ அவர்களே 
ஆபிரகாமின்‌ பிள்ளைகளென்று அறிவீர்களாக. 


யாக்‌ 2:23-26 அப்ப ழே ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌, அது அவனுக்கு நீதியாக 
எண்ணப்பட்டது என்கற வேதவாக்கியம்‌ நிறைவேறிற்று; அவன்‌ தேவனுடைய 
சிநேகிதனென்னப்பட்டான்‌. ஆதலால்‌, மனுஷன்‌ விசுவாசத்தினாலேமாத்துிரமலல்‌, 
திரியைகளினாலேயும்‌ நீதிமானாக்கப்படுகறானென்று நீங்கள்‌ காணகறுர்களை. (இங்கே 
விசுவாசத்தினால்‌ உண்டாகும்‌ கிரியையைக்குறித்து கூறுகிறது). 


“விசுவாசிப்பது”” என்ற வார்த்தையானது எபிரேய மொழியில்‌ ஒரு காரியத்தை செய்ய 
தூண்டுதல்‌ எனும்‌ அர்த்தத்தையுடைய ஆமான்‌ (ஈரா) என்ற வினைச்சொல்லால்‌ 
அழைக்கப்படுகிறது. இதே வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலையைப்‌ பொறுத்து 
“விசுவாசிப்பது' “மறுபடியும்‌ நிச்சயப்படுத்தப்படுவது' போன்ற அர்த்தத்தில்‌ பொருள்படும்‌. 
இதனுடைய அடைமொழியான “ஆமென்‌” (ஈரா) என்பது “உண்மை” என பொருள்படும்‌. 
இந்த வார்த்தையின்‌ வினையெச்சம்‌ “நிச்சயமாகவே”, “அப்படியே ஆகட்டும்‌”. அதாவது 
“ஆமென்‌” என பொருள்படும்‌. நம்முடைய ஜெபத்தின்‌ முடிவில்‌ சொல்லும்‌ “ஆமென்‌” என்பது 
கூட எபிரேய சொல்லின்‌ வேரில்‌ இருந்து வரும்‌ “அப்படியே ஆகட்டும்‌” என்பதாகும்‌. இங்கே 
குறிப்பிடத்தக்க விடயம்‌ என்னவெனில்‌, இந்த எபிரேய வார்த்தையின்‌ அடியானது விசுவாசம்‌ 
நம்பிக்கை, உண்மையுள்ள தன்மை, உறுதியுள்ள தன்மை, அதேபோன்று உண்மை என 
பொருள்படும்‌. மறுவார்த்தையில்‌ சொன்னால்‌, விசுவாசமும்‌ உண்மையும்‌ ஒன்றுக்கொன்று 
சம்பந்தப்பட்டது. 


சுவிஷேசத்தில்‌ அப்போஸ்தலனாகிய யோவான்‌ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 
“வார்த்தை” (கிரேக்க மொழியில்‌ லேோகோஸ்‌) என அழைக்கிறார்‌. வெளிப்படுத்தல்‌ 
புத்தகத்தில்‌ யோவான்‌ அதே தலைப்பை அவருக்கு கொடுக்கிறார்‌ (வெளி 19:13). 
அதேவேளை, அவர்‌ தன்னை ஆமென்‌ என்றும்‌, உணமையுள்ளவர்‌ என்றும்‌, சச்தியமுள்ளவர்‌ 
என்றும்‌ அழைக்கிறார்‌ (வெளி 3:14; 19:11). இப்பெயர்கள்‌ எபிரேய வார்த்தை வேராகிய 
“ஆமென்‌” (ரகா) என்ற வார்த்தையுடன்‌ தொடர்புபட்டதாக காணப்படுகிறது. உண்மையும்‌, 
உண்மையுள்ள விசுவாசமும்‌, உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தையில்‌ வேறூன்றியுள்ளது. 
பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள்‌ தங்கியிருந்த “வார்த்தை” மாம்சமாகியது (யோவா 1:1.14). 


புதிய ஏற்பாட்டைப்‌ பொறுத்தவரையில்‌ “விசுவாசித்தல்‌” என்ற வார்த்தையின்‌ அர்த்தமானது 
கிரிஸ்துவையம்‌ அவரால்‌ நிறைவேற்றப்பட்ட செயலையும்‌ நம்புவதாகும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
விஷேசமாக சுவிஷேசத்தில்‌ அத்துடன்‌ வெளிப்படுத்தலில்‌ இந்த விசுவாசித்தல்‌ என்பது 
பின்வரூறு பொருள்படும்‌. 


உ ஏற்றுக்‌ கொள்ளல்‌ யோவா 1:12 
உ குடித்தல்‌ யோவா 4:14 
உ வருதல்‌ யோவா 6:37 
உ உட்கொள்ளல்‌ யோவா 6:54 
உ பின்பற்றல்‌ யோவா 8:12 
உ நுழைதல்‌ யோவா 10:9 
உ திறத்தல்‌ வெளி 3:20 


விசுவாசமானது குருட்டுத்தனமான ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்வது அல்ல. மாறாக, 
தேவனுடைய வார்த்தையின்‌ அசையாத அஸ்திபாரத்தில்‌ கட்டப்படுமொன்றாகும்‌. 


2 தீமோ 1:12 அதினியித்தம்‌ நான்‌ இந்தப்‌ பாடுகளையும்‌ அனுபவிக்கிறேன்‌. ஆயினும்‌ நார்‌ 
வெடகப்படுகறதில்லை; ஏனென்றால்‌, நான்‌ விசுவாசித்திருக்கிறவர்‌ இன்னார்‌ என்று 
அறிவேன்‌, நான்‌ அவரிடத்தில்‌ ஓப்புக்கொடுத்ததை அவர்‌ அந்நாள்‌ வரைக்கும்‌ 
காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறாரென்று நிச்சயித்துமிருக்கிறேன்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 99 


மெய்யான விசுவாசம்‌ தன்னில்‌ தானே ஒன்றும்‌ செய்வதில்லை. அது ஏற்கனவே (தேவனால்‌) 
செய்யப்பட்டதை பிடித்துக்கொள்கிறது. விசுவாசம்‌ எதனையும்‌ சாதிப்பதில்லை. ஆனால்‌ 
சாதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறது. கிறிஸ்துவினால்‌ சாதிக்கப்பட்ட இரட்சிப்பை அது ஏற்றுக்‌ 
கொள்கிறது. எப்படியிருப்பினும்‌, விசுவாசம்‌ தன்னில்‌ தானே செயலற்றதாய்‌ இருக்காது. ஒப்‌. 
கலா 5:6; யாக்‌ 2:22; பார்க்க அத்துடன்‌ கீழே 3.௦) 


b) விசுவாசம்‌ எப்படி உருவாக்கப்படுகிறது ? 
1) விசுவாசமானது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. 


யோவா 6:29 இயேசு அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: அவர்‌ அனுப்பினவரை நுங்கள்‌ 
விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார்‌. 


ரோம 12:3 அல்லாமலும்‌, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான்‌ சொல்லுகிறதாவது; 
உங்களில்‌ எவனானாலும்‌ தனனைக்குறித்து எண்ணவேணழயதற்கு மிஞ்சி எண்ணாமல்‌, 
அவனவனுக்குத்தேவன்‌ பகிர்ந்தவிசுவாச அளவின்படியே, தெளிந்த எண்ணமுள்ளவனாய 
எண்ணவேண்டும்‌. 


2) விசுவாசமானது கிறிஸ்துவின்‌ ஈவாக இருக்கிறது. 


கிறிஸ்துவின்‌ அநேக நாமங்களில்‌ ஒன்று “விசுவாசத்தை தொடக்குக்்வர்‌'” என்பதும்‌ 
ஒன்றாகும்‌. 


எபி 12:2 அவர்‌ தமக்குமுன்‌ வைத்திருந்த சந்தோஷத்தின்பொருட்டு, அவமானத்தை 
எண்ணாமல்‌, சிலுவையைச்‌ சகித்து, தேவனுடைய சிங்காசனத்தின்‌ வலதுபாரிசத்தில்‌ 
வீற்றிருக்கறார்‌. 


3) விசுவாசமானது தேவ ஆவியானவரின்‌ கனியாக இருக்கிறது. 


கலா 5:22 ஆவியின்‌ கனியோ, அன்பு, சந்தோஷம்‌, சமாதானம்‌, நழயபொறுமை, தயவு, 
நற்குணம்‌, விசுவாசம்‌,... 


அவிசுவாசமானது பாவமாகும்‌; மக்களுடைய பாவங்களையும்‌, அவிசுவாசத்தையும்‌ குறித்து 
உணர்த்தும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ வேலையை அது தடுக்கிறது (ஒப்‌. யோவா 16:8-9). 


4) விசுவாசமானது திரித்துவ தேவனுக்கு மனிதன்‌ தரும்‌ சாதகமான பதில்‌ 


விசுவாசமானது தேவனுடைய செயலுக்கு மனிதனின்‌ சாதகமான பதிலாய்‌ இருக்கிறது. எனவே, 
விசுவாசத்தை நம்முடைய சித்தத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. விசுவாசத்திற்கு ஓர்‌ 
குறிப்பிட்ட அறிவு தேவைப்படுகிறது என்பது உண்மையே. ஏனெனில்‌ எங்களுக்குத்‌ தெரிந்த 
ஒன்றையே நாம்‌ விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம்‌. ஆனால்‌, இந்த அறிவு வெறுமனே விவேக 
அறிவாக இருக்குமானால்‌ இருதயம்‌ பாதிக்கப்பட மாட்டாது. பிசாசுகளுக்குக்‌ கூட இப்படிப்பட்ட 
விசுவாசம்‌ உண்டு என தேவனுடைய வார்த்தை சொல்கிறது: 


யாக்‌ 2:19 தேவன்‌ ஒருவர்‌ உண்டென்று விசுவாசிக்கிறாப்‌, அப்படிச்‌ செய்கிறது நல்லதுதான்‌; 
பிசாசுகளும்‌ விசுவாசித்து, நடுக்குகின்றன. 


“ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கிறது” என்பது போன்று காணப்படும்‌ விசுவாசமானது 
போதுமானது அல்ல. அப்படிப்பட்ட “அறிவு சார்ந்த விசுவாசம்‌” (“intellectual faith) (விவேக 
விசுவாசம்‌) ஒரு ஜீவனுள்ள விசுவாசமாக மாற வேண்டும்‌. விசுவாசமும்‌ மனந்திரும்புதலும்‌ 
இந்த காரியத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ ஒன்றாகவே இருக்கின்றது: ஏற்கனவே குறிப்பிட்டபடி 
பிசாசுகள்‌ கூட தேவன்‌ உண்டு என்றும்‌ (யாக்‌ 2:19), இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌ 
என்றும்‌ (மத்‌ 5:6) விசுவாசிக்கின்றன. ஆயினும்‌ அவைகள்‌ தொடர்ந்து தேவனை 
எதிர்க்கின்றன. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 100 


விசுவாசத்தில்‌ தெய்வீக பங்கும்‌ மனுஷீக பங்கும்‌ காணப்படூகிறது. 


| தேவனுடைய செயற்பாடு: அவருடைய வார்த்தைக்கூடாகவும்‌(பரிசுத்தஆவிக்கூடாகவும்‌) 


ச்‌ மனிதனின்‌ மறுத்தரவு : ஆம்‌ = விசுவாசம்‌ 
இல்லை அவிசுவாசம்‌ 


அவிசுவாசமானது சிந்தையில்‌ இருந்து உருவாகாமல்‌ இருதயத்திலிருந்து உருவாகிறது. 
அதாவது மனிதனுடைய சித்தத்தில்‌ இருந்து உருவாகிறது. 


சங்‌ 141 தேவன்‌ இல்லை என்று மதிகெட்ட வன்‌ தன்‌ இருதயத்தில்‌ சொல்லிக்‌ 
கொள்ளுகிறான்‌. அவர்கள்‌ தங்களைக்‌ கெடுத்து, அருவருப்பான கிரியைகளைச்‌ 
செய்துவருகறார்கள்‌; நன்மைசெய்குறவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 


ஜீவனுள்ள மற்றும்‌ செயற்படுகிற தம்முடைய வார்த்தையினால்‌ தேவன்‌ கிரியை செய்கிறார்‌: 


எபி 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளதாயும்‌, இருபுறமும்‌ 
கருக்குள்ள எந்தப்‌ பட்டயத்திலும்‌ கருக்கானதாயும்‌, ஆத்துமாவையும்‌ ஆவியையும்‌, 
கணுக்களையும்‌ ஊனையும்‌ பிரிக்கத்தக்கதாக உருவக்‌ குத்துகிறதாயும்‌, இருதயத்தின்‌ 
நினைவுகளையும்‌ யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ இருக்கறது. 


விசுவாசமும்‌ அவிசுவாசமும்‌ தேவனுடைய வார்த்தைக்கு மனித இருதயத்தின்‌ மறுத்தரவாகும்‌: 


ரோம 10:17 ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலேவரும்‌, கேள்வி தேவனுடைய 
வசனத்தினாலே வரும்‌. 


௦) விசுவாசம்‌ என்ன செய்கிறது? 


1) விசுவாசமானது வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட ஆவிக்குரிய சுதந்திரத்தை 
கைப்பற்றிக்‌ கொள்கிறது. 


ரோம 5:2 அவர்முலமாய்‌ நாம்‌ இந்தக்‌ கிருபையில்‌ பிரவேசிக்கும்‌ சிலாக்கியத்தை 
விசுவாசத்தினால்‌ பெற்று நிலைகொண்டிருந்த, தேவமகிமையை அடைவோமென்கற 
நம்பிக்கையினாலே மேன்மைபாராட்டுகிறோம்‌. (2 கிருபையின்‌ வழி) 


கலா 3:26 நநஙிகளெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறீர்களை. (௫ புத்திர சுவிகாரம்‌ தேவனுடைய குடும்பத்தில்‌ அங்கத்தவன்‌) 


பிலி 3:9 நாண்‌ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்கொள்னாம்படிக்கும்‌, நியாயப்பிரமாணத்தினால்‌ 
வருகிற சுயூதியை உடையவனாயிராமல்‌, கீறிஸ்துவைப்‌ புற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
வருகிறதும்‌ விசுவாசமூலமாய்த்‌ தேவனால்‌ உண்டாயிருக்கிறதுமான நதியை 
உடையவனாயிருநீது, கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறவனென்று காணப்படும்படிக்கும்‌ 
(2 கிறிஸ்துவுக்கூடான நீதி) 


அப்‌ 26:18 அவர்கள்‌ என்னைப்‌ புற்றும்‌ விசுவாசத்தினாலே பாவமன்னிப்பையும்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்தரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளும்பழயாக, அவர்கள்‌ 
இருளைவுட்டு ஒளியினிடத்துிற்கும்‌, சாத்தானுடைய அதிகாரத்தைவிட்டுத்‌ 
தேவனீடத்திற்கும்‌ திரும்பும்பிக்கு நீ அவர்களுடைய கண்களைத்‌ துறக்கும்பொருட்டு, 
இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன்‌ எனறார்‌. (௫ மன்னிப்பும்‌ 
சுதந்திரமும்‌) 


அப்‌ 15:9 விசுவாசத்தினாலே அவர்கள்‌ இருதயங்களை அவர்‌ சுத்தமாக்கி, நமக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ யாதொரு விக்தியாசமுமிராதபடி செய்தார்‌. (சுத்திகரித்தல்‌) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 101 


எபே 3:17 விசுவாசத்தினாலே அவர்கள்‌ இருதயங்களை அவர்‌ சுத்தமாக்கி, நமக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ யாதொரு விததிபாசமுமிராதபழி செய்தார்‌. (2 நம்மில்‌ கிறிஸ்து) 


கலா 3:2 ஒன்றைமாத்திம்‌ உங்களிடத்தில்‌ அறிய விரும்புகிறேன்‌; நியாயப்பமாணத்தின்‌ 
திரியைகளினாலேயோ, விசவாசக்‌  கேள்வியினாலேயோ, எதினாலே ஆவியைப்‌ 
பெற்றீர்கள்‌? (2 பரிசுத்த ஆவியின்‌ வரத்தை பெற்றுக்கொள்ளல்‌) 


1யோவா 5:4 தேவனால்‌ பிறப்பதெல்லாம்‌ உலகத்தை ஜெயிக்கும்‌; நம்முடைய விசுவாசமே 
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்‌, (2 உலகத்தின்‌ மீதான வெற்றி) 


எபே 6:16 பொல்லாங்கள்‌ எய்யும்‌ அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ 
அவித்துப்போடத்தக்கதாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ 
பிழத்துக்கொண்டவர்களாயம்‌ நில்லுங்கள்‌. (2 சாத்தானுக்கு மேலாக வெற்றி ஒப்‌. ரோம 
16:20) 


எபி 11:33-34 விசுவாசத்தினாலே அவர்கள்‌ ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்‌, நதியை 
நடப்பித்தார்கள்‌, வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றார்கள்‌, சிங்கங்களின்‌ வாய்களை 
அடைத்தார்கள்‌, அக்கினியின்‌ உக்கிரத்தை அவித்தார்கள்‌, பட்டயக்கருக்குக்குத்‌ 
தப்பினார்கள்‌, பலவனத்தில்‌ பலன்கொண்டார்கள்‌; யுத்தத்தில்‌ வல்லவர்களானார்களர்‌, 
அந்றியருடைய சேனைகளை முறியடித்தார்கள்‌. (௫ ஆபத்துக்களிலும்‌ பலவித 
கஷ்டங்களிலும்‌ வெற்றி) 


கலா 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில்‌ விருத்தசேதனமும்‌ விருத்தசேதனமில்லாமையும்‌ 
ஒன்றுக்கும்‌ உதவாது, அன்பினால்‌ திரியை செய்கிற விசுவாசமே உதவும்‌. (3 
அன்பினால்‌ கிரியை செய்யும்‌ விசுவாசம்‌) 


1பேது 1:5 கடைசிக்காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக 
விசுவாசத்தைக்கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு 
அந்தச்‌ சுதந்திரம்‌ பரலோகத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. (2 பாதுகாப்பு) 


எபி 6:11 நங்கள்‌ அசதியாயிராமல்‌, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும்‌ 
piu பொறுமையினாலும்‌ சுதந்தரித்துக்கொள்ளுகறவர்களைப்‌ பின்பற்றுகிறவர்‌ 
களாயிருந்து, (2 வாக்குத்‌ தத்தத்தின்‌ சுதந்திரவாளிகள்‌) 


யாரெல்லாம்‌ விசுவாசிக்கிறார்களோ (மறுபடியும்‌ யோவான்‌ சுவிசேஷமே இதைக்‌ குறித்து 
அநேக தகவல்களை தருகிறது) : 


உ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம்‌ கொடுக்கப்படுகிறது. யோவா 1:12 
உ நித்திய ஜீவன்‌ உண்டு. யோவா 3:16 
உ ஆக்கினைத்‌ தீர்ப்பு இல்லை. யோவா 3:18 
உ நித்திய ஜீவனுக்கான நீரூற்றுக்கள்‌ ஆவார்கள்‌. யோவா 4:14 
உ ஜீவ ஒளி யோவா 8:12 
உ மேய்ச்சலை கண்டடைவார்கள்‌ யோவா 10:9 


2) விசுவாசம்‌ நிச்சயத்திற்கு வழிநடத்துகிறது. 


எபி 11:1 விசுவாசமானது நம்பப்படீகிறவைகளின்‌ உறுதியும்‌ காணப்படாதவைகளின்‌ 
றிச்சயமுமாயிருக்குறது. 


ரோம 4:21 தேவன்‌ வாக்குத்தத்தம்பண்ணனதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறாரென்று முழு 
நிச்சயமாய்‌ நம்பி தேவனைமகிமைப்படுத்தி, விசுவாசத்தில்‌ வல்லவனானான்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 102 


பிலி 1:5 உங்களில்‌ நற்கிரியையைத்‌ தொடங்கினவர்‌ அதை இயேசுகிறிஸ்துவின்‌ நாள்‌ 
பரியந்தம்‌ முடிய நடத்திவருவாரென்று நம்பி, 


3) விசுவாசம்‌ நற்கிரியைகளுக்கு வழிநடத்துகிறது 


“...அப்பழயே விசுவாசமும்‌ விரியைகளிலலாதிருந்தால்‌ தன்னிலேதானே செத்ததாயிருக்கும்‌... ” 
(யாக்‌ 2:14-26). விசுவாசத்தைக்‌ குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல்‌ இதைத்தான்‌ சொல்ல 
வேண்டியிருக்கின்றது. 


கலா 2:20 கிறிஸ்துவ னேகூடச்‌ சிலுவையிலறையப்பட்டேன்‌; ஆயினும்‌, பிழைத்திருக்கிறேன்‌; 
இனி நான்‌ அலல, கீறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கறார்‌; நான்‌ இப்பொழுது 
மாம்சத்தில்‌ பிழைத்திருக்கிதோ, என்னில்‌ அன்புகூர்ந்து எனக்காகத்‌ தம்மைத்தாமே 
ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனைப்பற்றும்‌ வீசவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்‌. 


2 தீமோ 4:7 நல்ல போராட்டத்தைப்‌ போராடினேன்‌, ஓட்டத்தை முழத்தேன்‌, விசுவாசத்தைக்‌ 
காத்துக்கொண்டேன்‌. 


0. நீதிமானாக்கப்படல்‌. 


தேவன்‌ பரிசுத்தராய்‌ இருக்கிறார்‌. மனிதன்‌ அவருடைய சாயலில்‌ படைக்கப்பட்டான்‌. 
ஆகையினால்‌ மனிதன்‌ பரிசுத்தமாயும்‌ நீதியாயும்‌ இருக்கும்படி தேவன்‌ விரும்புகிறார்‌. 
பாவத்தின்‌ நிமித்தம்‌ மனிதன்‌ ஆரம்பத்திலே கொண்டிருந்த பரிசுத்தத்தையும்‌ நீதியையும்‌ 
இழந்து போனான்‌: அவன்‌ ஒரு பாவியாகவும்‌ ஆக்கிணைக்கே தகுதியானவனுமானான்‌ (ஒப்‌. 
ரோம 6:23). அவன்‌ நியாயத்தீர்ப்பிற்கு தப்பித்துக்‌ கொள்ள வேண்டுமாயின்‌ மறுபடியும்‌ அவன்‌ 
நீதியுள்ளவனாக வேண்டும்‌. ஆனால்‌, அது எப்படி முடியும்‌? மனிதன்‌ தன்னுடைய சொந்த 
முயற்சிகளினால்‌ நீதியைத்‌ தரித்துக்‌ கொள்ள முடியாது (ஒப்‌. யோபு 25:4). தேவன்‌ மாத்திரமே 


அவனுக்கு மறுபடியும்‌ நீதியை வழங்க முடியும்‌. 


1. வரைவிலக்கணம்‌ - “நீதிமானாகுதல்‌?” என்பதினால்‌ நாம்‌ விளங்கிக்‌ 
கொள்வது என்ன? 


நீதிமானாகுதல்‌ என்பது மனந்திரும்பிய ஒரு பாவியை நீதிமான்‌ எனவும்‌, தான்‌ ஏற்றுக்‌ 
கொண்டேன்‌ எனவும்‌ தேவன்‌ பகிரங்கமாய்‌ பிரகடனப்படுத்தும்‌ ஒரு செயலாகும்‌. இது 
சிலுவையில்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மீட்பின்‌ கிரியையினால்‌ உண்டாவதாகும்‌. பாவிகளின்‌ 
இடத்தில்‌ மரிப்ப தன்‌ மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர்‌ தம்முடைய சொந்த நீதியை 
அவனுக்குள்‌ உட்படூத்துகிறார்‌.” 


1கொரி 1:30௨.31) அந்தப்படி, நங்கள்‌ அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்‌ பட்டிருக்கறீர்கள்‌... 
அவரே தேவனால்‌ நமக்கு ஞானமும்‌ நதியும்‌ பரிசுத்தமும்‌ மீட்புமானார்‌. 


2கொரி 5:21 நாம்‌ அவருக்குள்‌ தேவனுடைய நதியாகும்பழக்கு, பாவம்‌ அறியாத அவரை 
நமக்காகப்‌ பாவமாக்கினார்‌. 


2. புலப்படக்கூடியதும்‌ புலப்படாததுமான நீதிமானாக்கப்படல்‌ 


சிலுவையில்‌ உண்டான தன்னுடைய பிராயச்சித்த மரணத்தினால்‌ இயேசு கிறிஸ்துவானவர்‌ 
பகிரங்கமாக புலப்படக்கூடிய நீதிமானாகுதலை உலகிற்கு வழங்குகிறார்‌ (ரோம 5:18). 
அதேவேளையில்‌ புலம்படக்கூழய தன்மையற்ற நதிமானாக்கப்படுதல்‌ என்பது விசுவாசத்தினால்‌ 
மனந்திரும்பிய ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவையும்‌ அவரது மீட்பின்‌ கிரியையையும்‌ 
முழுமையாக ஏற்றுக்கொள்வதன்‌ மூலம்‌ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக 
பிரகடனப்படுவதுடன்‌ தொடர்புபட்டூள்ளது.”' 


=e Compare New Bible Dictionary, 3ra edition (Leicester: Inter-Varsity Press, 1996), pp. 636ff. 
5 Compare J. Théodore Mueller, La Doctrine Chrétienne: Manuel de Théologie Doctrinale pour Pasteurs, 
Instituteurs et Fidéles (Brussels: Editions des Missions Luthériennes, 1956), ற. 421. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 103 


3. மனிதன்‌ எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்‌? 


ரோமன்‌ கத்தோலிக்க திருச்சபையானது மனிதன்‌ பாவமன்னிப்பிற்கூடாகவும்‌ உட்பாயும்‌ 
கிருபைக்கூடாகவும்‌ (௭1/8 7/௦) நீதிமானாக்கப்படுகிறான்‌ எனவும்‌ போதிக்கிறது. இந்த 
உட்பாயும்‌ கிருபை புதிய குணாதிசயங்களை உருவாக்க அவனுக்கு உதவி செய்கிறது. 
மனிதன்‌ தனக்குள்ளேயே வாசம்‌ செய்யும்‌ நற்கிரியைகளின்‌ அடிப்படையில்‌ நீதிமானாகுதலைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌ என ரோமன்‌ கத்தோலிக்க சபை போதிக்கிறது. இந்த 
போதனைக்கு ஏற்ற பிரகாரம்‌ தம்முடைய சொந்த முயற்சிகள்‌ கிரியைகளுக்கூடாக தான்‌ 
நீதிமானாகுவதற்கு அவன்‌ உதவி செய்ய முடியும்‌. லூத்தர்‌, சுவிங்ளி, கல்வின்‌ போன்ற 
சீர்திருத்தவாதிகளும்‌ மற்றவர்களும்‌ இந்த போலியான உபதேசத்திற்கு கடுமையான எதிர்ப்பை 
தெரிவித்தார்கள்‌. அத்துடன்‌, மிகவும்‌ பிரபல்யமான வேதம்‌ மாத்திரம்‌ (“90/9 5criறtபா” ) எனும்‌ 
கொள்கையையும்‌ குறிப்பிட்டார்கள்‌. 


௮) நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியைகளுக்கூடாக அல்ல 


மனிதன்‌ தன்னுடைய சொந்த கிரியைகளுக்கூடாக இரட்சிக்கப்பட முடியாது: 


ரோம 3:20 இப்பழியிருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிமானணத்தினால்‌ 
வருகிறபடியால்‌, எநத மனுஷனும்‌ நியாய்ப்பிரமாணத்தின்‌ கிரியைகளினாலே தேவனுக்கு 
முன்பாக நதிமானாக்கப்படுவதில்லை. 


மனிதன்‌ ஏன்‌ தன்னுடைய சொந்த கிரியைகளினால்‌ நீதிமானாக முடியாது? இரு காரணங்கள்‌: 
(1) இயேசு கிறிஸ்து ஒருவரைத்‌ தவிர (தேவகுமாரனும்‌, மனுஷ குமாரனுமாகிய) வேறு 
யாரும்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாய்‌ நிறைவேற்ற முடியாது. 


ரோம 3:10,23 அந்தப்படியே: நதிமான்‌ ஒருவனாகிலும்‌ இல்லை;..எல்லாரும்‌ பாவஞ்செய்து, 
தேவமகிமையற்றவர்களாகி]... 


ஒரு சிலர்‌, இளம்‌ பணக்கார வாலிபனின்‌ உதாரணத்தை குறிப்பிடுகிறார்கள்‌. நித்திய ஜீவனை 
எப்படிப்‌ பெறுவது என்ற கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவினால்‌ பதிலளிக்கப்பட்டு நியாயப்‌ 
பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி ஏவப்படுகிறான்‌ என கூறுகிறார்கள்‌ (மோசே : லூக்‌ 
18:18ff). ஆனால்‌, மனிதன்‌ தனது சொந்த பலத்தில்‌ இரட்சிப்பை பெற முடியாது என்பதை 
புரிந்து கொள்ள அவனுக்கு உதவி செய்யும்‌ முகமாக இயேசு கிறிஸ்து அந்த பதிலை 
கொடுத்தார்‌ என்பது தெளிவாகிறது. ஏன்‌ அது சாத்தியமல்ல? (2) ஏனெனில்‌, தன்னுடைய 
சொந்த கிரியைகளினால்‌ தன்னைத்தானே நீதிமானாக்க விரும்பும்‌ எவரும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ கட்டளைகளை நிச்சயமாய்‌ பரிபூரணமாய்‌ நிறைவேற்ற வேண்டும்‌: 


கலா 3:10 நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியைக்காரராகிய யாவரும்‌ சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள்‌; 
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவைகளை யெல்லாம்‌ செய்யத்தக்கதாக 
அவைகளில்‌ நிலைத்திராதவன்‌ எவனோ அவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்று 


எழுதியிருக்கறதே. 
முழு நியாயப்பிரமாணத்தையும்‌ மீறி குற்றவாளியாவதற்கு ஒரேயொரு மீறுதல்‌ போதுமானது: 


யாக்‌ 2:10 எப்படியெனில்‌, ஒருவன்‌ நியாயப்பிரமாணம்‌ முழுவதையும்‌ கைக்கொணிருந்தும்‌, 
ஒன்றிலே தவறினால்‌ எல்லாவற்றிலும்‌ குற்றவாளியாயிருப்பான்‌. 


பின்வரும்‌ காரணங்களினால்‌ இது சாத்தியமற்றது: (3) வீழ்ச்சியின்‌ பின்‌ மனிதன்‌ 
சீரழிக்கப்பட்டான்‌. அதாவது சுபாவத்தின்படி அவன்‌ பாவியானான்‌ (ஒப்‌. ரோம 3:10.23; சங்‌ 
51:7; எபே 2:1-3). விளைவாக, தேவனுடைய சித்தத்தின்‌ படியும்‌, அவரது நியாயப்‌ 
பிரமாணத்தின்படியும்‌ அதற்கு ஏற்றபிரகாரம்‌ வாழ்வது அவனால்‌ முடியாததாகும்‌: 


ரோம 8:67 எப்படியெனில்‌, ஒருவன்‌ நியாயப்பிரமாணம்‌ முழுவதையும்‌ கைக்கொணடிருந்தும்‌, 
ஒன்றிலே தவறினால்‌ எல்லாவற்றிலும்‌ குற்றவாளியாயிருப்பான்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 104 


0) இயேசு கிறிஸ்துவின்‌ இரட்சிக்கும்‌ கிரியையால்‌ மாத்திரம்‌ 
கிறிஸ்துவின்‌ மேல்‌ உள்ள விசுவாசத்தின்‌ ஊடாகத்தான்‌ மனிதன்‌ நீதிமானாக்கப்பட முடியும்‌. 


கலா 2:15-16 புறஜாதியாரில்‌ பிறந்த பாவிகளாயிராமல்‌, சுபாவத்தின்படி பூதராயிருக்கற 
நாமும்‌ இயேசுகிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலேயன்றி, நியாயப்பமாணத்தின்‌ 


திரியைகளினாலே மனுஷன்‌ ந்திமானாக்கப்படுவதில்லையென்று அறிந்து, 
நியாயப்பிரமாணத்தின்‌ விரியைகளினாலலல, கறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே 
நதிமான்க௧ளாக்கப்படும்படிக்குக்‌ கிறிஸ்து இயேசுவின்மேல்‌ விசுவாசிகளானோம்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ திரியைகளினாலே எந்த மனுஷனும்‌ நதிமானாக்கப்‌ 
படுவதில்லையே. 


சொன்னாற்‌ போல, “விசுவாசத்தினால்‌ நீதிமானாகுதல்‌” என்பது “புதிய ஏற்பாட்டின்‌ 
கண்டுபிடிப்பு” அல்ல. மாறாக, பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே இந்த உண்மை தெளிவாக 
அறியப்பட்டது. இதைக்‌ குறித்த மிகத்தெளிவான வெளியரங்கமான குறிப்பு ஆபிராம்‌ தேவனை 
விசுவாசித்த வேளையிலேயே காணப்பட்டது (தேவன்‌ பிற்பாடு ஆபிரகாம்‌ என அவனது 
பெயரை மாற்றினார்‌): 


ஆதி 15:6 அவன்‌ கர்த்தரை விசுவாசித்தான்‌, அதை அவர்‌ அவனுக்கு நதியாக எண்ணார்‌. 


ஆபிரகாம்‌, தாவீது போன்ற பழைய ஏற்பாட்டில்‌ உள்ள இரு கதாப்பாத்திரங்களின்‌ 
வெளிச்சத்தில்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படூதல்‌ என்பதை பவுல்‌ ரோம 4ம்‌ 
அதிகாரத்தில்‌ (வச 3; ஒப்‌. கலா 3:6 மேற்கோள்காட்டி விபரிக்கிறார்‌. உண்மைதான்‌, இந்த 
இருவரும்‌ மீட்பர்‌ வருவார்‌ என விசுவாசித்தார்கள்‌. நாமோ இன்று, அவர்‌ வந்துவிட்டார்‌ என 
விசுவாசிக்கிறோம்‌ (அறிகிறோம்‌). நாம்‌ ஏற்கனவே குறிப்பிட்டபடி நாம்‌ எல்லோருமே அதே 
மீட்பரால்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமானாக்கப்படுகிறோம்‌. 


ரோம 3:22-26 அது இயேசுதிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே பலிக்கும்‌ தேதியே; 
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும்‌ எவர்கள்மேலும்‌ அது பலிக்கும்‌, வித்தியாசமேஇல்லை. 
எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவமகிமையற்றவர்களாகி, இலவசமாய்‌ அவருடைய 
கிருபையினாலே கீறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்கொண்டு நதிமான்களாக்கப்‌ 
படுகிறார்கள்‌, தேவன்‌ பொறுமையாயிருந்த முற்காலத்தில்‌ நடந்த பாவங்களைத்‌ தாம்‌ 
பொறுத்துக்கொண்ட தைக்குறித்துத்‌ தம்முடைய நதியைக்‌ காணபிக்கும்பொருட்டாகவும்‌, 
தாம்‌ நீதியுள்ளவரும்‌, இயேசுவினீடத்தில்‌ விசுவாசமாயீருக்க்றவனை நீதிமானாக்கு 
றவருமாய்‌ விளங்கும்படி, இக்காலத்திலே தமது நதியைக்‌ காண்பிக்கும்‌ 
பொருட்டாகவும்‌,கறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே 
பலிக்கும்‌ கிரறபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்‌. 


கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்முடைய இரட்சிப்பிற்கும்‌ நீதிமானாக்கப்படுதலுக்கும்‌ காரணமாய்‌ 
இருக்கிறது என பவுல்‌ தெளிவாக கூறுகிறார்‌: 


ரோம 5:9 இப்பழ நாம்‌ அவருடைய இரத்தத்தினாலே நதிமான்களாக்கப்பட்டிருக்க, 
கோபாக்கினைக்கு நங்கலாக அவராலே நாம்‌ இரட்சகிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 


இந்த மாறாத உண்மை இப்பாடியாக உறுதிப்படுத்தப்படுகிறது: 

எபி 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம்‌ இரத்தத்தினாலே 
சுத்திகரிக்கப்படும்‌; இரத்தஞ்சிந்துதவில்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது. 

டொர்ரே (1௦) இந்த முக்கியமான உண்மையை பின்வருமாறு சுருக்கித்தருகிறார்‌: 


நீதிமானாக்கப்படுதலுடன்‌ கிரியைகளுக்கு எந்த சம்பந்தமும்‌ இல்லை. 
அவைகளிலே தங்கியிருந்தால்‌ அவை நீதிமானாக்கப்படுதலை சமரசம்‌ 
செய்துவிடும்‌. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ இதைக்‌ குறித்து நமக்கு உறுதி செய்கிறது, 
கிறிஸ்துவின்‌ மேலுள்ள விசுவாசத்திற்கூடாகத்தான்‌ இதை நாம்‌ நமக்கென்று 
உரிமைப்பாராட்டுகிறோம்‌. நாம்‌ நம்முடைய சொந்த கிரியைகளுக்கூடாக 
அல்லாமல்‌ கிறிஸ்துவின்‌ கிரியைகளுக்கூடாகவே நீதிமானாக்கப்பட்டோம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 105 


நம்முடைய விசுவாசம்‌ ஒன்றே நிபந்தனையாக இருந்து அவருடைய இரத்தத்தின்‌ 
அடிப்படையிலேயே நீதிமானாக்கப்படுகிறோம்‌.” 


ஆனால்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்திற்கூடாக நமக்கு கிருபையை வழங்கி தேவன்‌ 
ஏன்‌ நம்மை உண்மையில்‌ நீதிமானாக்க வேண்டும்‌? தீய்யிசன்‌ நம்முடைய 
நீதிமானாகுதலானது தேவனுடைய இருதயத்திலிருந்தே புறப்படுகிறது என 
விளங்கப்படுத்துகிறார்‌: 


அவ்வண்ணமாக தேவனுடைய இருதயத்திலிருந்தே நீதிமானாகுதல்‌ புறப்படுகிறது. 
நம்முடைய நீதியின்‌ அளவில்‌ நாம்‌ குறைவுபட்டவர்களாக மாத்திரமல்ல, அதைப்‌ 
பெறவே இயலாதவர்களாய்‌ இருக்கும்‌ பொழுது அவர்‌ தமது இரக்கத்தின்படி 
நமக்கு தமது நீதியை வழங்க தீர்மானித்தார்‌. அவருடைய கிருபைதான்‌ அவர்‌ 
இப்படி வழங்குவதற்கு வழிநடத்தியது. அப்படி செய்ய அவருக்கு எந்த 
நிர்ப்பந்தமும்‌ இல்லை. அவரது கிருபையினால்‌ நமது குற்றத்தையும்‌ அவரது 
இரக்கத்தின்படி நமது பரிதாப நிலையையும்‌ கருத்திற்‌ கொண்டார்‌.” 


4. நீதிமானாகுதலின்‌ பெறுபேறுகள்‌ (விளைவுகள்‌) 
இங்கே சில நீதிமானாகுதலின்‌ முக்கிய பெறுபேறுகள்‌ வரிசைப்படுத்தப்பட்டூள்ளன:”' 
உ தண்டனைக்கான மன்னிப்பு 


2 கொரி 5:19 அதென்னவெனில்‌, தேவன்‌ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்‌, 
கறிஸ்துவுக்குள்‌ அவர்களைத்‌ தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின்‌ உபதேசத்தை 
எங்களிடத்தில்‌ ஓப்புவித்தார்‌. 


அத்துடன்‌ பார்க்க ரோம 4:7-9. 
உ கிறிஸ்துவினுடைய நீதி உட்புகுத்தப்படல்‌ (தரிப்பிக்கப்படல்‌) 


விசுவாசியானவர்‌ இயேசு கிறிஸ்துவினால்‌ அவனுக்கு அருளப்பட்ட (அவனது சொந்த நீதியால்‌ 

அல்ல) நீதியினால்‌ தரிப்பிக்கப்படுகிறார்‌. 

ரோம 4:5 ஒருவன்‌ கிரியை செய்யாமல்‌ பாவியை நதுிமானாக்குகிறவரிடத்தில்‌ விசுவாசம்‌ 
வைக்கிறவனாயிருந்தால்‌, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நதியாக எண்ணப்படும்‌. 


உ உடன்‌ சுதந்திரர்‌ 


கிறிஸ்துவின்‌ உடன்‌ சுதந்திரராய்‌ வருவதன்‌ மூலம்‌ கிறிஸ்தவர்கள்‌ நித்திய ஜீவனை 

சுதந்தரிக்கிறார்கள்‌: 

ரோம 8: 16-17 நாம்‌ தேவனுடைய பிர்ளைகளாயிருக்கிறோமென்று ஆவியானவர்தாமே 
நம்முடைய ஆவியுடனேகூடச்‌ சாட்‌ 'சிகொடுக்கறார்‌. நாம்‌ பிளளைகளானால்‌ 
சுதந்தரருமாமே; தேவனுடைய சுதந்தரரும்‌, கீறிஸ்துவுக்கு உடன்‌ சுதந்தரருமாமே; 
கறிஸ்துவு்‌னே கூட நாம்‌ மகிமைப்படும்‌ படிக்கு அவருடனேகூடப்‌ பாடுபட்டால்‌ 
அப்படியாகும்‌. 


தீத்து 3 : 6 தமது கிருபையினாலே நாம்‌ நதிமான்களாக்கப்பட்டு, நித்திய ஜீவனுண்டாகும்‌ 
என்கற நம்பிக்கையின்படி சுதந்தரராகத்தக்கதாக, 


°2 R.A. Torrey, CE QUE LA BIBLE ENSEIGNE: Une étude complete des grandes doctrines bibliques. Translated from 
American English into French under the auspices of Mission Evangélique Belge (Miami, FL.: Editions VIDA, 1979), p. 
318. The American original book is not in our possession. We retranslated it from French into English. (French text: 
Les oeuvres n’ont rien a faire avec la justification, excepté de la compromettre, si nous comptons sur elles. Le sang 
du Christ nous |’assure, la foi en Christ nous en rend possesseurs. Nous sommes justifiés, non par nos oeuvres, 
mais par Son oeuvre. Justifiés sur la seule et unique base de Son sang, a la seule et unique condition de notre foi.) 
Henry C. Thiessen, op. cit., 278. 

ப்‌ Compare with Henry C. Thiessen, op. cit., 279. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 106 


உ ஆக்கிணைத்‌ தீர்ப்பிலிருந்தும்‌ வரப்போகும்‌ தேவனின்‌ நியாயத்தீர்ப்பிலிருந்தும்‌ 
விடுதலை. 


நீதிமானாக்கப்பட்டவனுக்கு  ஆக்கிணைத்தீர்ப்பில்லை. அவன்‌ தேவனுடன்‌ சமாதானம்‌ 
பெற்றிருக்கிறான்‌: 


ரோம 8:1 ஆனபடியால்‌, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருநது, மாம்சத்தின்படி நடவாமல்‌ 
ஆவியின்படியே நடக்கறவர்களுக்கு ஆக்லினைத்தர்ப்பில்லை. 


ரோம 5:1 இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்‌, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகறறிஸ்துமூலமாய்‌ தேவனிடத்தில்‌ சமாதானம்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. 


உ ஓர்‌ நீதியான வாழ்க்கை முறை 


நீதிமானாக்கப்படுதலானது விசுவாசியின்‌ நடைமுறை வாழ்வில்‌ ஓர்‌ பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 
இது நீதியான ஒரு வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது. (எப்படியும்‌ அதை செய்ய வேண்டும்‌). 


பிலி 1:10 தேவனுக்கு மகிமையும்‌ துதியும்‌ உண்டாகும்படி இயேசுகிறிஸ்துவினால்‌ வருகிற 
நதியின்‌ கனிகளால்‌ நிறைந்தவர்களாக]... 


கிறிஸ்து நீதியுள்ளவர்‌; எனவே, அவரால்‌ நீதிமானாக்கப்பட்டவர்கள்‌ கூட நீதியை கடைப்பிடிக்க 
வேண்டும்‌. 


1யோவா 3:7 பிள்ளைகளை, நங்கள்‌ ஒருவராலும்‌ வஞ்சிக்கப்படாதிறுங்கள்‌; நதியைச்‌ 
செய்கிறவன்‌ அவர்‌ நதியுள்ளவரயிருக்கிறதுபோலத்‌ தானும்‌ நதியுள்ளவனாயிருக்கறான்‌. 


உ மகிமையடைதலின்‌ நிச்சயம்‌. 


மத்‌ 13: 43 அப்பொழுது, நதிமான்‌௧ள்‌ தங்கள்‌ பிதாவின்‌ ராஜ்யத்திலே குரியனைப்போலப்‌ 
பிரகாசிப்பார்கள்‌. கேட்கிறதற்குக்‌ காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌. (கூனி 12:3). 


ரோம 8:29-30 தம்முடைய குமாரன்‌ அக சகோதரருக்குள்ளே 
முதற்பேறானவராயிருக்கு.ம்பொருட்டு, தேவன்‌ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களைத்‌ 
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கறோர்‌; எவர்களை 
முன்குறித்தாரோ அவர்களை அழைத்துமிருக்கறார்‌; எவர்களை அழைத்தாரோ 
அவர்களை ந்திமான்க௧ளாக்கியுமிருக்குறார்‌; எவர்களை நதிமான்௧ளாக்கினாரோ 
அவர்களை மகிமைப்படுத்தியுமிருக்கறார்‌. 


D. புதிய பிறப்பு அல்லது மறு ஜென்மமாதல்‌ 


எந்தவித சந்தேகமும்‌ இல்லாமல்‌ இதைக்குறித்த மிகவும்‌ பிரபல்யமான பகுதி யோவா 3:3-16 
உயிர்‌ மீட்சியையும்‌ புதுய்பித்தலையும்‌ குறித்து பேசுகிறது அத்துடன்‌ பார்க்கவும்‌ யோவா 6:63; 
தீத்து 3:5. 


1. புதிய பிறப்பின்‌ அர்த்தம்‌ 


புதிய பிறப்பு அல்லது மறுஜென்மமாதல்‌ (தேவனுடைய பக்கத்திலிருந்து) மனமாற்றத்தின்‌ 
கனத்தில்‌ நடைபெறுகிறது (மனிதனுடைய பக்கம்‌). இரட்சிப்பைப்‌ பொறுத்தவரையில்‌ அவன்‌ 
செயற்படுகிறவனாய்‌ இருக்கிறான்‌. ஆனால்‌ மறுபிறப்பை பொறுத்தமட்டில்‌ மனிதன்‌ 
செயற்பாடற்றவனாய்‌ இருக்கிறான்‌. அதாவது ஒரு மனிதனின்‌ இருதயத்தில்‌ பரிசுத்த 
ஆவியானவருக்கூடாக தேவன்‌ மறுபிறப்பை கொண்டு வருகிறார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 107 


a) ஒரு புதிய, நித்திய பரிசுத்த வாழ்வு 


பழைய மனிதன்‌ (மறுபிறப்பிற்கு முன்‌) முற்றிலுமாக பாவம்‌ நிறைந்தவனாய்‌ (முழுவதும்‌ 
சீரழிக்கப்பட்டவனாய்‌) இருக்கிறான்‌: 


எபே 2:1-3 அக்கிரமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தவர்களாயிருந்த உங்களை 
உயிர்ப்பித்தார்‌. அவைகளில்‌ நங்கள்‌ முற்காலத்திலே இவ்வுலக 
வழக்கத்திற்கேற்றபடியாகவும்‌, கீழ்ப்பியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ இப்பொழுது 
திரியைசெய்கிற ஆகாயுத்து அதிகாரப்‌ பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும்‌ 
நடந்துகொண்டீர்கள்‌. அவர்களுக்குள்ளே நாமெல்லாரும்‌ முற்காலத்திலே நமது மாம்ச 
இச்சையின்‌ மயே நடந்து, நமது மாம்சமும்‌ மனசும்‌ விறும்பனவைகளைச்‌ செய்து, 
சுபாவத்தினாலே மற்றவர்களைப்போலக்‌ கோபாக்கினையின்‌ பிள்ளைகளாயிீருந்தோம்‌. 


புதுப்பிக்கப்பட்ட மனிதனும்‌ இன்னுமொரு பாவியாய்‌ இருக்கிறான்‌. அதேவேளையில்‌ அவன்‌ 
மறுபடி பிறந்தவனாயும்‌ இருக்கிறான்‌. 


யோவா 3:33 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக: ஒருவன்‌ மறுபடியும்‌ பிறவாவிட்டால்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ காணமாட்டான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


யோவா 36 மாமிசத்தினால்‌ பிறப்ப து மாம்சமாயிருக்கும்‌, ஆவியினால்‌ பிறப்பது 
ஆவியாயிருக்கும்‌. 


எபே 4:24 மெய்யான நதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ தேவனுடைய சாயலாகச்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
புதிய மணுஷனைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌. 


2கொரி 5:17 இப்படியிருக்க, ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புதுச்சிருஷ்ியாயிருக்கறான; 
பழையவைகள்‌ ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின. 


b) ஒரு தெய்வீக சுபாவம்‌ 


இது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம்‌. ஆனால்‌ தேவனுடைய வார்த்தை தெளிவாக 

சொல்கிறது. இரட்சிக்கப்படாத மனிதன்‌ பிசாசிற்குரியவனாய்‌ இருக்கிறான்‌: 

யோவா 8:44 தங்கள்‌ உங்கள்‌ பிதாவாகிய பிசாசானவனால்‌ உண்டானவர்கள்‌; உங்கள்‌ 
பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள்‌; அவன்‌ ஆதிமுதற்‌ 
கொண்டு மனுஷகொலைபாதகனாயிருக்கறான்‌; சத்தியம்‌ அவனிடத்திலில்லாத படியால்‌ 
அவன்‌ சத்தியத்திலே நிலைறிற்கவில்லை; அவன்‌ பொய்யனும்‌ பொய்யுக்குப்‌ 
பிதாவுமாயிருக்கி்ைபடியால்‌ அவன்‌ பொய்பேசும்போது தண்‌ சொந்தத்தில்‌ எடுத்து 
பேசுகுறான்‌. 


அதேவேளையில்‌, புதிய மனிதன்‌ தேவனால்‌ பிறந்துள்ளான்‌: 


யோவா 1:13 அவர்கள்‌, இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஜனுடைய 
சித்தத்தினாலாவது பிறவாமல்‌, தேவனாலே பிறந்தவர்கள்‌. 


2பேது 1: 4 இச்சையினால்‌ உலகத்திலுண்டான கேட்டுக்குத்‌ தப்பி, திவ்விய சுபாவத்துக்குப்‌ 
பங்குள்ளவர்களாகும்பொருட்டு, மகா மேன்மையும்‌ அருமையுமான வாக்குத்தத்தங்களும்‌ 
அவைகளினாலேநமக்கு அளிக்கப்பட்டிருக்குறது. 
௦) வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை அவன்‌ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ 
சாத்தியமாக்குகிறது 


பழைய மனிதன்‌ ஒருபோதும்‌ தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியமாட்டான்‌. அது 
அவனால்‌ முடியாது: 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 108 


ரோம 8:7 எப்பழயென்றால்‌, மாம்சசிந்தை தேவனுக்கு விரோதமான பகை: அது தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்துக்குக்கழீப்படியாமலும்‌, கழ்ப்பழயக்கூடாமலும்‌ இருக்கிறது. 


புதிய மனிதன்‌ ஒரு வேறுபிரிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்வை வாழுகிறான்‌. தேவன்‌ அவனை 
அப்படி செய்யும்‌ படியாக அவனுக்கு உதவுகிறார்‌. 


புதிய பிறப்பை தொடர்ந்து மனிதனுக்கு இரு சுபாவங்கள்‌ உண்டு.: 


மாம்சம்‌ மனிதன்‌ ஆவிக்குரிய ரீதியாக 
பரிசுத்த ஆவியினால்‌ மறுஜென்மம்‌ 
அடைந்துள்ளான்‌. 


(பழைய சுபாவம்‌) (புதிய சுபாவம்‌) 

பாவம்‌ நிறைந்த : (ரோம 7:18-20) பரிசுத்தம்‌ : (1கொரி 1:30) 
பிசாசிற்குரிய : (யோவா 8:44) சுயம்‌ எ கிறிஸ்து தேவனுடைய : (பேது 1:4) 
இயலாமை : (ரோம 8:7) (1) கலா 2:20 இயலக்கூடிய : (ரோம 8:6-7) 
மரணம்‌, நித்தியமான ஆக்கிணை நித்திய வாழ்க்கை 


ஒரு கிறிஸ்தவனாகிய தேவனுடைய பிள்ளை செய்யக்கூடிய அதிக காரியம்‌ உண்டு. 
அதேவேளை அதிக பொறுப்பும்‌ உண்டு. 


ரோம 6:16 மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும்‌, நதிக்கேதுவான கழ்ப்படிதலுக்கானாலும்‌, 
எதற்குக்‌ கீழ்ப்பியும்பழி உங்களை அடிமைகளாக ஓப்புக்கொடுக்கீறீர்களோ, அதற்கே 
அழ்ப்படிகிற அடிமைகளாயிருக்கறீர்களென்று அறியீர்களா? 


ரோம 6:19 உங்கள்‌ மாம்ச பலவீனத்தினியித்தம்‌ மனுஷர்‌ பேசுகிறபிரகாரமாய்ப்‌ பேசுகிறேன்‌. 
அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நங்கள்‌ உங்கள்‌ அவயவங்களை 
அசுத்தத்திற்கும்‌ அக்கிரமத்திற்கும்‌ அடிமைகளாக ஓப்புக்கொடுத்ததுபோல, இப்பொழுது 
பரிசுத்தமானதை நடயப்பிக்கும்பழு உங்கள்‌ அவயவங்களை நதிக்கு அழமைகளாக 
ஒப்புக்கொடுங்கள்‌. 


2. புதிய பிறப்பின்‌ அல்லது மறுஜென்மமாகுதலின்‌ அவசியம்‌ 

பரிசுத்த வேதாகமமானது மறுஜென்மமாதலைக்‌ குறித்து சாட்சி பகர்கிறது: 

யோவா 3:33 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக: ஒருவன்‌ மறுபடியும்‌ பிறவாவிட்டால்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ காணமாட்டான்‌ என்று மெய்யாகவை மெய்யாகவே உனக்குச்‌ 


சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


யோவா 3:7 நங்கள்‌ மறுபடியும்‌ பிறக்கவேண்டும்‌ என்று நான்‌ உனக்குச்‌ சொன்னதைக்‌ 
குறித்து அதிசயப்பட வேண்டாம்‌. 


கலா 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ விருத்தசேதனமும்‌ ஒன்றுமில்லை, 
விருத்தசேதனமில்லாமையும்‌ ஒன்றுமில்லை: புது சிருஷ்டியே காரியம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 109 


8) தேவநீதி மறுபிறப்பை வேண்டி நிற்கிறது 


.யரிசுத்தமில்லாமல்‌ ஒருவனும்‌ கர்த்தரைத்‌ துரிசிப்பதில்லையே” (எபி 12:14). ஆனால்‌ புதிய 
சுபாவத்தால்‌ தரிப்பிக்கப்படாவிட்டால்‌ பரிசுத்த வாழ்வு ஓர்‌ முடியாத காரியமாகவே இருக்கும்‌. 
ஒரு தேவபக்தியுள்ள வாழ்வை நடத்த (தேவ சித்தத்தின்படி) நாம்‌ தேவசுபாவத்தால்‌ 
பயிற்றுவிக்கப்பட வேண்டும்‌. இது கிறிஸ்துவுக்குள்‌ உள்ள ஒரு நபர்‌ ஏதோ ஒரு விதத்தில்‌ 
“தேவமயமாக்கப்பட்டுள்ளான்‌”” (“061420”) என நிச்சயமாக அர்த்தம்‌ கொள்ளாது, இப்படி 
சொல்வோமானால்‌, 2பேது 1:4ன்‌ படி அது ஒரு பிழையான வியாக்கியானமாய்‌ இருக்கும்‌. 
அத்துடன்‌ அந்த மனிதனுடைய ஆவி கிறிஸ்துவின்‌ இரட்சிப்பிற்கூடாகவும்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
மறுபிறப்பிற்கூடாகவும்‌ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறான்‌ என்பதாகும்‌. புதிதாக்கப்பட்டவன்‌ அல்லது 
மறுபடி பிறந்தவன்‌ பரிசுத்த ஆவியானவருக்கூடாக பழைய சுபாவத்தின்‌ இச்சைகளுக்கு 
எதிர்த்து நிற்கவும்‌ (கலா 5:17), தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு பரிசுத்த வாழ்வு வாழவும்‌ 
அவனுக்கு தேவனால்‌ உதவி அருளப்படுகிறது (ஒப்‌. 1தெச 4:3). 


நிச்சயமாகவே நடக்க வேண்டிய காரியங்களைக்‌ குறித்து பரிசுத்த வேதாகமத்தில்‌ தேவன்‌ 
அடிக்கடி பேசுகிறார்‌. இதோ சில உதாரணங்கள்‌: லூக்‌ 24:26; எபி 9:27; 2கொரி 5:10, 
போன்றன. “கட்டாயமாக” நடக்க வேண்டிய நிகழ்வுகளில்‌ தேவனால்‌ கட்டளையிடப்பட்ட புதிய 
பிறப்பும்‌ ஒன்றாகும்‌: 


யோவா 3:7 “நீங்கள்‌ மறுபடியும்‌ பிறக்கவேண்டும்‌” என்று நான்‌ உனக்குச்‌ சொன்னதைக்‌ 
குறித்து அதிசயப்படவேண்டாம்‌ 


நான்‌ இந்த உலகத்தில்‌ சரீரப்‌ பிரகாரமாக பிறந்தேன்‌. இந்த உலகத்தில்‌ ஒரு பிரஜையாக 
வந்தேன்‌. ஆனால்‌ மறுபடி பிறத்தலுக்கூடாகத்தான்‌ நித்திய ஜீவனில்‌ பிரவேசிக்க முடியும்‌. 
அப்படி பிறப்பதினால்‌ தான்‌ பரலோக பிரஜையாகவும்‌, நித்திய ஜீவனின்‌ சுதந்தரவாளியாகவும்‌ 
இருக்க முடியும்‌ (யோவா 3:3.5). 


இப்படியாக ஓர்‌ பரிணாமக்‌ கொள்கை இல்லை: 
உ கனியுப்புக்களில்‌ இருந்து தாவரம்‌. 

உ தாவரத்திலிருந்து மிருகம்‌. 

உ மிருகத்திலிருந்து மனிதன்‌. 

உ மனிதனிலிருந்து தேவன்‌. 


தேவனுடைய சித்தத்தின்படி வாழ மனிதன்‌ ஆவியானவரால்‌ மறுபடிபிறக்க வேண்டும்‌. 
b) பாவ சுபாவமுள்ள மனிதனுக்கு புதிய பிறப்பு அவசியம்‌ 
பரிசுத்த வேதாகமம்‌ மனிதனின்‌ நிலை இவ்வாறாக இருக்கிறது என்பதை விபரிக்கிறது: 


எபே 2:3 அவர்களுக்குள்ளை நாமெல்லாரும்‌ முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே 
நடந்து, நமது மாம்சமும்‌ மனசும்‌ விரும்பினவைகளைச்‌ செய்து, சுபாவத்தினாலே 
மற்றவர்களைப்போலக்‌ கோபாக்கினையின்‌ பிள்ளைகளாயிீருந்தோம்‌. 


எபே 2:2 அவைகளில்‌ நிங்கள்‌ முற்காலத்திலே இவ்வுலக மக்கத்திற்கேற்றபடியாகவும்‌, 
கீழ்ப்பயாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ இப்பொழுது கிரியைசெய்கிற ஆகாயத்து 
அதிகாரப்‌ பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும்‌ நடந்துகொணமர்கள்‌. 


லூக்‌ 16:8 அறீதியுள்ள உக்கிராணக்காரன்‌ புத்தியாய்ச்‌ செய்தான்‌ என்று எஜமான்‌ கண்டு, 
அவனை மெச்சிக்கொண்டான்‌. இவ்விதமாய்‌ ஒளியின்‌ பிள்ளைகளைப்பார்க்கிலும்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தின்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ சந்ததியில்‌ அதிக புத்திமான்௧ளாயிருக்கிறார்கள்‌. 


யோவா 8:44 நிங்கள்‌ உங்கள்‌ பிதாவாகிய பிசாசானவனால்‌ உண்டரனவர்கள்‌; உங்கள்‌ 
பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள்‌: அவன்‌ ஆதிமுதற்‌ 
கொண்டு மனுஷகொலைபாதகனாயிருக்கறான; சத்தியம்‌ அவனீடத்திலில்லாத படியால்‌ 
அவன்‌ சதக்தியத்திலே நிலைநிற்கவில்லை; அவன்‌ பொய்யனும்‌ பொய்யுக்குப்‌ 
பிதாவுமாயிருக்கி்றப்டியால்‌ அவன்‌ பொய்பேசும்போது தன்‌ சொந்தத்தில்‌ எடுத்துப்‌ 
பேசுறான்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 110 


மாம்சத்தினால்‌ பிறப்பது மாம்சமாயிருக்கும்‌ (ஒப்‌. யோவா 3:6). அது தேவனற்ற, 
மார்க்கமுடைய, பக்தி நிறைந்த மாம்சமாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, அது இன்றும்‌ 
மாம்சமே. இதன்‌ அர்த்தம்‌ என்னவெனில்‌, மாம்சம்‌ தன்னில்‌ தானே திருப்திப்பட முடியாது: 


உ மானிடத்துவக்கொள்கையின்‌ சிந்தனைக்கு எதிராக (மனிதனுக்குள்ளே தேவனுடைய 
பொறி உண்டு என்று சோக்கிரடீஸ்‌ சொன்னதிலிருந்து) மனிதனிடத்தில்‌ எந்த 
நன்மையும்‌ இல்லை (ரோம 7:18). 

உ மனிதனின்‌ சீர்திருந்துதலோ அல்லது சீராக்கப்படூதலோ இல்லை. மாம்சம்‌ 
மாம்சமாயிருக்கும்‌; அது பாவம்‌ நிறைந்ததாய்‌ இருக்கிறது. ஒரு முற்றான மாற்றம்‌ 
அவசியமாய்‌ இருக்கிறது (யோவா 3:3-7; 2கொரி 5:17). ஒரு உதாரணமாக, கிணறு 
அசுத்தமாயிருக்கையில்‌ கிணற்றின்‌ குழாய்களை சுத்தம்‌ பண்ணுவதில்‌ 
அர்த்தமில்லை! 

உ நற்கிரியைகள்‌ போதுமானவைகள்‌ அல்ல (எரே 2:22; 13:23; ரோம 3:9-12.22; யாக்‌ 
2:10). 

உ பாவத்தையோ மனிதனின்‌ பாவத்தன்மையையோ எந்தவொரு ஸ்தாபனமும்‌ 
(திருச்சபையினாலும்‌ அல்ல) நீக்கிவிட முடியாது (யோவா 1:13). எனவே பரிசுத்த 
நற்கருணை சாதனங்கள்‌ கூட நமக்கு உதவி செய்யாது (1பேது 3:21). 


எல்லா மதங்களும்‌ மனிதனின்‌ பாவத்தன்மையை குறித்த சத்தியத்தை மறுக்கின்றன. 
இன்றைய நவீன உளவியல்‌ (modern psychotherapy) சிகிச்சையின்‌ செயற்பாடும்‌ அதுதான்‌! 
மனிதனின்‌ வித்தியாசமான சாயலை இது அடிப்படையாய்‌ கொண்டிருக்கின்றது. தேவனுடைய 
வார்த்தையானது மனிதனின்‌ புதிதாக்கப்படலையும்‌, மறுஜென்மமாதலையும்‌ வேண்டி நிற்கிறது! 
இதற்கூடாகத்தான்‌ மனிதன்‌ தன்னுடைய முழு சீரழிக்கப்பட்ட தன்மையில்‌ இருந்து 
இரட்சிக்கப்பட முடியும்‌. 


3. மறுஜென்மமாதலின்‌ வழி 


யோவா 3:49 அதற்கு நிக்கொதேமு: ஒரு மனுசைன்‌ முதிர்வயதாயிருக்கையில்‌ எப்பப்‌ 
பிறப்பான்‌? அவன்‌ தன்‌ தாயின்‌ கர்ப்பத்தில்‌ இராண்டாந்தரம்‌ பிரவேசித்துப்‌ பிறக்கக்‌ கூடுமோ 
என்றான்‌. இயேசு பிரதியுத்தரமாக: ஒருவன்‌ ஜலத்தினாலும்‌ ஆவியினாலும்‌ பிறாவாவிட்டால்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கமாட்டான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. மாமிசத்தினால்‌ பிறப்பது மாம்சமாயிருக்கும்‌, ஆவியினால்‌ பிறப்பது 
ஆவியாயிருக்கும்‌. நீங்கள்‌ மறுபடியும்‌ பிறக்கவேண்டும்‌ என்று நான்‌ உனக்குச்‌ சொன்னதைக்‌ 
குறித்து அதிசயப்படவேண்டாம்‌. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகுறது, அதின்‌ 
சத்தத்தைக்‌ கேட்கறறாய்‌, ஆகிலும்‌ அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும்‌, இன்ன 
இடத்துக்குப்‌ போகிறதென்றும்‌ உனக்குத்‌ தெரியாது; ஆவியினாலும்‌ பிறந்தவனெவனோ 
அவனும்‌ அப்படியே இருக்கிறான்‌ என்றார்‌.அதற்கு நிக்கொதேமு: இவைகள்‌ எப்படி ஆகும்‌ 
என்றான்‌. 
இயேசு கிறிஸ்து இந்த புத்திசாலிக்கு இப்படியாக பதிலளிக்கிறார்‌: 
யோவா 3:14-16 சர்ப்பமானது மோசேயினால்‌ வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதுபோல 
மனுஷகுமாரனும்‌,தன்னை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ 
நித்தியஜீவனை அமையும்படிக்கு, உயர்த்தப்படவேண்டும்‌. தேவன்‌, தம்முடைய 
ஒரேபேறோன குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ 


நித்தியஜீவனை அமையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தார்‌. 


௮) தேவனுடைய சித்தத்திற்கூடாக. 


யாக்‌ 1:18 அவர்‌ சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில்‌ நாம்‌ முதற்பலன்களாவதற்கு 
நம்மைச்‌ சத்திய வசனத்தினாலே ஜநுப்பித்தார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 111 


யோவா 1:13 அவர்கள்‌, இரத்தததினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஜனுடைய 
சித்தத்தினாலாவது பிறவாமல்‌, தேவனாலே பிறந்தவர்கள்‌. 


நம்முடைய மறு ஜென்மமாதலானது தேவனுடைய உருவாக்கும்‌ கிரியையாகும்‌ - மனிதன்‌ 
அதனை பின்வருவனவற்றால்‌ பெற முடியாது. 


உ பரம்பரைக்கூடாக. 
உ தன்னுடைய சுய முயற்சிகள்‌. 
உ மற்றையவர்களின்‌ முயற்சிகள்‌ (ஒப்‌ யோவா 1:13; சங்‌ 49:7-8) 


b) தேவவார்த்தைக்கூடாக 


யாக்‌ 1:18 அவர்‌ சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில்‌ நாம்‌ முதற்பலன்களாவதற்கு 
நம்மைச்‌ சத்திய வசனத்தினாலே ஜஐறுப்பித்தார்‌. 


1பேது 1:23 அழிவுள்ள வீித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும்‌ நுற்கிறதும்‌ ஜீவனுள்ளதுமான 

தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்‌ ஜெநறிப்பிக்கப்பட்டிருக்கறீர்களே. 
தேவ வார்த்தைக்கூடாக (அல்லது கிறிஸ்துவின்‌ வார்த்தையினால்‌) விசுவாசம்‌ நம்மில்‌ 
உருவாக்கப்படுகிறது: 


ரோம 10:17 ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலேவரும்‌, கேள்வி தேவனுடைய 
வசனத்தினாலே வரும்‌. 


௦) இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌ உயிர்த்தெழுதலுக்கூடாக 


எப்படி ஒரு மனிதன்‌ மறுபடியும்‌ பிறப்பது சாத்தியம்‌ என நிக்கதேமு இயேசுவிடம்‌ கேட்டான்‌ 
(யோவா 3:9). இயேசு கிறிஸ்து அதற்கு இவ்வாறாக (14-16) பதிலளித்தார்‌. 


யோவா 3 : 14-16 சர்ப்பமானது மோசேயினால்‌ வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதுபோல 
மனுஷகுமாரனும்‌,தன்னை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ 
நித்தியஜீவனை அடையும்படிக்கு, உயர்த்தப்படவேண்டும்‌. தேவன்‌, தம்முடைய 


ஒரேபேறோன குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ 
நித்தியஜீவனை அமையும்பிக்கு, அவரைத்‌ தநதருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தார்‌. 


இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌ உயிர்த்தெழுதலுக்கு நன்றி. தேவனிடத்திலிருந்து ஒரு புதிதாக 
சிருஷ்டிக்கப்பட்ட வாழ்வை பெறுவது சாத்தியமே. 
0) பரிசுத்த ஆவியானவருக்கூடாக 


யோவா 3:5 இயேசு பிரதியுத்தரமாக: ஒருவன்‌ ஜலத்தினாலும்‌ ஆவியினாலும்‌ பறாவாவிட்டால்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கமாட்டான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


தீத்து 3:5 நாம்‌ செய்த நதியின்‌ கிரியைகளினிமித்தம்‌ அவர்‌ நம்மை இரட்சியாமல்‌, தமது 
இரக்கத்தின்படியே, மறுஜென்ம முழுக்கினாலும்‌, பரிசுத்த ஆவியினுடைய 
புதிதாக்குதலினாலும்‌ நம்மை இரட்சித்தார்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 112 


௦) விசுவாசத்திற்கூடாக - மனிதனின்‌ தனிப்பட்ட முடிவு 


உ தேவனுடைய சித்தம்‌ தான்‌ மறுஜென்மமாதலுக்கு ஓர்‌ அர்த்தமாக இருக்குமானால்‌ 
மனிதன்‌ நிச்சயமாகவே தன்னுடைய சித்தத்தை அவருக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. 

உ மனிதன்‌ நிச்சயமாகவே அதற்கு செவிகொடுக்க வேண்டும்‌. 

உ இயேசு கிறிஸ்துவின்‌ மரணமும்‌ உயித்தெழுதலும்‌ தான்‌ மறுஜென்மமாகுதலின்‌ 
அர்த்தமானால்‌ மனிதன்‌ அதனை ஏற்றுக்கொண்டு தனக்கு உரித்தாக்க வேண்டும்‌. 

உ பரிசுத்த ஆவியானவர்‌ தான்‌ மறுஜென்மமாகுதலின்‌ அர்த்தமானால்‌ மனிதன்‌ 
அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ (ஒப்‌. அப்‌ 5:32). 


இவையெல்லாம்‌ “விசுவாசம்‌” அல்லது ““விசுவாசித்தல்‌”” எனும்‌ வார்த்தைக்கூடாக சொல்ல 
முடியும்‌. தேவன்‌ செய்த செயலுக்கு மனிதனின்‌ பிரதியுத்தரமே விசுவாசம்‌ ஆகும்‌: 


கலா 3:26 நீக்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறீர்களே. 


மனிதன்‌ விசுவாசிக்கும்‌ போது தேவன்‌ “மறுத்தரவு” கொடுத்து அவரை தம்முடைய 
பிள்ளையாக்குகிறார்‌. 


4. மறுஜென்மமாகுதலின்‌ அல்லது புதிய பிறப்பின்‌ பெறுபேறுகள்‌ 


மறுபடி பிறந்த ஒருவரின்‌ குணாதிசயங்களும்‌ மறுஜென்மமாகுதலின்‌ விளைவுகளும்‌ ஒன்றுதான்‌. 
அவைகள்‌ உண்மையாகவே ஒருவர்‌ மறுபடி பிறந்துள்ளாரா என்பதை தீர்மானிக்கும்‌ 
சோதனைகளாக உள்ளது. 


உ ஒரு புதிய வாழ்க்கை, எனவே பாவத்தை நூராகரித்தல்‌ (துறவரம்‌) (ரோம 6:2; 
1யோவா 5:18). வேறு வழியில்‌ சொன்னால்‌ “பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை”. இது 
தொடர்பாக “ஆவியியல்‌” எனும்‌ எனது விரிவுரையைப்‌ பார்க்கவும்‌ (பரிசுத்த 
ஆவியானவரையும்‌ அவரது கிரியையும்‌ குறித்த வேதாகம போதனை), அங்கே 
இவற்றைக்‌ குறித்து விரிவாக சொல்லியிருக்கிறேன்‌. பரிசுத்தமாகுதலைக்‌ குறித்து 
ஆவியியலில்‌ அதிகமாக கையாண்டிருக்கிறேன்‌. ஏனெனில்‌ இதுதான்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ மெய்யான கனியாகும்‌. புதிய வாழ்வினதும்‌, ஜீவனுள்ள 
நம்பிக்கையினதும்‌ நிச்சயம்‌. 

உ புதுவாழ்வின்‌ நிச்சயமும்‌ ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையும்‌ (ரோம 5:1-5; 1பேது 1:3-5). 

உ தேவனுடனும்‌ மற்றைய கிறிஸ்தவர்களுடனும்‌ ஐக்கியத்துடன்‌ வாழும்‌ வாஞ்சை. 

உ நற்கிரியைகள்‌ (மத்‌ 7:16-20; யாக்‌ 2:26) 


E. இரட்சிப்பின்‌ நிச்சயம்‌ 
நான்‌ இவற்றுக்கிடையில்‌ பின்வரும்‌ வேறுபாடுகளை ஏற்படுத்த விரும்புகிறேன்‌: 


உ இரட்சிப்பின்‌ உண்மை (சிலுவையில்‌ இயேசுவினால்‌ நிறைவேற்றப்பட்ட வரலாற்று 
உண்மை. 

உ இரட்சிப்பின்‌ பிரசங்கம்‌ (பிரசங்கத்திற்கூடாக இரட்சிப்பு அருளப்படுகிறது; ரோம 10:13-17) 

உ இரட்சிப்பின்‌ அனுபவம்‌ (இரட்சிப்பை தனிப்பட்ட முறையில்‌ உரித்தாக்குதல்‌). 

உ இரட்சிப்பின்‌ நிச்சயம்‌ (அனுபவிக்கப்படுகிற இரட்சிப்பை நிறைவேற்றல்‌). 


1. இரட்சிப்பின்‌ நிச்சயத்தின்‌ அஸ்திபாரம்‌ 
இரட்சிப்பின்‌ நிச்சயத்தின்‌ மெய்யான அஸ்திபாரம்‌ தேவனுடைய வார்த்தையே ஆகும்‌. 
இரட்சிப்பின்‌ நிச்சயம்‌ பரிசுத்த வேதாகமத்தின்‌ ஏவுதலைக்‌ குறித்த விசுவாசத்தின்படி ஒன்றில்‌ 


நிற்கும்‌ அல்லது வீழ்ந்து போகும்‌. ஏனென்றால்‌ இது ஒன்றுதான்‌ மனிதன்‌ எப்படி இரட்சிப்பை 
பெறுவது என்றும்‌ மறுபடி பிறப்பது என்றும்‌ சொல்லும்‌ புத்தகம்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 113 


யோவா 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கீறிஸ்து என்று நீங்கள்‌ 
விசுவாசிக்கும்படியாகவும்‌, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்தியஜீவனை 
அமையும்படியாகவும்‌, இவைகள்‌ எழுதப்பட்டிருக்கிறது. 


1யோவா 5:13 உங்களுக்கு நித்தியஜீவன்‌ உண்டென்று நுங்கள்‌ அறியவும்‌, 
தேவகுமாரனுடைய நாமத்தின்மேல்‌ நிங்கள்‌ விசுவாசமாயிருக்கவும்‌, தேவகுமாரனுடைய 
நாமத்தின்மேல்‌ விசுவாசமாயிருக்கற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன்‌. 


இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்‌ அவர்‌ செய்த காரியத்தில்‌ இருந்தும்‌ அழிக்கப்பட முடியாதவாறு 
இணைக்கப்பட்டுள்ள மீட்பையே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது. இரட்சிப்பின்‌ 
செய்தியானது தேவவார்த்தையை அடிப்படையாய்‌ கொண்டது. தேவவார்த்தைகள்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ செயற்பாட்டிற்கூடாய்‌ இயேசு கிறிஸ்து சம்பாதித்த மீட்பில்‌ விசுவாசம்‌ 
வைக்கத்தக்கதாக நடத்துகிறது. நான்‌ மறுபடியும்‌ சொல்கிறேன்‌: நம்முடைய இரட்சிப்பானது 
தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாகக்‌ கொண்டூள்ளது. அது மனிதனில்‌ 
தங்கியிருக்கவில்லை. இரட்சிப்பின்‌ நிச்சயமானது ஒரு கப்பலின்‌ நங்கூரத்துடன்‌ ஒப்பிடப்பட 
முடியும்‌. இது கப்பலுக்கு வெளியே காணப்படும்‌ ஒன்று. 


மனிதனையே அடிப்படையாகக்‌ கொண்டூள்ள (அவனது புத்தி, உணர்வுகள்‌, சித்தம்‌, 
கிரியைகள்‌ அல்லது குறிப்பான அனுபவங்கள்‌) இரட்சிப்பின்‌ நிச்சயமானது அஆட்டங்‌ 
காண்கிறதாகவும்‌, மாயையாகவும்‌ இருக்கிறது. 


2. விசுவாசத்தின்‌ நிச்சயத்தின்‌ பிறப்பிடம்‌ 


8) விசுவாசத்தினால்‌ 


விசுவாசத்தினால்‌ தான்‌ தேவவார்த்தையைப்‌ பெறமுடியும்‌. விசுவாசத்திற்கூடாக இரட்சிப்பின்‌ 
யதார்த்தங்கள்‌ உணரப்பட்டு நிச்சயமுள்ளதாய்‌ வருகிறது. அப்போஸ்தலனாகிய யோவானின்‌ 
எழுத்துக்களில்‌ பின்வரும்‌ கூற்றுக்களை அடிக்கடி பார்க்கிறோம்‌. “விசுவாசிக்கறவர்கள்‌ நித்திய 
ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள்‌' ஒப்‌. யோவா 3:16.36, யோவா 5:13). 


b) பரிசுத்த ஆவியினால்‌ 


இயேசு கிறிஸ்துவினால்‌ நிறைவேற்றப்பட்ட இரட்சிப்பை நமக்கு வழங்குவது பரிசுத்த 
ஆவியானவரே: 


யோவா 16:7-9.13-14 நூன்‌ உங்களுக்கு உண்மையைச்‌ சொல்லுகிறேன்‌; நான்‌ போகிறது 
உங்களுக்குப்‌ பிரயோஜனமாயிருக்கும்‌. நான்‌ போகாதிருந்தால்‌, தேற்றரவாளன்‌ 
உங்களீடத்தில்‌ வரார்‌; நூன்‌ போலவேனையாகில்‌ அவரை உங்களீடத்திற்கு 
அனுப்புவேன்‌.அவர்‌ வந்து, பாவத்தைக்குறித்தும்‌, நதியைக்குறித்தும்‌, நியாயத்தீர்ப்பைக்‌ 
குறித்தும்‌, உலகத்தைக்‌ கண்டித்து உணர்த்துவார்‌. அவர்கள்‌ என்னை விசுவாசியாத 
பழியினாலே பாவத்தைக்குறித்தும்‌,... சத்திய ஆவியாகிய அவர்‌ வரும்போது, சகல 
சத்தியத்திற்குள்ளும்‌ உங்களை நடத்துவார்‌; அவர்‌ தம்முடைய சுயமாய்ப்‌ பேசாமல்‌, 
தாம்‌ கேள்விப்பட்டவைகள்‌ யாவையுஞ்சொல்லி, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு 
அறிவிப்பார்‌. அவர்‌ என்னுடையதில்‌ எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால்‌ என்னை 
மகிமைப்படுத்துவார்‌. 


ரோம 8:14 மேலும்‌ எவர்கள்‌ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள்‌ 
தேவனுடைய புத்துரராயிருக்கிறார்கள்‌. 


ரோம 8:16 நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோமென்று ஆவியானவர்தாமே நம்முடைய 
ஆவியுடனேகூடச்‌ சாட்கிகொடுக்கீறார்‌. 

மெய்யான இரட்சிப்பின்‌ நிச்சயமானது மனித இருதயங்களில்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 

கிரியையாய்‌ இருக்கிறது. நம்முடைய சொந்த முயற்சியில்‌ அல்லது கிரியைகளில்‌ தங்கியுள்ள 

எல்லா விசுவாசத்தின்‌ நிச்சயமும்‌ ஒரு பிரயோஜனமும்‌ அற்றவை. இந்த வகையான 

இரட்சிப்பின்‌ “நிச்சயம்‌” ஒரு நீதிப்போக்கிற்கும்‌ (16281), ஏன்‌ பைத்தியக்காரத்தனத்திற்கும்‌ 

(fanaticism) கூட வழிநடத்தும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 114 


௦) விசுவாசத்தின்‌ நிச்சயத்தின்‌ தன்மை (சாரம்‌) 


நாம்‌ அனுபவிக்கும்‌ இரட்சிப்பானது இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ தன்னுடைய மீட்பின்‌ 
கிரியைக்கூடாக சம்பாதித்துக்‌ கொண்டதுடன்‌ ஒத்துப்போக வேண்டும்‌. நாம்‌ கீழ்வரும்‌ 
இரண்டையும்‌ வேறுபடுத்த வேண்டும்‌: 


உ இப்பொழுது காணும்‌ இரட்சிப்பின்‌ அனுபவம்‌. 
உ எதிர்காலத்தில்‌ நிறைவேற்றப்படும்‌ இரட்சிப்பின்‌ அனுபவம்‌. 


இயேசு கிறிஸ்து நமக்காகவும்‌ முழு மனுக்குலத்திற்கும்‌ பரிபூரணமான முற்றான இரட்சிப்பை 
சம்பாதித்தார்‌ (கொலோ 1:19-20; எபி 10.14). இப்போது நமக்கு இருக்கின்ற உடமையை 
“விசுவாசத்தின்‌ அடிப்படையிலான இரட்சிப்பின்‌ உடமை”என அழைக்க முடியும்‌. 


எபே 2:8 கிருபையினாலே விசுவாசத்தைக்கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்‌; இது உங்களால்‌ 
உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவ 


எதிர்காலத்தில்‌ நமக்கு உண்டாயிருப்பதை “நாம்‌ நம்பி இருக்கிற இரட்சிப்பு" என 
சொல்லலாம்‌. 


ரோம 8:24 அந்த நம்பிக்கையினாலே நாம்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌. காணப்படுக்றதை 
நம்புகிறது நம்பிக்கையலல; ஒருவன்‌ தான்‌ காண்குறதை நம்பவேண்டுவதென்ன? 


இரட்சிப்பின்‌ உண்மையான நிச்சயம்‌ இப்பொழுது கிறிஸ்தவர்கள்‌ அனுபவிக்கும்‌ இரட்சிப்பையும்‌ 
அத்தோடு எதிர்காலத்தில்‌ கர்த்தருடன்‌ இணைந்து கொள்ளும்‌ போது அவருடைய 
அனுபவத்தையும்‌ உள்ளடக்கும்‌: 


1யோவா 3:14 நாம்‌ சகோதரரிடத்தில்‌ அன்புகூருகிற படியால்‌, மரணத்தைவிட்டு நங்கி 
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோமென்று அறிந்திருக்கிறோம்‌; சகோதரன்டத்தில்‌ அன்புகூராதவன்‌ 
மரணத்திலே நிலைகொணடிருக்கறான்‌. 


இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த எல்லாமே இந்த உண்மையான நிச்சயத்தில்‌ 
உள்ளடக்கப்பட்டூள்ளது. மறுபடியும்‌ நான்‌ சொல்லுகிறேன்‌. ஒருவருடைய சொந்த 
கிரியைகளை, இல்லாவிட்டால்‌ எந்தவிதமான சமய நடவடிக்கைகளையும்‌ அடிப்படையாய்‌ 
கொண்ட விசுவாசத்தின்‌ நிச்சயம்‌ ஒரு மாயையே. 


0) இரட்சிப்பின்‌ நிச்சயத்தின்‌ விளைவுகள்‌ 

இரட்சிப்பின்‌ நிச்சயத்தின்‌ கனியானது ஒரு மகிழ்ச்சியான  விடுதலையாக்கப்பட்ட ஒரு 
வாழ்வாகும்‌. நித்திய இரட்சிப்பைக்‌ குறித்த நிச்சயமில்லாதவர்கள்‌ சோர்வுக்கும்‌ 
மனவுளைச்சலுக்கும்‌ தூண்டப்படூவார்கள்‌. உதாரணமாக லூத்தரை எடுத்துக்‌ கொண்டால்‌, 
ரோமருக்கு எழுதப்பட்ட செய்தியை கண்டு பிடிக்கும்‌ மட்டும்‌ தேவனைக்‌ குறித்து மிகவும்‌ 
பயந்தவராய்‌ இருந்தார்‌. 

1) தேவனுடன்‌ ஓர்‌ புதிய உறவு (புதிய வாழ்க்கை) 


எபி 10:20 அந்த மார்க்கத்தின்வழியாய்ப்‌ பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே 
நமக்குத்‌ தைரியம்‌ உணட்டயயிருக்கிறபடியனாலும்‌, ... 


தேவனிடத்தில்‌ சமாதானமாய்‌ இருப்பவன்‌ சந்தோசத்தோடும்‌ மகிழ்ச்சியோடும்‌ விண்ணப்பம்‌ 
பண்ணுகிறான்‌. 


2) மற்றவர்களுடன்‌ ஒரு புதிய உறவு (ஒரு புதிய ஊழியம்‌) 


இரட்சிப்பின்‌ நிச்சயமானது சாட்சி பகரவும்‌ சேவிக்கவும்‌ விசுவாசிகளின்‌ இருதயத்திற்குள்ளே 
சந்தோசத்தையும்‌ வல்லமையையும்‌ அருளுகிறது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 115 


அப்‌ 420 நாங்கள்‌ கண்டவைகளையும்‌ கேட்டவைகளையும்‌ பேசாமலிருக்கக்கூடாதே 
என்றார்கள்‌. 


இரட்சிப்பின்‌ நிச்சயமுள்ளவன்‌ பயப்பட வேண்டியதில்லை. அதாவது கர்த்தராகிய இயேசுவுடன்‌ 
ஐக்கியமாய்‌ இருக்கும்‌ வரைக்கும்‌: 


ரோம 8:38-39 மரணமானாலும்‌, ஜீவனானாலும்‌, தேவதூதர்களானாலும்‌, அதிகாரங்களானாலும்‌, 
வல்லமைகளானாலும்‌, நிகழ்காரியங்களானாலும்‌, வருங்காரிபங்களானாலும்‌, 
உயர்வானாலும்‌, தாழ்வானாலும்‌, வேறொந்தச்‌ சிருஷ்டியானாலும்‌ நம்முடைய 
கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பைவிட்டு நம்மைப்‌ 
பிரிக்கமாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்‌. 


3. நித்திய பாதுகாப்பு (கைவிடாமல்‌ தொடரல்‌) 


“ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழக்க முழயுமா அல்லது இல்லையா?” இது 
வேதாகம கிறிஸ்தவர்களில்‌ காணப்படும்‌ முரண்பாட்டை ஏற்படுத்தும்‌ கேள்வியாகும்‌.” இதைக்‌ 
குறித்து தீய்யீசனின்‌ விளக்கத்துடன்‌ நான்‌ மகிழ்வுறுகிறேன்‌: 


சரியாக விளங்கிக்கொள்ளப்படுமானால்‌ இது ஆறுதல்‌ அளிக்கும்‌ வியாக்கியாணம்‌ 
ஆகும்‌. ஆனால்‌ இது துஷ்பிரயோகம்‌ செய்யப்படவோ தவறான வியாக்கியாணம்‌ 
செய்யப்படவோ கூடாது. விசுவாசத்தினால்‌ கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள்‌ 
தேவகிருபையினால்‌ நீதிமானானவர்கள்‌, பரிசுத்த ஆவியினால்‌ 
மறுஜென்மமானவர்கள்‌, ஒருபோதும்‌ முற்றிலும்‌ கிருபையின்‌ நிலையை விட்டு 
விலகமாட்டார்கள்‌. ஆனால்‌ முடிவு பரியந்தம்‌ வரைக்கும்‌ நிச்சயமாகவே 
நிலைத்திருப்பார்கள்‌. இரட்சிக்கப்பட்டோம்‌ என்று சொல்லும்‌ எவரும்‌ நித்தியமாய்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ என்பது அர்த்தமல்ல. சில கிறிஸ்தவ வட்டாரங்களில்‌ 
குறிப்பிட்ட வரங்களை வெளிப்படுத்தும்‌ ஒவ்வொருவரும்‌ நித்தியமாய்‌ 
இரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்பது அவசியமில்லை. இது இரட்சிப்பின்‌ 
முக்கியமான அனுபவமுடையவர்களுக்கே பொருந்தும்‌. அவர்கள்‌ ஒரு போதும்‌ 
அல்லது முற்றிலுமாக கிருபையின்‌ நிலையை விட்டு வழிவிலக மாட்டார்கள்‌ என 
இது உறுதி கூறுகிறது. அவர்கள்‌ ஒருபோதும்‌ பின்வாங்கி போக மாட்டார்கள்‌. 
ஒருபோதும்‌ பாவத்தில்‌ விழமாட்டார்கள்‌. அந்த காலத்திலிருந்து ஆச்சர்யமான 
ஒளியிடத்தில்‌ வரவழைத்தவருடைய புண்ணியங்களை புகழத்‌ தவற மாட்டார்கள்‌ 
என அர்த்தமல்ல. அதன்‌ அர்த்தம்‌ என்னவென்றால்‌, எந்த கிருபையின்‌ 
நிலைக்குள்‌ அவர்கள்‌ அழைக்கப்பட்டார்களோ, அதிலிருந்து அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ முற்றாக வழிவிலக மாட்டார்கள்‌. இறுதியில்‌ பின்வாங்கப்பட்ட 
நிலையில்‌ இருந்து திரும்புவார்கள்‌ என்பதே ஆகும்‌.” 


புளோச்சர்‌”” என்பவர்‌ வசனங்களின்‌ இரண்டு வித்தியாசமான குழுக்களைப்‌ பற்றிப்‌ பேசுகிறார்‌, 
இவைகளின்‌ அர்த்தம்‌ ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான்‌ இருக்கிறது,” அத்துடன்‌ ஒவ்வொரு 
குழுவிற்கும்‌ அநேக உதாரணங்களை சுட்டிக்காட்டுகிறார்‌: 


எச்சரிக்கையோடு கூடிய வசனங்கள்‌ அவசியமான நிபந்தனைகளை நிறைவேற்றாதவர்கள்‌ 
இரட்சிப்பை இழக்க முடியும்‌ என காண்பிக்கும்‌ பகுதிகள்‌: எசே 33:18; மத்‌ 18:23-25; ரோம 
11:20-22; 1கொரி 10:12; 2தீமோ 2:12; எபி 3:6.12.14; 6:414; 10:2311; 12:3; வெளி 2:4-5.16.25; 
3:2-5.10-11.16-19. 


5 எபிரேய நிருபத்திற்கான எனது விளக்கவுரையில்‌ 6ம்‌ 10ம்‌ அதிகாரங்களின்‌ வியாக்கியாணத்தை 


அவதானிக்கவும்‌. 


3 Henry 0. Thiessen, op. cit., p. 294. 

°7 Henri Blocher, La doctrine du péché et de la redemption, new edition revised and augmented (Vaux-sur-Seine, 
France, 1997). | recommend the reading of the chapter over final perseverance (la persévérance finale, vol. ||: pp. 
335-349). 

8 Henri Blocher, op. cit.; see pp. 338ff. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 116 


இரட்சிப்பின்‌ நிச்சயம்‌ தேவ கிருபையில்‌ மாத்திரம்‌ தங்கியுள்ளது என காண்பிக்கும்‌ 
வசனங்கள்‌: 

2தீமோ 1:12; யூதா 24; 1கொரி 1:8; 10:13; பிலி 1:6; 1தெச 5:23; 2தெச 3:3; 2தீமோ 2:13; 
1பேது 1:15; மத்‌ 24:22-24; யோவா 6:39; 10:28; 17:2.6.9.12; ரோம 8:34-39; 11:29. 

ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழக்க முடியும்‌ (ஆர்மீனியவாதிகள்‌ ” என 
அழைக்கப்படூவார்கள்‌) என விசுவாசிப்பவர்கள்‌ முதற்‌ குழுவில்‌ உள்ள வசனங்களில்‌ 
கவனத்தை செலுத்துகிறார்கள்‌. மாறாக, ஒரு மறுபடிபிறந்த கிறிஸ்தவன்‌ என்றென்றைக்குமே 
நித்தியமாய்‌ இரட்சிக்கப்பட்டவன்‌” என்று அதற்கு எதிரான கொள்கையுடையவர்கள்‌ இரண்டாம்‌ 
குழுவில்‌ உள்ள வசனங்களை மேற்கோள்காட்ட விரும்புவர்‌. முதற்‌ தடவையாக இவ்‌ 
வாக்கியங்களை வாசிக்கும்‌ போது இரண்டு குழுக்களும்‌ ஒன்றொடு ஒன்று முரண்படூவது 
போல்‌ தோற்றமளிக்கிறது. இதனை விளங்கிக்‌ கொள்ள இரு குழுக்களில்‌ இருந்தும்‌ 
ஒவ்வொரு வசனங்களை தருகிறேன்‌. 


2தீமோ 2:12 அவரோடேகூடப்‌ பாடுகளைச்‌ சகித்தோமானால்‌ அவரோடேகூட ஆளுமையும்‌ 
செய்வோம்‌; நாம்‌ அவரை மறுதலித்தால்‌, அவரும்‌ நம்மை மறுதவிப்பார்‌; 


1கொரி 1:8-9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நானிலே நீங்கள்‌ 


குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி மழ ஏயரியந்தம்‌ அவர்‌ உங்களை 
எற்திரப்படுத்துவார்‌.த.ம்முடைய குமாரனும்‌ நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற 
இயேசுகறிஸ்துவுடனே ஜக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன்‌ 
உ ணர்மையு்ளவர்‌, 


தேவன்‌ தன்னுடைய பிள்ளைகளை முடிவு பரியந்தம்‌ மட்டும்‌ காத்துக்‌ கொள்ள வல்லவர்‌ 
என்பதை பவுல்‌ நிச்சயமாய்‌ அறிந்து இருந்தார்‌. உதாரணமாக இது பிலி 16 ல்‌ 
காணப்படூகிறது. இதற்கு மத்தியிலும்‌ ஒருவர்‌ இழந்து போவாராகில்‌ தேவன்‌ அவரை இழந்து 
போவதிலிருந்து காத்துக்கொள்ள முடியவில்லை என்பதைத்தான்‌ இறுதியாக அது கருத 
முடியும்‌. ஆர்மீனியன்‌ இதை இப்படியாகத்தான்‌ சொல்லுவார்கள்‌: கர்த்தருடைய கையிலிருந்து 


ஒரு கிறிஸ்தவனை யாரும்‌ பறித்துப்‌ போட முடியாது என்பது உண்மையாக இருந்தாலும்‌ 


க்‌ ஆர்மீனியஸ்‌ (ஃர௱ரபப5) (அவரது உண்மையான பெயர்‌ ஜேக்கப்‌ ஹேர்மன்ஸ்‌ [Jacob Hermans], அவர்‌ 


ஹொலண்ட்டிலுள்ள ஒளடேவாட்டர்‌ (0பdewaate) எனும்‌ சிறிய கிராமத்தில்‌ இருந்து தான்‌ ஆரம்பத்தில்‌ 
வந்தவர்‌). ஜெனிவாவில்‌ கல்வீனுக்கு பின்னாக வந்த தியோடா பெஸ்ஸா (600016 8628) என்பவரின்‌ கீழ்‌ கல்வி 
கற்றார்‌. அங்கே முன்குறித்தலைக்‌ குறித்த உபதேசத்தை முதலில்‌ ஏற்றுக்கொண்டார்‌. ஆர்மினியஸ்‌ (Aர௱பப5) 
மிகவும்‌ கற்றுத்‌ தேர்ந்தவராக இருந்தார்‌. அவர்‌ தனது 25 வது வயதில்‌ பஸல்‌ (885/6) பல்கலைக்கழகத்தில்‌ 
இறையியல்‌ கலாநிதி பட்டம்‌ பெற்றார்‌. அதற்குப்‌ பிற்பாடு லெய்டன்‌ (Leyden) பல்கலைக்கழகத்தில்‌ ஓர்‌ 
பேராசிரியராக வந்தார்‌. அவர்‌ மனிதனின்‌ சுயாதீன சித்தத்தைக்குறித்து வழமையாக சொல்லப்பட்ட 
காரியங்களுக்கு முரணாக வற்புறுத்தி முன்குறித்தலின்‌ கல்வினிச கொள்கையை எதிர்த்தார்‌. ஆனால்‌, 
இதைக்குறித்த தன்னுடைய கருத்தை அவர்‌ வெளிப்படையாக தெரிவிக்காதது எங்களுக்கு ஆச்சரியத்தை 
ஊட்டுகிறது (நித்திய இரட்சிப்பின்‌ பாதுகாப்பு அல்லது இரட்சிப்பை இழந்துப்போகும்‌ சாத்தியக்கூறு). அவர்‌ 
முன்குறித்தலின்‌ கல்வினிச கொள்கையை மாத்திரமே எதிர்த்தார்‌. ஆனால்‌ அவரைத்‌ தொடர்ந்து வந்தவர்கள்‌ 
மாறாக, ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழந்துப்போகலாம்‌ என வெளிப்படையாக தெரிவித்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஆர்மீனியன்கள்‌ அல்லது அதிருப்தியாளர்கள்‌ (வன்மையாக மறுப்பவர்கள்‌ [Remonstrants] ) என 
அழைக்கப்பட்டார்கள்‌. இரட்சிப்பை இழந்து போகலாம்‌ எனும்‌ ஆர்மீனிய நிலையைக்குறித்து நாம்‌ பேசும்‌ போது 
ஆர்மீனியசைப்‌ பற்றியல்ல அவரைப்‌ பின்‌ தொடர்ந்தவர்களைப்பற்றியே பேசுகின்றோம்‌. 


5 கல்வினிசவாதிகளில்‌  (முன்குறித்தலை திடமாய்‌ நம்புபவர்கள்‌ ஏறக்குறைய எல்லா 
இறையியலாலருமே முன்குறித்தலின்‌ கல்வினிச கொள்ளையை விசுவாசிப்பதில்‌ ஒத்துப்போகிறார்கள்‌. 
இதன்‌ விளைவாக கல்வினிசவாதிகள்‌ ஆர்மீனியன்களைப்‌ போலவே கருதப்படூகின்றார்கள்‌. ஹென்றி 
தீய்யிசனும்‌ (Henry Thiessen) இப்படிப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றார்‌ (உதாரணமாக, நித்திய 
பாதுகாப்பை விசுவாசிக்கின்றார்‌ ஆனால்‌ நிபந்தனையற்ற முன்குறித்தலை விசுவாசிக்கவில்லை). 
நானும்‌ இதே நிலையையே தெரிந்தெடுக்க விரும்புகின்றேன்‌. மனிதன்‌ முற்றிலுமாக 
முன்குறிக்கப்படவில்லை. தேவனால்‌ அருளப்படும்‌ கிருபையை நிராகரிக்க அவன்‌ சுதந்திரமுள்ளவனாய்‌ 
இருக்கின்றான்‌ (மத்‌ 23:37; லூக்‌ 7:30). ஆனால்‌ தேவன்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 
ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்தவர்களில்‌ இரட்சிப்பை பாதுகாத்து பராமரிப்பார்‌. மேற்கத்தேய 
தேசங்களில்‌ உள்ள வேதாகம கிறிஸ்தவர்களில்‌ இதைக்குறித்து காணப்படும்‌ பொதுவான கொள்கை 
இதுதான்‌. இது கல்வினிசத்தின்‌ ஒற்றை முன்குறிப்புக்கொள்கைக்கும்‌ ஆர்மீனியன்‌ அல்லது வெஸ்லியன்‌ 
(மெதடிஸ்த இயக்கத்தை உருவாக்கி ஜோன்‌ வெஸ்லியும்‌ கூட ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னுடைய 
இரட்சிப்பை இழந்துபோக முடியும்‌ என்ற நிலையில்‌ இருந்தார்‌) நிலைக்கும்‌ இடையிலுள்ளது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 117 


(யோவான்‌ 10:28.61) “, ஒரு கிறிஸ்தவன்‌ கர்த்தருடைய கையிலிருந்து தன்னை விடூவித்துக்‌ 
கொண்டு விசுவாச துரோகம்‌ இழைக்க முடியும்‌. முதற்‌ குறிப்பிடப்பட்ட குழுவினர்‌ மேலே 
சுட்டிக்காட்டியபடி வேறு மேலதிக வசனங்களை மேற்கோள்காட்டி இந்த வேதப்பகுதிகள்‌ ஒரு 
கிறிஸ்தவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழந்து போக முடியும்‌ என்பதை முடிவு செய்கின்றனர்‌. 


மாறாக, இந்த முரண்பாடான கேள்விக்கு விசுவாசிகளின்‌ நித்திய பாதுகாப்பு இப்படியாக 
பதிலளிக்கும்‌ என கூறுகின்றனர்‌. உண்மைதான்‌, இது மனிதனில்‌ தங்கி இருக்குமானால்‌ 
அநேகர்‌ (எல்லோரும்‌ இல்லாவிடினும்‌) இழந்து போவார்கள்‌. மனிதனுடைய 
(கிறிஸ்தவனுடையபக்கம்‌ இது பெரிய ஆபத்தானதாக இருக்கிறது. ஆனால்‌ சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌ இரட்சிப்பை இழக்கச்‌ செய்யும்‌ ஒரு வீழ்ச்சியில்‌ இருந்து தம்முடைய 
பிள்ளைகளைப்‌ பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார்‌. இந்த கொள்கையை உடையவர்கள்‌ 
தேவனுடைய பிள்ளை மறுபடியும்‌ பாவத்தில்‌ விழுந்து தேவன்‌ தமது இறுதி சிட்சிப்பான சரீர 
மரணத்தின்‌ மூலம்‌ அவர்களை தண்டிக்க முடியும்‌ என்ற உண்மைக்கு எதிர்த்து நிற்பதில்லை 
(1கொரி 5:5; 11:28-32). ஆனால்‌ இதன்‌ அர்த்தம்‌ அவர்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழந்து 
விட்டார்‌ என்பது அர்த்தமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ வார்த்தைகளின்படி அவர்‌ 
தன்னுடைய பரிசுகளை (பலன்களை) இழக்கும்‌ ஆபத்தில்‌ உள்ளாரேயொழிய அவருடைய 
இரட்சிப்பை அல்ல (1கொரி 3:11-15; 5:5). 1கொரி 9:27ம்‌ வசனமும்‌ இப்படியே தான்‌: பவுல்‌ 
தன்னுடைய இரட்சிப்பை இழந்து விடுவார்‌ என்று பயப்பட்டார்‌ என்று இந்த வசனம்‌ இங்கே 
நிச்சயமாக சொல்லவில்லை. மாறாக, அவருடைய ஊழியமும்‌ அவருடைய வெகுமதியுமே 
ஆபத்தில்‌ இருந்தது. புளோச்சர்‌ ” (81௦௦௦1) என்பவர்‌ ஒரு தகப்பன்‌ தன்னுடைய பிள்ளையை 
இவ்வாறு எச்சரிக்கும்‌ தன்மையை காண்பிக்கிறார்‌: “நீ இந்த மலை உச்சிக்குப்‌ போனால்‌ 
விழுந்து விடுவாய்‌!” அவர்‌ தொடர்கிறார்‌... “இந்த உலகத்து பிதாவின்‌ அவதானம்‌ கூட 
தவறிவிடும்‌. ஆனால்‌ பரலோக பிதாவினுடைய அவதானம்‌ தவறாதபடி நிச்சயமுள்ளதாக 
இருக்கிறது”. நான்‌ இந்த கொள்கையை ஆதரிக்கிறேன்‌. தேவனுடைய அன்பை விட்டூ எந்த 
உயரமோ ஆழமோ நம்மை பிரிக்க முடியாது (ரோம 8:34-39). ஒரு ஆர்மீனியன்‌ இப்படியாக 
சொல்லுவார்‌: “என்னை தவிர”! அதற்கு நான்‌ இவ்வாறு பதில்‌ சொல்வேன்‌: “பரலோகத்தில்‌ 
உள்ளவைகளையும்‌ பூலோகத்தில்‌ உள்ளவைகளையும்‌ விட நான்‌ வெளியே நிற்பவனா?” 


ஒருவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழந்துப்போகலாம்‌ என்ற ஆர்மினிய கொள்கை தன்னுடைய 
நற்கிரியைகளினாலே தன்னுடைய இரட்சிப்பை நிச்சயமாகவே பாதுகாத்துக்கொள்ள முடியும்‌ 
என்று பொருள்படாதா என்ற ஓர்‌ கேள்வியும்‌ எழுகின்றது? 


இந்த கேள்வியும்‌ நிச்சயமாகவே மனதில்‌ நிலைநிறுத்த வேண்டும்‌: பின்வாங்கிப்போன 
கிறிஸ்தவன்‌ ஒருவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழக்கமுடியுமானால்‌, அது நிகழ அவன்‌ 
எப்படிப்பட்ட ஓர்‌ பாவத்தை செய்ய வேண்டும்‌? 1கொரி 3:11-15 மற்றும்‌ 5:5 ஆகியவற்றின்‌ 
வெளிச்சத்தில்‌ பின்வரும்‌ கேள்விகளை நாம்‌ நிச்சயமாகவே கேட்க வேண்டும்‌. 


உ பரலோக பலன்களை குறைக்கும்‌ பாவம்‌ எது? 
உ முற்றிலுமாக பலனை இழந்துப்போகச்‌ செய்யும்‌ பாவம்‌ எது? 
உ இரட்சிப்பை முற்றிலுமாக இழந்துப்போகக்‌ கூடிய பாவம்‌ என்ன? 


எப்படி இவைகள்‌ வரையறுக்கப்பட முடியும்‌? இக்கேள்விகள்‌ எல்லாம்‌ பாவங்களில்‌ 
பலவகைகள்‌ உண்டு, அவைகளைப்பகுக்க முடியும்‌ (மன்னிக்கப்படக்கூடிய எளிதான 
பாவங்கள்‌, அழிவுக்குரியதான பாவங்கள்‌...) என்ற ரோமன்‌ கத்தோலிக்கச்சபையின்‌ 
போதனைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய மறைமுகமான கேள்விளாகும்‌. 
இந்த இருவகையான வியாக்கியானங்களை புளோச்சர்‌ (81௦02) இப்படியாக சுருக்கிக்‌ ” 
கூறுகிறார்‌: 
உ “ஒருவன்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திருந்தால்‌'” அந்த விசுவாசி இரட்சிக்கப்படுவான்‌ என 
ஆர்மீனியன்கள்‌ கூறுகின்றார்கள்‌. 
உ “தேவன்‌ விசுவாசிகளை  (முடிவுபரியந்தம்‌) பாதுகாப்பார்‌?” என மற்றவர்கள்‌ 
சொல்கிறார்கள்‌. 


* விசுவாசிகளின்‌ நித்திய பாதுகாப்புக்குறித்த கொள்கையை நிலைநிறுத்தும்‌ கோட்டை. 
£2 Henri Blocher, op. cit., II: p. 340. 
* Henri Blocher, op. cit., II: ற. 342. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 118 


இப்படிப்பட்ட வசனங்களின்‌ எச்சரிப்புக்கான காரணம்‌ ஒரு விசுவாசி எப்பொழுதும்‌ ஆயத்தமாய்‌ 
இருக்கவும்‌, அவரது விசுவாசத்தின்‌ உண்மையுள்ள தன்மையை பரீட்சிக்கவும்‌, அவரை 
உற்சாகப்படுத்தவுமேயாகும்‌. நான்‌ உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா? என்‌ 
கிரியைகள்‌ உண்மையாகவே விசுவாசத்தின்‌ அடையாளமா (ஒப்‌. யாக்‌ 2:1414)? 


மற்றும்‌ பல முக்கியமான கேள்விகள்‌ எழுகின்றன: 


உ நாம்‌ உண்மையிலேயே இரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையினால்‌ 
பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமா (முடிவுபரியந்தம்‌ வரை: ஒப்‌. 1கொரி 1:8; பிலி 1:5)? 

உ கிருபையினால்‌ அளிக்கப்பட்ட இந்த இரட்சிப்பு என்றைக்கும்‌ உரியதா அல்லது நமது 
சொந்த கிரியைகளுக்கூடாக இதை நாம்‌ கட்டிக்காக்க வேண்டுமா? 


நம்மை முடிவு பரியந்தம்‌ காக்க தேவன்‌ வல்லமையுள்ளவர்‌ என குறிக்கும்‌ அநேக 
வேதப்பகுதிகள்‌ உண்டு. தேவனுடைய வல்லமையானது மனிதனுடைய சுதந்திரம்‌ ஆரம்பிக்கும்‌ 
போது முடிவடையக்கூடிய ஒன்றாக இருக்குமானால்‌ பின்பு தேவன்‌ எப்படி ஓர்‌ 
சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கமுடியும்‌ என புளோச்சர்‌ “ சரியான கேள்வியை 
எழுப்புகின்றார்‌. 


நிச்சயமாகவே மனிதன்‌ ஓர்‌ முன்திட்டமிடப்பட்ட ஓர்‌ இயந்திரமாக (pre- programmed machine) 
இருக்க முடியாது என விசுவாசிக்கின்றோம்‌. அவன்‌ தெரிந்தெடுக்கக்கூடிய 
சுயாதீனத்தையுடையவனாக இருக்கின்றான்‌. அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌ கூட பாவத்தில்‌ 
விழ முடியும்‌ என நம்‌ அன்றாட வாழ்க்கை காண்பிக்கின்றது. ஒரு கிறிஸ்தவனின்‌ பாவங்கள்‌ 
அவனது இரட்சிப்பை இழக்கச்செய்ய முடியாது. எனினும்‌ அவனது பரிசுகளை (பலனை) 
கேள்விக்குறியாக்குமென பரிசுத்த வேதாகமம்‌ போதிக்கின்றது என நான்‌ விசுவாசிக்கின்றேன்‌ ( 
2கொரி 3:14-15). மாறாக யாராவது ஒருவர்‌ நித்திய அழிவுக்கு போவாரானால்‌ அது அவர்‌ 
ஒருபோதும்‌ மறுபடி பிறக்கவில்லையென்பதையே காட்டுகின்றது (ஒப்‌. எபி 3:19; 4:6; 1யோவா 
2:19; யூதா 5.19; போன்றன). 


இந்த வேளையில்‌ வேதாகம பகுதிகளையுடைய இரு மற்றைய குழுக்களின்‌ பட்டியலையும்‌ 
நிரல்படூத்த வேண்டியுள்ளது:” 


1. ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னுடைய இரட்சிப்பை இழந்துப்போகலாம்‌ என்பதற்கான 
வேதப்பகுதிகள்‌: விசேடமாக எபி 6:4-6; 10:26-31; 2பேது 2:20-22. 

2. உண்மையாகவே மறுபடியும்‌ பிறவாத ஓர்‌ “மேலோட்டமான” சபை 
அங்கத்தவர்களைக்குறிக்கும்‌ பகுதிகள்‌: 1யோவா 2:19; எபி 3:19; 4:6; யூதா 5.19. 
ஆண்டவாராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அநேக வார்த்தைகள்‌ இவர்களையே 
சாரும்‌ மத்‌ 7:23; 15:13. இதேபோலவே விதைப்பவனினதும்‌, பலதரப்பட்ட 
விதைகளினதும்‌ உவமையும்‌ (ஏற்கனவே மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது: மத்‌ 13; 
மாற்‌ 4; லூக்‌ 8) 


என்னை பொறுத்தமட்டில்‌ எபி 6:4-6; 10:26-31; 2பேது 2: 20-22 இந்த வேதப்பகுதிகள்‌ மறுபடி 
பிறவாத கிறிஸ்தவனைக்குறித்தே பேசுகிறது. சத்தியத்தை அறிந்த போதிலும்‌ பின்வாங்கி 
போகின்றவர்களின்‌ கேள்விக்குறிய நிலையைக்குறித்தே இது பேசுகின்றது (1யோவா 2:19). 
இங்கே கூறப்பட்ட மக்களின்‌ வீசுவாசத்துரோகமானது “Chassez le naturel et il revient au 


ஏlop!” எனும்‌ பழமொழியை நன்றாக விளங்கப்படுத்துகின்றதாய்‌ இருக்கின்றது. புளோச்சர்‌ 
இதைக்குறித்து மிகப்பொருத்தமாக பின்வருமாறு கூறுகின்றார்‌: “விசுவாச துரோகிகள்‌ 
தங்களின்‌ விழுந்து போகுதலின்‌ மூலம்‌ மேலோட்டமான மறுரூபமாகுதலின்‌ மத்தியிலேயும்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ நாய்களாகவும்‌, பெண்‌ பன்றிகளாகவும்‌ இருக்கின்றார்கள்‌ என்பதையே 
நிரூபிக்கின்றது. “ எபி 6:4-6 ல்‌ காணப்படும்‌ “ஒருதரம்‌ பிரகாசிப்பிக்கப்பட்டும்‌”, “பரமாவை 
ருசிபார்த்தும்‌””, “பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றும்‌” , என்ற பகுதிகள்‌ மறுபடியும்‌ பிறந்த 
மக்களைக்குறித்து தான்‌ பேசுகின்றது என்று எண்ணப்பட வேண்டிய அவசியமில்லை. எபி 2:9 
டன்‌ இதனை ப்பிட்டூப்பார்க்கவும்‌: இயேசு கிறிஸ்துவும்‌ மரணத்தை ருசி பார்த்தும்‌ 
அழிந்துப்போகவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில்‌ காடியை ருசி பார்த்தும்‌ அதனை 
குடிக்கவில்லை. பரலோக ஈவைப்‌ பெற்றுக்கொண்டவர்கள்‌ பரிசுத்த ஆவியை 


“1010. 
50. ibid. Il: pp. 342-347. 
* Ibid. Il: p. 342. (We translated it from French into English) 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 119 


பெற்றுக்கொண்டார்கள்‌ என்று அர்த்தமல்ல. சொன்னாற்‌ போல, நீங்கள்‌ ஒன்றை 
தீர்மானிப்பதற்கு முன்பு அதனை கண்டிப்பாக ருசி பார்த்திருக்க வேண்டூம்‌. இல்லாவிடில்‌ 
நீங்கள்‌ அதனை செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியாது. ஒருவர்‌ 
ருசிபார்ப்பதினால்‌ தான்‌ இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிப்பதின்‌ விளைவுகளை அறிய 
முடியும்‌ அ பிரகாசிப்பிக்கப்படுதல்‌ என்பதின்‌ அர்த்தம்‌ நிச்சயமாக புதுப்பிக்கப்படூதலையோ, 
மறுபிறப்பையோ குறிக்க வேண்டிய அவசியமில்லை. இதற்கு ஒப்பான 2பேது 2:20 இது 
“வெறுமனே” “அறிவதை” குறித்தே பேசுகின்றது. நான்‌ மறுபடியும்‌ சொல்கிறேன்‌: அறிந்து 
கொள்ளுதல்‌ என்பதின்‌ அர்த்தம்‌ மறுபடியும்‌ ஒருவர்‌ பிறந்து விட்டார்‌ என்பதல்ல. அறிவானது 
முதலாவதாக நிச்சயமாகவே இருதயத்திற்குள்‌ இறங்க வேண்டும்‌ (இருதயத்தைக்குறித்த 
இயேசு கிறிஸ்துவின்‌ வார்த்தைகளை லூக்‌ 8:15; மத்‌ 7:21-23 ல்‌ காணலாம்‌). எபி 64ல்‌ 
காணப்படும்‌ பரிசுத்த ஆவியானவரை பெற்றும்‌ (பங்குள்ளவர்களாகியும்‌) என்பது கிரேக்க 
மூலமொழியில்‌ “பரிசுத்த ஆவியானவர்‌” எனும்‌ நபரைக்குறிப்பிடவில்லை. மாறாக, இது 
பரிசுத்த ஆவியானவரின்‌ ஈவை அல்லது குறிப்பாக சொன்னால்‌ ஒருவரில்‌ அல்லது 
சம்மந்தப்பட்டவரில்‌ அவர்‌ ஆற்றும்‌ கிரியைகளை குறிக்கலாம்‌. உதாரணமாக யோவா 16:8- 
10 பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்துகிறார்‌: நம்முடன்‌ பேசுகிறார்‌: 
நம்மை அசைக்கிறார்‌: நம்மை சந்திக்கின்றார்‌. இதற்கு மத்தியிலேயும்‌ மனிதன்‌ அவரை 
எதிர்க்கவோ, நிராகரிக்கவோ முடியும்‌. எபி 6:4 ல்‌ உள்ள  “பங்குகொள்வது” 
(“participate in”) அல்லது “பகிர்தல்‌” (“re iN”) எனும்‌ பதமானது 2பேது 1:4 ல்‌ (“திவ்விய 
சுபாவுத்துக்குப்‌ பங்குள்ளவர்களாகு.ம்பொருட்டு”) கூறப்பட்டுள்ளதும்‌ ஒன்றல்ல. 2பேது 1:4ல்‌ 
சொல்லப்பட்டவர்கள்‌ ஒளியூட்டப்பட்டவர்களோ அல்லது அறிவிக்கப்பட்டவர்களோ 
மாத்திரமல்ல, தங்களுடய வாழ்க்கையை மாற்றியமைத்தவர்கள்‌ என இது கூறுகிறது. எபே 
6:4-6 கூறப்பட்டூள்ளவர்கள்‌ சந்தேகத்திற்கிடமின்றி இயேசு கிறிஸ்து கூறிய உவமையிலுள்ள 
கற்பாறையில்‌, வழியோரத்தில்‌, முட்புதரில்‌ விழுந்த விதைகளேயாகும்‌. ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ 
உண்மையான கிறிஸ்தவர்கள்‌ போல தோன்றினாலும்‌ அவர்களது விசுவாசம்‌ சோதிக்கப்பட்ட 
போது விழுந்து போகிறார்கள்‌ (யோவா 2:19). எபி 67-8 ல்‌ சொல்லப்பட்ட நிலத்தின்‌ 
விளக்கமானது இதை நிரூபிக்கின்றது. மழை நீரைக்குடித்து ஒரு நல்ல பயிரைத்தருகின்ற 
நிலங்களும்‌ உண்டு. அதேவேளை முட்களையும்‌, முட்பூண்டுகளையும்‌ விளைவிக்கும்‌ 
நிலங்களும்‌ உண்டு. மறுபடியும்‌ இது மத்‌ 13; மாற்‌ 4; லூக்‌ 8 ல்‌ உள்ள இயேசு சொன்ன 
விதைக்கிறவன்‌ உவமையை நமக்கு ஞாபகமூட்டவில்லையா? ஓர்‌ நல்ல செம்மையான 
இருதயத்தில்‌ வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள்‌ தான்‌ மெய்யான கிறிஸ்தவர்கள்‌ என 
இயேசு சொல்கிறார்‌ என்பதனை நான்‌ மறுபடியும்‌ சொல்கிறேன்‌: லூக்‌ 8:15ஐ பார்க்கவும்‌. 
என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ எபி 64-6 வரையுள்ள வசனங்கள்‌ பாதைகளிலும்‌ 
முட்புதருக்குள்ளும்‌ விழுந்த விதைகளுக்கு ஒப்பிடப்பட முடியும்‌. இருப்பினும்‌ எபி 6: 9-20 
வரையுள்ள வசனங்கள்‌ மேலேயுள்ள வசனங்களுடன்‌ தெளிவாக முரண்பட முயல்கின்றன. 
இவ்விரண்டு பகுதிகளும்‌ ஒன்றோடூ ஒன்று முரண்படுகின்றன என நீங்கள்‌ நினைக்கலாம்‌. எபி 
6:4-5 ஆனது நீங்கள்‌ இரட்சிப்பை இழக்க முடியும்‌ என்பது போன்ற தோற்றத்தை தருகின்றது. 
அதேவேளை எபி 6:9-20 அவை விசுவாசிகளுக்கான இரட்சிப்பின்‌ நிச்சயத்தைக்‌ குறித்துப்‌ 
பேசுகிறது. எபி 10:26-31 வரையுள்ள வசனங்களும்‌ இதே போன்றுதான்‌. ஒரு கிறிஸ்தவன்‌ 
தன்னுடைய இரட்சிப்பை இழந்து போக முடியும்‌ என்பதற்கு ஆதாரமாக இந்த 29ம்‌ 
வசனத்தைக்‌ கூறுகின்றார்கள்‌: “தேவனுடைய குமாரனைக்‌ காலின்கழ்‌ மிதித்து, தன்னைப்‌ 
பரிசுத்தஞ்செய்த உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி, கிருபையின்‌ ஆவியை 
ந்திக்கறவன்‌ எவ்வளவு கொழதான ஆக்கினைக்குப்‌ பாத்திரவானாயிருப்பான்‌ என்பதை 
யோசித்துப்பாருங்கள்‌”'. “தன்னை பரிசுத்தம்‌ பண்ணீய உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை” என்ற 
வசனத்தைப்‌ பார்த்தவுடன்‌ மனந்திரும்பிய வேளையில்‌ இருந்து ஒருவர்‌ தன்னுடைய 
இரட்சிப்பை இழக்க முடியும்‌ என்பது சாத்தியமே எனத்தோன்றும்‌. ஆனால்‌ இங்கு 
கூறப்பட்டுள்ள நபர்‌ மெய்யாகவே மறுபடி பிறந்துள்ளார்‌ என சிந்திக்கப்பட வேண்டிய 
அவசியமில்லை. 1கொரி 7:14 ஆனது விசுவாச துணைக்கூடாக தேவன்‌ ஆசீர்வதிக்கின்ற 
இரட்சிக்கப்படாத கனவனை அல்லது மனைவியைக்குறித்துப்‌ பேசுகிறது. பரிசுத்தமாக்கப்படல்‌ 
எனும்‌ பதமானது [82/8512/ எனும்‌ கிரேக்க பதத்தைக்‌ குறிக்கிறது. இந்தவேளையிலே 
முக்கியமான வசனமாகிய 2பேது 2:1ஐ நான்‌ குறிப்பிட வேண்டும்‌: கிறிஸ்துவானவர்‌ 
எல்லோருக்குமான மீட்பின்‌ கிரயத்தை செலுத்திவிட்டார்‌ (agordsanta). இதன்‌ 
வினைச்சொல்லான 090140௦150 எண்பது வாங்குதல்‌, விற்றல்‌, மீட்கும்‌ பொருள்‌ எனும்‌ 
பொருள்படும்‌. இந்த வசனமானது கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும்‌, கள்ள போதகர்களுக்கும்‌ 


£7 As mentioned above, | recommend in this respect the chapter “perseverance of the saints” (“la persévérance 
finale”) by Henri Blocher in his book La doctrine du péché et de la redemption (Vaux-sur-Seine, France 1997), vol. 
II: pp. 335-349). 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 120 


பொருந்துவதாயுள்ளது. உண்மையில்‌ கிறிஸ்துவை தங்கள்‌ சொந்த ஆண்டவராகவும்‌, 
எஜமானனாகவும்‌ அறிந்து நிராகரிப்பவர்களுக்கு இந்த மீட்பானது உரித்தாவதில்லை. 
அவர்கள்‌ நியாயத்தீர்ப்பின்‌ கீழேயே இருக்கின்றார்கள்‌. ஒரு பரந்த கண்ணோட்டத்தில்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ எல்லோருமே பரிசுத்தமாக்கப்பட்டும்‌, நீதிமானாக்கப்பட்டும்‌ 
இருக்கின்றார்கள்‌ (ரோம 5:18; கொலோ 1:20). ஆனால்‌, கிறிஸ்துவின்‌ இரத்தமானது 
தேவனுடைய வார்த்தையை மெய்யான சுத்த இருதயத்துடன்‌ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, 
அதாவது கிறிஸ்துவுக்கூடாக தேவனோடு ஓஒப்புரவாக ஆயத்தமானவர்களுக்கு மாத்திரமே 
பலிதமாகும்‌ (2கொரி 5:20). 

நம்முடைய இரட்சிப்பின்‌ இறுதியான யதார்த்தமும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ வருகையும்‌ எனது 
இறுதியியல்‌ (கடைசி காலத்தைக்குறித்த போதனைகள்‌) எனும்‌ நூலில்‌ விரிவாக 
பேசப்படுகிறது. 


F.பக்க ஆராய்வு: தெரிந்துகொள்ளுதல்‌, முன்குறித்தல்‌, சுயாதீன 
சித்தம்‌, பரிசுத்தவான்‌௧ளின்‌ பாதுகாப்பு சம்பந்தமான வித்தியாசமான 
பார்வைகள்‌. 


தெரிந்துகொள்ளுதல்‌, முன்குறித்தல்‌, சுயாதீன சித்தம்‌, பரிசுத்தவான்‌௧ளின்‌ பாதுகாப்பு, 
பரம்பரை (ஜென்ம) பாவம்‌ ஆகியவற்றின்‌ கேள்விகள்‌ சம்பந்தமான வேறுப்பட்ட நிலைகள்‌. 


1. வீழ்ச்சிக்கு முன்னான முன்குறித்தல்‌ (5பpralapsarianism) 


முன்குறித்தல்‌ கொள்கை (Sபழralapsarianism): (சுப்ரா = மேலே, முன்பாக ; லப்சஸ்‌ = 
வீழ்ச்சி) : இது தேவன்‌ உலக தோற்றத்திற்கு முன்னாக தீர்மானித்த தீர்மானங்களைக்‌ 
குறித்துப்‌ பேசுகின்றது; (1) தேவன்‌ ஒரு சிலரைத்‌ தெரிந்தெடுக்கவும்‌ மறுசிலரை 
நிராகரிக்கவும்‌ தீர்மானித்தார்‌ (முடிவு செய்தார்‌); (2) பிற்பாடு தேவன்‌ இருவரையும்‌ 


(தெரிந்தெடுக்கப்படப்‌ போகின்றவர்களையும்‌, நிராகரிக்கப்படப்‌ போகின்றவர்களையும்‌ 
[தள்ளிவிட] சிருஷ்டிக்க தீர்மானித்தார்‌; (3) வீழ்ச்சியை அனுமதிக்கத்‌ தீர்மானித்தார்‌; (4) 
கிறிஸ்துவுக்கூடாக தெரிந்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமான இரட்சிப்பை 


உறுதிச்செய்தல்‌. இக்கொள்கையின்‌ (இரட்டை முன்குறித்தல்‌) பிரபல்யமான ஆதரவாளர்களான 
தியோடர்‌ டி பேசா (Theodore de Beza (1519-1605); ஜெனீவாவில்‌ உள்ள கல்வீனின்‌ 
மாணவரும்‌ அவரைப்‌ பின்பற்றியவரும்‌) மற்றும்‌ பிரான்சிஸ்கஸ்‌ கோமரஸ்‌ (1563-1641) 
நெதர்லாந்தில்‌ உள்ள லெய்டன்‌ என்ற இடத்திலுள்ள இறையியல்‌ பேராசிரியர்‌, கல்வீன்‌ 
என்பவர்‌ வீழ்ச்சிக்கு பின்னான முன்குறித்தலையா, வீழ்ச்சிக்கு முன்னான முன்குறித்தலையா 
நம்பினார்‌ என வேதவல்லுணர்கள்‌ இன்னும்‌ தர்க்கிக்கின்றார்கள்‌. ஏனெனில்‌, அவருடைய 
கூற்றுக்கள்‌ எல்லாம்‌ தெளிவானதாக இருக்கவில்லை. கல்வின்‌ ஆரம்பத்தில்‌ வீழ்ச்சிக்கு 
முன்னான முன்குறித்தலை விசுவாசித்தாலும்‌, பிற்பாடு வீழ்ச்சிக்கு பின்னான முன்குறிக்கும்‌ 
நிலையை விசுவாசித்தார்‌. அவருடைய பின்னைய எழுத்துக்கள்‌ அதனை ஆதரிப்பதாக 
இருக்கின்றன. நிபந்தனையற்ற தெரிவின்‌ (முன்குறித்தல்‌) ஆதரவாளர்கள்‌ (1.2.3 நிலைகள்‌) 
விசேடமாக ரோம 9:11, எபே 1:4-11 பகுதிகளை மேற்கோள்‌ காட்டுகின்றார்கள்‌. 


2. வீழ்ச்சிக்கு பின்னான முன்குறித்தல்‌ (Infralapsarianism) 


வீழ்ச்சிக்கு பின்னான முன்குறித்தல்‌ (72/05/8145) : இன்பிரா - கீழே, பின்னைய 
நோக்கு; சிலர்‌ இதனை சுப்லாப்சாரியனிசம்‌ ($ப2/809ய7/86ஈ ) எனவும்‌ அழைப்பர்‌. (1) 
தேவன்‌ சிருஷ்டிக்க தீர்மானித்தார்‌, (2) தேவன்‌ வீழ்ச்சியை தீர்மானித்தார்‌. (3) தேவன்‌ 
சிலரைத்‌ தெரிந்தெடூக்க தீர்மானித்தார்‌. (4) தேவன்‌ இயேசுகிறிஸ்துவுக்கூடாக 
தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின்‌ இரட்சிப்பை உறுதி செய்ய தீர்மானித்தார்‌. இக்கொள்கையானது 
ஒற்றை முன்குறித்தல்‌ (single predestination) எனவும்‌ அழைக்கப்படும்‌. வீழ்ச்சிக்கு முன்னான 
அல்லது வீழ்ச்சிக்கு பின்னான முன்குறித்தல்‌ கொள்கையானது பின்வரும்‌ கல்வீனிசத்தின்‌ 
ஐந்து கருதுகோள்களை முன்வைக்கின்றது : (1) நிபந்தனையற்ற தெரிவு (முன்குறித்தல்‌) 
(2) வரையறுக்கப்பட்ட பிராயச்சித்தம்‌ (இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரம்‌ 
மரித்தார்‌. லத்தீன்‌ பதம்‌; 600/81/௦ பசரீரரta)) (3) புறக்கணிக்க முடியாத கிருபை (தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரம்‌ கிடைக்கும்‌ தேவனின்‌ இரட்சிக்கும்‌ கிருபை) (4) 
தெரிந்துக்கொள்ளப்பட்டவர்கள்‌ அவர்களுடைய இரட்சிப்பை இழக்க முடியாது (அதாவது, 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 121 


பரிசுத்தவான்‌௧ளின்‌ பாதுகாப்பு). (5) முழுவதும்‌ பாதிக்கப்பட்ட நிலை (அதாவது, எல்லா 
மனிதர்களினதும்‌ பாவத்தன்மை : ஆங்கிலம்‌ வெளிப்படுத்துவது : முழுவதுமான நன்மை 
செய்ய இயலாத நிலை (சீரழிவு) : நெதர்லாந்தில்‌ உள்ள டூர்ச்சட்‌ ஆலோசனை சங்கத்தில்‌ 
(செனற்‌) பெரும்பான்மையான கல்வினிசவாதிகள்‌ வீழ்ச்சிக்கு பின்னாக முன்குறித்தலை 
ஆதரிப்பதாக வாக்களித்தார்கள்‌. நவீன காலத்தின்‌ இறையியலாளர்களான Loraine Boettner, 
Van Til மற்றும்‌ Henri Blocher இவர்களாவர்‌ (நவீன கல்வீனிசவாதிகள்‌). 


3. அமிரல்டிசம்‌ (Amyraldism) 

அமிரலஷ்ழசம்‌ : மொய்சே அமிரல்ட்‌ [Moise Amyrault] (லத்தின்‌ பெயர்‌ : அமிரல்டஸ்‌) 
சாவ்மூரில்‌ உள்ள ஹியுஜிநொட்‌ (Huguenot Seminary of Saumur) இறையில்‌ கலாசாலையில்‌ 
பிரன்ச்‌ பேராசிரியராகிய (1 1664) இவர்‌ முன்குறித்தல்‌ கொள்கையை (அகஸ்டினியன்‌ - 
கல்வினிச) விசுவாசித்தார்‌. ஆனால்‌, வரையறுக்கப்பட்ட பிராயச்சித்த பலியை அல்ல. அதாவது 
கல்வீனிசத்தின்‌ நான்கு கருதுகோள்களை மாத்திரம்‌ விசுவாசித்தார்‌. அமிரல்ட்‌ கருதுகோள்‌ 
அடிப்படையான அனைவர்‌ மீட்புக்கொள்கையை (அப்படி எண்ணப்படுகின்ற) கற்பித்தார்‌ (1634). 
தேவன்‌ எல்லோருடைய இரட்சிப்பையும்‌ நியமித்தார்‌. ஆனால்‌, அவர்கள்‌ விசுவாசித்தால்‌. 
ஆனால்‌, இன்னுமொரு தீர்மானத்திற்கூடாக குறிப்பிட்ட சிலர்‌ தான்‌ கிருபையின்‌ பிரஜைகளாக 
வந்தார்கள்‌. கடுமையான கல்வினிசவாதிகளுக்கு இந்த கருதுகோள்‌ அனைவர்‌ 
மீட்புக்கொள்கை ஓர்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட முடியாத உடன்பாடாக இருக்கலாம்‌. 
உண்மையில்‌, எல்லா மனிதர்களுக்காகவும்‌ தம்முடைய குமாரன்‌ மரிக்க வேண்டும்‌ என 
தேவன்‌ தீர்மானித்தார்‌. அதேவேளை, ஒரு சிலரை தான்‌ தேர்ந்தெடுப்பதற்கு அவசியமான 
இரட்சிக்கும்‌ விசுவாசத்தை அவர்‌ அருள தீர்மானித்தார்‌ என்பது மூடத்தனமான வாதமாகத்‌ 
தென்படவில்லை? 


4. முன்குறித்தலானது தேவனுடைய முன்னறிவை அடிப்படையாகக்‌ கொண்டது 
(Election is based on the foreknowledge of God) 


முன்குறித்தலானது தேவனுடைய முன்னறிவை அழப்படையாகக்‌ கொண்டது (Election (i.e. 
predestination) is based on the foreknowledge of God: (1) தேவன்‌ படைக்க 
தீர்மானிக்கின்றார்‌; (2) தேவன்‌ இந்த எழுந்தமானமான தன்னுடைய படைப்பின்‌ வீழ்ச்சியை 
(சித்தத்தின்‌ சுயாதீன தீர்மானத்தினால்‌ வந்த ஓர்‌ விளைவினால்‌) அனுமதிக்கின்றார்‌. (3) 
தம்முடைய குமாரனுக்கூடாக இரட்சிப்பை உருவாக்க தீர்மானிக்கின்றார்‌. (4) இயேசு 
கிறிஸ்துவின்‌ கிருபையின்‌ வளங்களை ஏற்றுக்கொள்கின்றவாகளில்‌, தேவன்‌ முன்னதாகவே 
அறிந்திருக்கின்றவர்களில்‌ (ரோம. 8:29-30; 1பேது. 1:1-2; ஒப்‌. சங்‌. 139:16) இரட்சிப்பை 
விளைவாக்கத்தக்கதாக தேவன்‌ கட்டளையிட்டார்‌. தெரிந்தெடுப்பானது நிபந்தனையற்றதன்று. 
ஆனால்‌, எல்லாவற்றையும்‌ முன்னதாகவே முன்னறிகின்ற தேவனின்‌ முன்னறிவில்‌ உள்ள 
விசுவாசத்தில்‌ தங்கியுள்ளது. முன்னறிவதென்பது (Forekhow கிரேக்கத்தில்‌: [ழproginosko]) 
முன்குறித்தலுக்கு (ஓredetermine கிரேக்கத்தில்‌: [ஓrohorizo]|) சமானமானதல்ல. இங்கே 
குறிப்பிடப்பட வேண்டிய காரியம்‌ என்னவெனில்‌, A.B. ல்‌ இரட்சிப்பானது கிறிஸ்துவில்‌ 
உள்ள கிருபையின்‌ ஈவாக இருக்கின்றது. (அதாவது, மனிதனுடைய எந்த நன்மையும்‌ 
இல்லாமல்‌ [௦ வராதா] (விசுவாசம்‌ என்பது ஓர்‌ கிரியை அல்ல) இயேசுகிறிஸ்துவில்‌ 
மனிதன்‌ பெறும்‌ இரட்சிப்பிற்கான தேவ ஈவாக இருக்கின்றது). கற்கும்‌ Bற்கும்‌ இடையிலுள்ள 
வித்தியாசமானது விஷேசமானது, கிருபையானது எதிர்க்க முடியாதது அல்ல. மாறாக, அது 
நிராகரிக்கப்பட முடியும்‌ (மத்‌. 23:37; லூக்‌. 7:30). அது மாத்திரமல்ல இயேசுகிறிஸ்துவானவர்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரம்‌ மரித்தார்‌ என்பதும்‌ மறுதலிக்கப்பட்டூள்ளது. 
(இதற்கு எதிராக [expiatio definite] ) தம்மை மீட்டுக்கொண்டவரை மறுதலித்ததன்‌ 
நிமித்தமாய்‌ இரட்சிப்பின்‌ கிரியை உதவி செய்யாத துர்‌உபதேசக்காரன்‌ உட்பட 
எல்லோருக்காகவும்‌ இயேசு மரித்தார்‌. இந்நிலையானது (A.B.C.ஜப்‌ போன்று) விசுவாசிகளின்‌ 
நித்திய பாதுகாப்பை விசுவாசிக்கின்றது. மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள்‌ இரட்சிப்பை இழக்க 
மாட்டார்கள்‌ (பிலி. 1:6; யோவா 10:28 போன்றவை). அவன்‌ பாவத்திற்குள்‌ 
சிக்குண்டிருப்பானானால்‌ அவன்‌ தன்னுடைய பலனை இழந்து போவான்‌ அல்லது இழக்க 
நேரிடலாம்‌ (1கொரி. 3:14-15). இக்கொள்கை தீஸ்ஸனால்‌ கடைப்பிடிக்கப்படுகின்றது. நாமும்‌ 
இத்திசையில்‌ செல்ல முனைகின்றோம்‌. இந்நிலையானது கல்வீனிசத்தின்‌ 5 அம்சங்களில்‌ இரு 
அம்சமாகிய எல்லா மனிதனின்‌ முழுப்பாவத்தன்மை, எல்லா தெரிந்தெடூக்கப்பட்டவர்களின்‌ 
நித்திய பாதுகாப்பையுமே விசுவாசிக்கின்றது. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 122 


5. ஆர்மினிசம்‌ (Arminianism) 


ஆர்மினிசம்‌ (Arminianism): ஒல்லாந்தரான ஆர்மினியஸ்‌ (அவரது உண்மையான பெயர்‌ 
ஜேக்கப்‌ ஹேர்மன்ஸ்‌. இவர்‌ ஜெனீவாவில்‌ உள்ள தியோடர்‌ என்பவரின்‌ மாணவர்‌. 
ஆரிமினியஸ்‌ என்பவர்‌ பரிசுத்த வேதாகமம்‌ வீழ்ச்சிக்கு முன்னான முன்குறித்தலை, அல்லது 
வீழ்ச்சிக்கு பின்னான முன்குறித்தலை, நிரூபிக்கின்றதா என விளக்க அழைக்கப்பட்டார்‌. இவர்‌ 
D என்ற நிலையில்‌ முடிவுக்கு வந்தார்‌. அவரும்‌ லெய்டனில்‌ உள்ள கோமரசைப்‌ போன்று 
எதிர்த்தார்‌. கல்வினிசவாதிகளால்‌ ஆர்மினியசும்‌ கடிந்துகொள்ளப்பட்டார்‌. டூர்ட்ரெச்ட்‌ 
(Doordrecht ) சங்கத்தில்‌ (1618-1619) அவரால்‌ பங்குபற்ற முடியவில்லை. இவர்‌ 1609லேயே 
மரித்து விட்டார்‌. இரட்சிப்பை இழக்க முடியும்‌ என்ற நிலைக்கு ஆர்மினிசவாதிகள்‌ வந்தார்கள்‌. 
ஆர்மினியஸ்‌ தாமோ இந்த பிரச்சினையைக்‌ குறித்து ஒரு தெளிவான நிலையை 
விளக்கவில்லை. ஜந்து அம்ச - கல்வினிசகொள்கையில்‌ எல்லா மனிதரின்‌ முழு 
பாவத்தன்மையே தக்கவைக்கப்பட்டூள்ளது. இந்த கொள்கைகளுக்கிடையே பல 
வித்தியாசமான “நிழலை” போன்ற வேறுபாடுகள்‌ இருக்கின்றன என்பது குறிப்பிடப்பட 
வேண்டும்‌. (உதாரணத்திற்கு வெஸ்லியன்ஸைப்‌ பார்க்கவும்‌). 


6. அரை பெலேஜியனிசம்‌ (Semipelagianism) 


அரை பெலேஜியனீசம்‌: பெலேஜியனிசம்‌ கடிந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு ஒரு புதிதான 
முரண்பாடாகிய அரை (செமி) பெலேஜியனிசம்‌ தோன்றியது (429-529 கி.பி.). மஸிலியாவில்‌ 
இருந்து வந்த துறவிகள்‌ (அப்போட்‌ ஜோகானாஸ்‌, காசியனஸ்‌) மற்றும்‌ லெரினனும்‌ 
அகஸ்டினின்‌ முன்குறித்தல்‌ கொள்கையை எதிர்த்தார்கள்‌. ஆனாலும்‌, பெலேஜியனிசத்தை 
போலல்லாது மென்மையாக இவர்கள்‌ முன்பு மஸிலியன்‌ஸ்‌  (Massilians) என 
அழைக்கப்பட்டார்கள்‌. 16ம்‌ நூற்றாண்டிலிருந்து தான்‌ (சீர்த்திருத்தத்திலிருந்து) 
செமிபெலேஜியனிசம்‌ என அழைக்கப்பட்டார்கள்‌. செமிபெலேஜியனிசவாதிகள்‌ சொல்கிறார்கள்‌: 
பாவத்தினாலே மனித சித்தம்‌  பலவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும்‌ நல்லதை நோக்கிய 
குணாதிசயம்‌ அப்படியே இருக்கிறது. மனிதன்‌ மரிக்கவில்லை, அவன்‌ வியாதியாய்‌ 
இருக்கின்றான்‌. எனவேதான்‌, தெய்வீக கிருபை அவனுக்கு அவசியமாய்‌ இருக்கின்றது. 
ஆனால்‌, மனிதனுடைய சுயசித்தமும்‌, கிருபையும்‌ ஒன்றாக கிரியை செய்கின்றது 
(நீதிமானாக்குதலில்‌ மனிதன்‌ ஒத்துழைக்கின்றான்‌). தேவன்‌ மனிதனுடைய விடாப்பிடியான 
விசுவாசத்தை முன்னறிந்து தேவன்‌ மனிதனை இரட்சிப்பிற்கு நியமிக்கின்றார்‌. இந்த நிலையில்‌ 
இரட்சிப்போ, அழைப்போ மனிதனில்‌ தான்‌ தங்கியிருக்கின்றது. 


1: பெலேஜியனிசம்‌ (Pelagianism) 


பெலேஜியனீிசம்‌: ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு பிரித்தானிய துறவியான பெலேஜியஸ்‌ 
அகஸ்டினுடன்‌ வாக்குவாதத்தில்‌ ஈடுபட்டார்‌ (பெலேஜியன்‌ முரண்பாடு. பெலேஜியஸ்‌ 
(1 418) ஜென்ம பாவத்தை மறுதலித்து முழு சுயாதீன சித்தத்தை வலியுறுத்தினார்‌ (rue 
ராவா). நற்பண்புகளுக்கூடாக கிருபைக்கு தான்‌ பாத்திரவாளி என நிரூபிக்க வேண்டும்‌ என 
அவர்‌ எண்ணினார்‌. தன்னுடைய இரட்சிப்பை அடைவதற்காக மனிதன்‌ அவனுடைய பரிபூரண 
உதாரணமாகிய கிறிஸ்துவை கட்டாயம்‌ பின்பற்ற வேண்டும்‌. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 123 


9711. Bibliography 


1. Reference books 


Bauer, Walter. Griechisch-Deutsches Worterbuch zu den Schriften des Neuen Testaments und der 
tibrigen urchristlichen Literatur. Revised reprint of the 5h revised edition. Berlin: Walter de 
Gruyter, 1971. 

Carrez, Maurice et Francois Morel. Dictionnaire grec-francais du Nouveau Testament. 40 revised 
edition. Geneva: Labor et Fides, 1988. 

Gesenius, Wilhelm. Wilhelm Gesenius ' Hebrdisches und Aramdisches Handworterbuch iiber das 
Alte Testament. Reprint of the 17th edition of 1915, revised by Frants Buhl. Berlin: Springer- 
Verlag, 1962. 

Van Gemeren, Willem A. General Editor. New International Dictionary of Old Testament Exegesis. 
5 volumes. Carlisle, UK: Paternoster Publishing, 1996. 

Wood, D. R. W., Marshall, I. Howard, New Bible Dictionary, 3rd edition. Leicester: Inter-Varsity 
Press, 1996. 


2. Commentaries and books 


Allis, Oswalt T. The Unity of Isaiah: A Study in Prophecy (Philadelphia: The Presbyterian and 
Reformed Publishing Company, 1950. 

Archer, Gleason L. A Survey of Old Testament Introduction. Updated and revised paperback edition. 
Chicago: Moody Bible Institute, 1994. 

Archer, Gleason L. Encyclopedia of BIBLE DIFFICULTIES. Grand Rapids: Zondervan Publishing 
House, 1982. 

Bénétreau, Samuel. L'EPITRE DE PAUL AUX ROMAINS, 2 volumes. Vaux-sur-Seine, France: 
EDIFAC, Editions de la Faculté Libre de Théologie Evangélique. 1st vol. 2nd edition 2002, 
2nd vol. 1997. 

Berkhof, Louis. Systematic Theology. Edinburgh: The Banner of Truth Trust, 1984. 

Blocher, Henri. Christologie. Série FAC ETUDE. 2 volumes. Vaux-sur-Seine, France: Faculté Libre 
de Théologie Evangélique, 1986. 

Blocher, Henri. La doctrine du péché et de la rédemption. New revised edition. 2 volumes. Vaux- 
sur-Seine, France: EDIFAC, Faculté libre de théologie évangélique, 1997. 

Davidson, F. et Ralph P. Martin. 'Romans' in New Bible Commentary Revised. London: Inter-Varsity 
Press, 1970: pp. 1012-1048. 

Godet, F. Commentaire sur I’Epitre aux Romains. 2 volumes. Paris: Sandoz & Fischbacher; Geneva: 
Desrogis, Neuchatel: J. Sandoz, 1880. 

Godet, F. Commentaire sur la Premiére Epitre aux Corinthiens. 2 volumes. Neuchatel: Attinger 
Fréres; Delachaux et Niestlé, 1886-1887. 

Guthrie, D., J. A. Motyer, A. M. Stibbs, D. J. Wiseman. The New Bible Commentary Revised. 
London: Inter-Varsity Press, 1970. 

Kaiser, Walter C. Jr. Toward an Old Testament Theology. Grand Rapids: Zondervan Publishing 
House, 1978. 

Kleger, Roland. Endzeitliche Wiederherstellung Israels und Auferstehung in der Jesaja-Apokalypse. 
Hamburg: Diplomica Verlag, 2008 (This work has been defended in 2001 

as doctoral dissertation at the Evangelisch Theologische Faculteit in Heverlee-Leuven, Belgium 
under the title Restauratio und Resurrectio in der Jesaja-Apokalypse). 

Mueller, J. Théodore. La Doctrine Chrétienne: Manuel de Théologie Doctrinale pour Pasteurs, 
Instituteurs et Fidéles. Brussels: Editions des Missions Luthériennes, 1956. 

Nicole, J.-M. Precis d Histoire de l’Eglise. 5ம edition. Nogent-sur-Marne, France: Edition de 
1>Institut Biblique de Nogent, 1990. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 124 


Thiessen, Henry 0. Lectures in Systematic Theology. Revised by Vernon 19. Doerksen. Grand 
Rapids: William B. Eerdmans Publishing Company, 1979. 

Torrey, R. A. CE QUE LA BIBLE ENSEIGNE : Une étude complete des grandes doctrines 
bibliques. Translated from American English into French under the auspices of Mission 
Evangélique Belge. Miami, FL.: Editions VIDA, 1979. 

Walvoord, John F. and Roy B. Zuck. Bible Knowledge Commentary: An Exposition of the Scriptures 
by Dallas Seminary Faculty. 2 vols. [Wheaton, Illinois]: Victor Books, Scripture Press 
Publications, 1983-1985. 

Walker, Williston. A History of the Christian Church. 4ம edition. Edinburgh: T. & T. Clark, 1986. 

Wolff, Hans Walter. Jesaja 53 im Urchristentum. Reprint of the 4 revised edition. Giessen: 
Brunnen-Verlag, 1984. 


3. CD-ROM 
Bible Works 5, Revision 2, 2002. 


கிறிஸ்தியல்‌ இரட்சிப்பியல்‌ 


01) 8. இயேசு கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ முன்குறிபு என்பதன்‌ மூலம்‌ கருதப்படுவது யாது? 
b. இயேசு கிறிஸ்து தமது மானிடபிறப்புக்கு முன்‌ இருந்தார்‌ என்பதற்கான 3 வாதங்கள்‌ தருக. 
02) ௮. கிறிஸ்துவின்‌ மானிடபிறப்பு ( )என்பதன்‌ மூலம்‌ நாம்‌ புரிந்து கொள்வது யாது? 


b. கிறிஸ்துவின்‌ மானிடபிறப்பு அவசியமானது என்பதற்கு பாடத்தில்‌ கற்பிற்க்கப்பட்ட நான்கு 
விடயங்களை காரணங்களை குறிப்பிடுக. 


03) ௮. ஏரியன்‌ என அழைக்கபடும்‌ சபை பிரச்சனைகளில்‌ சம்பந்தபட்டவர்‌ இருவர்‌ யார்‌? 


b. அவர்கள்‌ இருவரும்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ இறைத்தன்மை குறித்து முன்‌ வைத்த 
கருத்துக்கள்‌ யாவை? 


04) இயேசு மெய்யாகவே இறைவன்‌ என்பதற்கான தாம்‌ பாடத்தில்‌ கற்பித்த நான்கு வாதங்களை 
குறிப்பிடுக. 


05) இயேசு மெய்யாகவே மனிதன்‌ என்பதற்கான தாம்‌ பாடத்தில்‌ கற்பித்த நான்கு வாதங்களை 
குறிப்பிடுக. 


06) ௮. இயேசுகிறிஸ்துவின்‌ 3பணிகள்‌ யாவை? 

b. மேற்படி ஒவ்வொன்றைபும்‌ சுரபக்கமாக விளக்குக. 
07) இயேசுகிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ முக்கியத்துவங்களை காண்பிக்கும்‌ 4 ஆதாரங்கள்‌ தருக. 
08) இயேசுகிறிஸ்துவின்‌ பதிலாள்‌ மரணம்‌என்பதனை விளக்கம்‌ செய்க. 


09) இயேசுகிறிஸ்துவின்‌ பரமேறுதலின்‌ மூன்று விளைவுகளைக்‌ குறிப்பிடுக. 


10) ௮. மனந்திரும்புதல்‌ என்பதற்கான வரைவிலக்கணத்தை தருக. 
b. மீட்பு என்பதற்கான வரைவிலக்கணத்தை தருக. 


௦. விசுவாசம்‌ என்பதற்கான வரைவிலக்கணத்தை தருக. 


Christology.Soteriology.engl.6.2019 © Roland Kleger 125 


